தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு 144 . 


இலக்கண விளக்கம் 


பொருளதிகாரம் 
அகத்திணையியல் 

விற்பகுதி 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சாகவதி மகால் நூல் நிலையம் 
IT.4685 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு - 144 . 


வைத்தியநாத தேசிகர் இயற்றிய 


இலக்கண விளக்கம் 


பொருளதிகாரம் - அகத்திணையியல் 


பிற்பகுதி 


பதிப்பாசிரியர் : 
பண்டித வித்வான் , தி . வே . கோபாலையர் , எம்.ஏ. , பி . ஓ.எல் . , 

திருவையாறு . 


தஞ்சை சரசுவதி மகால் நிர்வாகக் கமிட்டியினருக்காகக் 

கேௗரவ காரிய தரிசி , 
நீ . கந்தசாமிப் பிள்ளை அவர்களால் 

வெளியிடப்பட்டது . 


கி . பி . 1972 ] 


([ விலை ரூ.16.00 


வெற்றிவேல் பிரஸ் , 

தஞ்சாவூர் . 


அகத்திணையியல் - பிற்பகுதி 

பொருளடக்கம் 


1. வரைவு 


பக்கம் 


வரைவு இலக்கணம் 


529-534 


.... 


ஆ . வரைவு மலிவு 


535-541 


இ . அறத்தொடு நிலை 


.... 


542-561 


.... 


ஈ . 


உடன்போக்கு 


561-581 


.... 


கற்பொடு புணர்ந்த கவ்வை 


581--606 


.... 


ஊள 


மீட்சி 


606- 612 


எ . 


612 - 619 


வரை தல் வகைகள் 
உடன்போக்கு இடையீடு 


ஏ . 


619-626 


.... 


வரைதல் 


626--627 


.... 


2. கற்பு 


628-630 


.... 


630- 639 


கற்பிலக்கணம் 
ஆ . கற்பின் பிரிவுகள் 

இல்வாழ்க்கை 
பரத்தையிற் பிரிவு 


639-648 


.... 


648- 689 


ஈ . 


.... 


உ . 


ஏனைய பிரிவுகள் 


.... 


689-712 


.... 


3. ஒழிபு 


713-715 


அ . அகப்பாட்டுறுப்புக்கள் 
ஆ . திணை , கைகோள் 


715-716 


.... 


2 


717-746 


... 


இ . கூற்று 
கேட்போர் , இடன் , காலம் , 
பயன் , முன்னம் என்பன 


746-754 


மெய்ப்பாடு 


754-870 


ஊ . எச்சம் , பொருள்வகை , துறை 

என்பன 


870-877 


877-887 


.... 


887-904 


... 


எ . உவமமும் இறைச்சியும் 

கைக்கிளையும் பெருந்திணையும் 
ஐ . அகத்தில் பாடப்படுவோர் 

பற்றியன 


904-908 


.... 


ஒ . அகப்புறப்பாட்டு 


908- 909 


ஓ . இயல் புறனடை 


909- 912 


... 


4. பிற்சேர்க்கை 


913- 920 


அ . நூற்பா முதற்குறிப்பு அகரவரிசை ..... 
ஆ . எடுத்துக்காட்டு முதல் குறிப்பு 

அகரவரிசை 
இ . உரைமேற்கோள் அகரவரிசை 


921-952 


952- 953 


.... 


ஈ . 


துறை அகரவரிசை 


954-982 


983-999 


பொருள் தொகுப்பு அகரவரிசை 
ஊ . ஒத்த நூற்பாக்கள் முதல் குறிப்பு 

அகரவரிசை 


.... 1000-1020 


1021-1041 


எ . அருஞ்சொற்பொருள் 
பிழையும் திருத்தமும் 


.. 


வரைவியற் செய்தி 


528 


வரைவின் இலக்கணம் 
வரைவு எனப் படுவது உரவோன் கிழத்தியைக் 
குரவர் முதலோர் கொடுப்பவும் கொடாமையும் 
கரணமொடு புணரக் கடி அயர்ந்து கோளலே . 


வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிந்த தலைவன் 
வந்துழி வரையும் அன்றே ; அவ்வரைவாவது இவ்வியல் 
பிற்று என இஃது அதன் இலக்கணம் கூறுகின்றது . 


( இ - ள் ) வரைவு என்று சொல்லப்படுவது , தலைமகன் 
தலைமகளைக் குரவர் முதலோர் கொடுப்பவும் கொட்டாது ஒழி 
யவும் , வதுவைச் சடங்கொடு பொருந்த மணம் செய்து 
கோடல் என்றவாறு , 


வரைவு கற்பிற்கு ஒருதலையாக வேண்டுதலின் அச்சிறப் 
புத் தோன்ற வரைவு எனப்படுவது என்றும் , குரவரே 
அன்றி அவரோடு ஒரு தன்மையர் ஆகிய தாயத்தாரும் 
தாயொடு பிறத்தாரும் அவர் இல்லாதவழிச் சான்றோரும் 
தேவரும் கொடைக்கு உரிய மரபினர் ஆகலின் குரவர் முத 
லோர் என்றும் , கொடுப்ப என்றும் , 


கொடுப்போர் இன்றியும் காரணம் உண்டே 
புணர்ந்துஉடன் போகிய காலை யான ) 

தொல் . பொ . 143 
என்ப ஆகலின் கொடாமையும் என்றும் , 

கரணம் பிழைக்கின் மரணம் பயக்கும் 
என்பார் கரணமொடு புணர என்றும் கூறினார் . 


67 


530 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


. 


குரவர் ஆவார் இவர் என்பது , 

அரசன் உவாத்தியாயன் தாய் தந்தை தம்முன் 
நிகரில் குரவர் இவர் ஐவர் இவரைத் 
தேவரைப் போலத் தொழுது எழுக என்பதே 
யாவரும் கண்ட நெறி . 

ஆசாரக்கோவை . 
என்பதனான் அறிக . 

வதுவைச்சடங்கு , இவளை நீ இன்னவாறு பாதுகாப் 
பாய் எனவும் , இவற்கு இன்னவாறே நீ குற்றேவல் செய்து 
ஒழுகு எனவும் , அங்கியங் கடவுள் அறிகரியாக மந்திரவகை 
யால் கற்பித்தல் . 

உழுந்து தலைப் பெய்த கொழுங்களி மிதவைப் 
பெருஞ்சோற்று அமலை நிற்ப நிரைகால் 
தண்பெரும் பந்தர்த் தருமணல் ஞெமிரி 
மனைவிளக்கு உறுத்து மாலை தொடரிக் 
கனை இருள் அகன்ற கவின்பெறு காலை 
கோள்கால் நீங்கிய கொடுவெண் திங்கள் 
கேடு இல் விழுப்புகழ் நாள் தலை வந்தென 
உச்சிக் குடத்தர் புத்தகல் மண்டையர் 
பொதுசெய் கம்பலை முதுசெம் பெண்டிர் 
முன்னவும் பின்னவும் முறைமுறை தரத்தரப் 
புதல்வர்ப் பயந்த திதலை அவ் வயிற்று 
வால் இழை மகளிர் நால்வர் கூடிக் 
கற்பின் வழா அ நற்பல உதவிப் 
பெற்றோன் பெட்கும் பிணையை ஆகென 
நீரொடு சொரிந்த ஈர் இதழ் அலரி 
பல் இருங் கதுப்பின் நெல்லொடு தயங்க 
வதுவை நன்மணம் கழிந்த பின்றைக் 
கல்லென் சும்மையர் ஞெரேல் எனப் புகுந்து 
பேரில் கிழத்தி ஆகான மாதர் 
ஒர்இல் கூட்டிய உடன்புணர் கங்குல் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 156 


531 


கொடும்புறம் வளை இய கோடிக் கலிங்கத்து 
ஒடுங்கினள் கிடந்த ஓர்புறம் தழீஇ 
முயங்கல் விருப்பொடு முசம்புதை திறப்ப 
அஞ்சினள் உயிர்த்த காலை யாழநின் 
நெஞ்சம் படர்ந்தது எஞ்சாது உரைஎன 
இன்னகை இருக்கைப் பின்யான் வினவலின் 
செஞ்சூட்டு ஒண்குழை வண்காது துயல்வர 
அகம்மலி உவகையள் ஆகி முகன் இகுத்து 
ஒய்யென இறைஞ்சி யோளே மாவின் 
மடங்கொள் மதைஇய நோக்கின் 
ஒடுங்குஈர் ஓதி மாஅ யோளே . 

அகநா . 86 


இதனுள் , வதுவைக்கு ஏற்ற கரணங்கள் நிகழ்ந்தவாறும் 
தமர் கொடுத்தவா றும் காண்க . 


[ உழுந்தைக் கூட்டி அமைத்த கும்மாயத்தை வதுவைக்கு 
வந்தார் அனைவரும் பேரொலியோடு உண்ணவும் , பல கால் 
களை உடைய பெரிய தண்ணிய பந்தரில் புதுமணல் பரப்பி , 
வீட்டை விளக்குகளாலும் மாலைகளாலும் அணி செய்து , 
இருள் நீங்கிய வனப்புமிக்க காலை நேரத்தில் தீயகோள்களின் 
தொடர்பு நீங்கிய உரோகணியோடு சந்திரன் கூடிய அச் 
சிறந்த நாளிலே , நிறைகுடங்களையும் நீர் நிறைந்த மண்டை 
களையும் ஆரவாரம் மிக்க மூதறிவுடைய சிறந்த பெண்டிர் 
முற்படக் கொடுப்பனவற்றையும் பிற்படக் கொடுப்பனவற் 
றையும் முறையாகத் தரவும் , பிள்ளைகளைப் பெற்ற பெரு 
மாட்டியராகிய மங்கலமகளிர் நால்வர் கூடித் தலைவி தலைவன் 
கற்பித்தவாற்றினின்றும் வழுவாதிருத்தலுக்கு உரிய நல்ல பல 
உபதேசங்களைச் செய்து என்றும் கணவனால் விரும்பப்படும் 
மனைவியாக இருப்பாயாக என்று கூறி நீரோடு அலரிப் 
பூவினையும் நெல்லையும் அவள் கூந்தலில் தெளிப்ப , திரு 
மணச் சடங்குகள் யாவும் நிகழ்ந்த பிறகு , அற்றை இரவு 
ஆரவாரம் உடைய உறவினர் அனைவரும் 

உறவினர் அனைவரும் விரைவாகப் 


532 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


புகுந்து பெரிய இல்லறக் கிழத்தி ஆவாயாக என்று ஒரு 
சேர நல்லாசி கூற , அடுத்த மகளிர் , ஒரே அறையில் தலைவியைத் 
தலைவனோடு கூட்டிய இருவரும் கூடுதற்குரிய முதல் இரவிலே , 
வளைந்த முதுகைச் சுற்றியிருந்த புத்தாடைக்குள் ஒடுங்கிக் 
கிடந்த இடத்தில் அணுகி , அவளைத் தழுவும் விருப்போடு 
தலைவன் அவள் முகத்தை மூடிக்கொண்டிருந்த ஆடையை 
நீக்க அவள் அஞ்சினளாய்ப் பெருமூச்சு விட்ட பொழுது 
அவன் உன் உள்ளத்துப்பட்டதை மறையாது 
என்று அவளை நோக்கிக் கூற . தன் காதணி அசைய , மனம் 
மிக்க உவகையை உடையளாகி , மான் போன்ற மருண்ட 
பார்வையினையும் , படிந்த தேனால் ஈரமான கூந்தலையும் 
உடைய அவள் தனது முகத்தைத் தாழ்த்தி விரைவாக 
வணங்கினாள் . 


கூறு 


4 . 


இதனுள் . உச்சிக் குடத்தர் வதுவை நன்மணம் 
என்ற பகுதியில் வதுவைச் சடங்குகள் நிகழ்ந்தவாறும் , 
பேரில் கிழத்தி ஆக என மாதர் ஓர் இல் கூட்டிய என்ற 
பகுதியில் தலைவிதமர் தலைவியைத் தலைவனோடு சேர்த்திய 
வாறும் காண்க . இது களவின் வழி நிகழ்ந்த கற்பாயிற்று. ) 


பறைகொளப் பணிலம் ஆர்ப்ப இறைகொளத் 
தொன்மு தாலத்துப் பொதியில் தோன்றிய 
நாலூர்க் கோசர் நன்மொழி போல 
வாய் ஆ கின்றே தோழி ஆய்கழல் 
செயலை வென்வேல் விடலையொடு 
தொகுவளை முன்கை நம் மடந்தை நட்பே . குறுந் . 15 


என்பதனுள் , • வாயாகின்றே எனச் செவிலி நற்றாய்க்குக் 
கூறினமையானும் , வீடலை எனப் பாலைத்தலைவன் பெயர் 
கூறினமையானும் கொடுப்போர் இன்றிக் கரணம் நிகழ்ந்த 
வாறு காண்க . 

156 


அகத்திணையியல் - நூற்பா எண் -155 


533 


உடைய 


பல 


[ இப்பாடல் , தலைவி தலைவனோடு உடன் போயினபின் 
தோழி செவிலிக்கு அறத்தொடு நின்றாள் , நிற்பச் செவிலித் 
தாய் நற்றாய்க்கு அறத்தொடு நின்ற துறையைச் சார்ந்தது . 

தோழி ! அழகிய வீரக்கழலையும் செயலைமலரையும் 
வெள்ளிய வேலினையும் 

தலைவனோடு 
வாகத் தொக்க வளைகளை அணிந்த முன்கையை 
உன் மகள் செய்து கொண்ட நட்பானது , பழைய ஆல 
மரத்து அடியில் உள்ள பொது இடத்தில் தங்கிய நான்குஊர் 
களில் உள்ள கோசருடைய நன்மொழி தவறாது உண்மையா 
வது போல , முரசு முழங்கவும் சங்கு ஒலிப்பவும் மணம் 
செய்து கொண்டதால் உண்மை ஆயிற்று . 


உடைய 


இதனுள் , தலைவீ குறிஞ்சி நிலத்தாள் ஆதலானும் , தலை 
வன் பாலை நிலத்தவனாய்த் தலைவியை உடன்போக்கிக் 
கொண்டு மணம் செய்து கொண்டதைத் தோழி வாயிலாக 
உணர்ந்த செவிலி நற்றாய்க்குக் கூறுகின்றாள் ஆதலானும் , 
கொடுப்போர் இன்றிச் சான்றோர் பிறரைக் கொண்டு தலை 
வன் தலைவியை முறைப்படி மணம் செய்து கொண்டான் 
என்பது உணரப்படும் . ] 

விளக்கம் 


இந்நூற்பா விளக்கம் எடுத்துக்காட்டு உட்படத் தொல் 
காப்பியப் பொருட்படல 142 , 143 ஆம் நூற்பாக்களில் 
நச்சினார்க்கினியர் உரைத்ததே . 


கற்பு 


தொல்காப்பியனார் வரைவு இலக்கணத்தைக் 
என்ற தலைப்புள் அடக்கினார் . 

ஒத்த நூற்பாக்கள் 


• கற்பெனப் படுவது கரணமொடு புணரக் 
கொளற்கு உரி மரபின் கிழவன் கிழத்தியைக் 
கொடைக்குஉரி மரபினோர் கொடுப்பக்கொள் வதுவே . 

தொல் . பொ . 142 


534 


ந.அ. 171 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கொடுப்போர் காலையான . தொல் . பொ . 143 
‘ மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம் 
கீழோர்க்கு ஆகிய காலமும் உண்டே . 

144 
* பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் 
ஐயர் யாத்தனர் கரணம் என்ப . 

145 
முழுதும் - 
வரைவு எனப் படுவது புரை நீர் கிழவோன் 
உரைமலி கற்பின் உத்தமக் கிழத்தியைத் 
தந்தைதாய் மாதுலன் தம்முன் தமரொடும் 
முந்திய ஆசான் முதலோர் கொடுப்பக் 
கரணம் வழுவாது கடி அமைந்து கொளலே. மா.அ .63 
‘ கொண்டு தலைக் கழிந்துழிக் கொடுப்போர் இன்றியும் 
கரணம் உண்டெனக் கழறினர் புலவர் . மா.அ .64 
" ஆண்டு வரையாது ஆண்டகை அவளொடு 
மீண்டு வரைதலும் மேலதன் மேற்றே . 

65 
ஆராய்ந்து ஆதியின் அமைந்த இக் கரணம் 
காரா ளர்க்காம் காலமும் உளவே . 

66 
* மேலோர் கரணமும் கீழோர் கரணமும் 
நூல்ஓர்ந்து உரைத்த நுண்ணிய மார்க்கம் 
வேற்றுமைப்பட வீதித்தனர் பொய்யும் வழுவும் 
தோற்றிய பின்னர்த் துறவுடை யோரே . மா , அ .67 

156 
வரைவின் தொகை 


529 


வரைவு மலிவே அறத்தொடு நிலை என்று 
உரை அமை இரண்டும் வரைவிற்கு உரிய 
கிளவித் தொகை எனக் கிளந்தனர் கொளலே . 


இது வரைவின் தொகை இத்துணைப் பகுதித்து என் 


கின்றது 


( இ - ள் ) 

வரைவு மலிவும் அறத்தொடு நிலையும் என் 
கின்ற இரண்டும் வரைவிற்கு உரிய கிளவியின் தொகை 
என்று கூறினர் அறிவோர் என்றவாறு . 

157 


535 


அகத்திணையியல் - நூற்பா எண் 157 , 158 


ஒத்த நூற்பாக்கள் 


-- 


ந அ . 172 


முழுதும் 
கிளந்த வரைவிற்கு உ . ரியகிள வித்தொகை 
புலம்பயில் வரைவு மலிவு அறத் துடன் நிலை 
ஆயிரண்டு என்ப அறிவுடை யோரே . மா . அ . 

68 
157 


வரைவுமலிவின் வகை 


2 


530 வரைவு முயல்வு உணர்த்தல் வரைவு எதிர்வு உணர்த்தல் 

வரைவு அறிந்து மகிழ்தல் பரவல்கண்டு உவத்தல் என்று 
ஒருநால் வகைத்தே வரைவு மகிழ்தல் . 


இது , நிறுத்த முறையானே வரைவு மலிவு உணர்த்து 
வனவற்றுள் இஃது அதன் வகை இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) வரைவு முயல்வு உணர்த்தல் முதலாகப் பரவல் 
கண்டு உவத்தல் ஈறாக நான்கு வகையினை உடைத்தாம் 
வரைவு மலிதல் என்றவாறு . 

158 
விளக்கம் 


1 தலைவன் தலைவீயை வரைந்து கோடற்கு முயலுமாற்றை 
உரைத்தல் . 


2 தலைவன் தமரை வரைவுபற்றிச் செலுத்தத் தலைவி தமர் 
வரைவிற்கு வந்தோரை எதிர்கொண்டு வரை விற்கு 
உடன்பட்டவாற்றை 

ணர்த்தல் . 


3 திருமணம் விரைவில் நிகழும் 

விரைவில் நிகழும் என்பதனை அறிந்து 
தோழியும் தலைவியும் மகிழ்தல் . 


4 தலைவி வரைவினைமனம் கொண்டு தெய்வத்தை வழிபடு 
தல் கண்டு தோழியும் தலைவனும் மகிழ்தல் . 


- 


- 


ந . அ . 173 


536 லக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 
வரைவு மலிவின் வகையினை உணர்த்தின் 
வரைவு முயல்வொடு வரைவு எதிர்வு உணர்த்தலும் 
வரைவு அறிந்து உவத்தல் வாழ்த்தல் கண்டு உவத்தலோடு 
ஈரிரண்டு என நிகழ்த்து இயற்கைய வாகும் . 

69 
158 


மா . 


3 


வரைவுமலிவின் விரி 
531 

காதலன் முலைவிலை விடுத்தமை பாங்கி 
காதலிக்கு உணர்த்தலும் ! காதலி நற்றாய் 
உள்ள மகிழ்ச்சி உள்ளலும் பாங்கி 
தமர்வரைவு எதிர்ந்தமை காதலிக்கு உணர்த்தலும் 
அவள்உவகை ஆற்றாது உளத்தொடு கிளத்தலும் 
தலைவனைப் பாங்கி வாழ்த்தலும் தலைவி 
மணம்பொருட் டாக அணங்கைப் பராநிலை 
காட்டலும் கண்டோன் மகிழ்வும் " என்று ஈட்டிய 
இருமூன்றும் ஒன்றும் வரைவுமலி தற்காம் 
விரி என விளம்பினர் மெய் உணர்ந் தோரே . 
இது வரைவு மலிதலின் விரி இத்துணைத்து என்கின்றது . 

( இ - ள் ) காதலன் முலைவிலை விடுத்தமை பாங்கி காத 
லிக்கு உணர்த்தல் முதலாகக் கண்டோன் மகிழ்தல் ஈறாகத் 
தொகுத்த ஏழ்கிளவியும் வரைவுமலிதற்கு உரிய விரி எனக் 
கூறுவர் அகப்பொருளை உணர்ந்தோர் என்றவாறு . 

விளக்கம் 


1 தலைவன் தலைவிக்குப் பரிசப்பொருள் விடுத்த செய்தி 
யைத் தோழி தலைவிக்கு உணர்த்துதல் . 


2 தலைவி தன் நற்றாய் எத்தகைய மகிழ்ச்சி அடைவாள் 
என்பதை நினைத்துப் பார்த்தல் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 159 


537 


3 தலைவிதமர் தலைவன் விடுத்த சான்றோரை எதிர் 
கொண்டு தலைவனுக்குத் தலைவியை மணம் செய்து 
கொடுப்பதற்கு இசைந்த செய்தியைத் தலைவிக்குத் 
தோழி உணர்த்துதல் . 


4 தலைவி மகிழ்ச்சி தாங்காமல் மனத்திற்குள்ளேயே சொல் 
லிக் கொள்ளுதல் . 


5 தலைவன் வரைவிற்கு ஆவன செய்தமை கண்ட பாங்கி 
தலைவனை வாழ்த்துதல் . 


6 தலைவி தலைவனோடு தன் திருமணம் இனிதின் ஈடேறு 

மாறு தெய்வத்தை வழிபட்டுக் கொண்டிருந்த காட்சி 
யைத் தோழி தலைவனுக்குக் காட்டுதல் . 


7 தலைவீ தெய்வத்தை வழிபடும் காட்சியைக் கண்ட தலை 
வன் மகிழ்ச்சி அடைதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


-- 


முழுதும் 


ந.அ. 174 


< முலைவிலை விடுத்தமை முகிழ்நகைக்கு இகுளை 
உலைவின்று உணர்த்தலும் ஒண்ணுதல் நற்றாய் 
உள்ள மகிழ்ச்சி உள்ளலும் பாங்கி 
தமர்வரைவு எதிர்வர்ானத் தையற்கு உணர்த்தலும் 
உவகை ஆற்றாது உளத்தொடு கிளத்தலும் 
இறைவனை இகுளை வாழ்த்தலும் இறைவி 
கடவுளைப் பரா நிலை காட்டலும் கண்டோன் 
உரைபெற மகிழ்தலோடு ஒன்றிய ஏழும் 
வரைவு மலிதற்கு வாய்ந்த விரியே , மா . அ .70 ] 


68 


538 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
காதலன் முலைவிலை விடுத்தமை பாங்கி 

காதலிக்கு உணர்த்தல் : 


என்கடைக் கண்வரினும் யான்பிற ஏத்தா வகைஇரங்கித் 
தன் கடைக் கண்வைத்த தண் தில்லைச் சங்கரன் சூழ்கயிலைக் 
கொன்கடைக்கண் தரும்யானை கடிந்தார் கொணர்ந்திறுத்தார் 
முன்கடைக் கண் இது காண் வந்து தோன்றும் முழு நிதியே . 


திரு . 293 


எனவும் , 


[ என் இறுதிக் காலத்தும் தன்னையன்றிப் பிறதெய்வங் 
களை யான் வழிபடாத உறுதியான உள்ளம் பெறுமாறு 
என்னிடத்தில் அருட்பார்வை செலுத்திய தில்லையிலுள்ள 
சிவபெருமானுடைய கயிலை மலையிலே அஞ்சத்தக்க இறு 
தியை நமக்கு வழங்குதற்கு நம்மை நோக்கி வந்த யானையை 
ஓட்டிய தலைவன் உன்னை மணத்தற்கு ஆம் பரிசப் பொருளு 
டன் தமரை விடுத்துள்ளான் . பரிசப்பொருள்கள் நம்வீட்டின் 
முன்னிடத்தில் நிறைக்கப்பட்டுள்ளன . ) 


காதலி நற்றாய் உள்ள மகிழ்ச்சி உள்ளல் : 
கயமா மலர் என்னும் கன்னியை வண்டுான்றும் காளைபல்புள் 
இயமா மணம்புணர் ஈர்ந்துறை நாடர் எதிர்ந்தவர்மேல் 
வயமா நடத்திய வாணன் தென் மாறை வருகுவரேல் 
நயமாம் மண அணி கண்டுயாயும் இன்புறும் நம்மினுமே . 

தஞ்சை . 282 
எனவும் , 

[ குளப்பூவாம் கன்னியை வண்டாகிய தலைவன் பல 
பறவை ஒலிகளையும் திருமணக் காலத்து முழங்கும் வாத்தி 
யங்களாகக்கொண்டு மணம் செய்யும் துறைகளையுடைய 
தலைவன் பகைவர் மேல் யானையைச் செலுத்திய வாணனு 
டைட தென்மாறையில் வருவானாயின் , கலந்த உறவைக் 
காட்டும் திருமண அணிகளைக் கண்டு நம்மை விட நற்றாய் 
பெரிதும் மகிழ்வாள் . ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் 159 


539 


பாங்கி தமர்வரைவு எதிர்ந்தமை தலைமகட்கு உரைத்தல் : 


கூர்முள் முண்டகக் கூர்ம்பனி மாமலர் 
நூல் அறு முத்தின் காலொடு பாறித் 
துறைதொறும் பரக்கும் தூமணிச் சேர்ப்பனை 
யானும் காதலேன் யாயும் நனி வெய்யள் 
எந்தையும் கொடீஇயர் வேண்டும் 

அப்பல் ஊரும் அவனொடு மொழிமே . 
எனவும் , 


குறுந் 51 


கூாமையான 


முட்களைஉடைய கழிமுள்ளியினுடைய 
குளிர்ந்த மலர்கள் , கோத்த நூல் அறுபடச் சிதறும் முத்துக் 
களைப்போலக் காற்றால் சிதற அடிக்கப்பட்டுத் துறைகள் 
தொறும் பரவும் தூய அழகிய நெய்தல் நிலத்தலைவனை யானும் 
விரும்புகிறேன் . அவனொடு என்மணம் முடித்தலைத் தாயும் 
நயக்கிறாள் . எந்தையும் அவனுக்கு என்னை மகட்கொடுத் 
தற்கு விரும்புகிறான் . ஊர்மக்களும் சிலர் அறிய நின்னைப் 
பற்றிக் கூறும் பழிமொழிகளை அவனை நின்னொடு சேர்த்தே 
சொல்லுவர் . ] 


தலைமகள் உவகை ஆற்றாது உளத்தொடு கிளத்தல் : 


இன்னா நெறியும் குறியிடை யீடும் இலங்கு இழையார் 
பின்னாள் இழைத்த பெருவெறி யாட்டும் பிறர்வரைவும் 
நின்ஆ குலமும் தவிர்நெஞ் சேஇனி நின்உயிரை 
அன்னார் மணமுரசு ஆர்க்கின்ற தால் நம் அரு நகர்க்கே . 

அம்பி . 333 
எனவும் , 


( நெஞ்சே ! உன் இனிய உயிரைஒத்த தலைவனுடைய 
திருமணத் தொடர்பான வாத்தியங்கள் நம் பெரிய இல்லத் 
தில் ஒலிக்கின்றன ஆதலின் , தலைவன் குறிக்கண் வரும் தீய 
வழியும் , குறிபிழைத்தலும் , மகளிர் இழைத்த வெறியாட்டும் , 


540 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பிறர் நம்மை வரையவருதலும் , இவை காரணமாக நீ படும் 
வருத்தங்களும் இனி நிகழ்தற்கு வாய்ப்பு இல்லை ; ஆதலின் 
வருத்தம் நீங்குக . ) 

தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் : 
கொண்டல்வெளுக்கும் கருங்குழலாள் மனக்கோட்டமும் நின் 
வண்டு அணி யும் தழை வாட்டமும் கண்டகண் மாலும் அந்த 
விண்டு அலர் தாமரைத் தேவியும் போல் இங்ஙன் மேவியது 
கண்டன மே இறை வா இது வோ இன்னம் காண்பதுவே 

அம்பி 334 
எனவும் , 


( தலைவ ! கார்மேகத்தை வென்ற குழலை உடைய தலைவி 
யின் மனவருத்தத்தையும் நீ கொணர்ந்த வண்டு மொய்க்கும் 
தழை வாடிய நிலையையும் அன்று கண்ட எம் கண்களால் 
இருவீரும் திருமாலும் திருமகளும் போல வீற்றிருக்கும் காட் 
சியைக் காணும் பேறு பெற்றுவிட்டோம் . இன்னும் இத்த 
கைய நற்காட்சியே காணப்படுவது ஆகட்டும் . ) 


தலைவி மணம் பொருட்டாக 

அணங்கைப் பரா நிலை காட்டல் : 
அணங்கு அரவு அல்குல் அரிவையர் ஆரத்தன மருப்புச் 
சுணங்கலர்வேங்கைத்தொடைமலை நாடடதுளங்குமின்போல் 
வணங்குஇடைமாதுஉன்மணம்பொருட்டாகவளை அவிழ்பூங் 
கணம்கமழ் சாரல் அணங்கைப் பரா நிலை கண்டருளே . 

அம்பி . 335 
எனவும் , 


( மகளிரின் முத்துமாலை அணிந்த தனங்களாகிய யானைத் 
தந்தங்களில் அழகுதரும் தேமலைப்போல வேங்கையின் 
மலர்ந்த பூக்களால் அமைந்த மாலையை அணிந்த மலை 

நா 
டனே ! தலைவி உன் திருமணம் முட்டின்றி நடைபெறப் பூக் 
களின் திரள் கமழும் மலைச்சாரலிலே தெய்வத்தை வழிபடும் 
பெற்றியைக் காண்பாயாக . ] 


அகத்திணையியல் - நூற்பா எண் 159 


541 


பரா நிலை கண்ட தலைமகன் மகிழ்தல் ; 


பாண் ஆர் சுரும்பு விரும்புதண் சாரல் பனி அருவிச் 
சேண் ஆர் சிலம்பின் உறையும் கடவுளைத் தேமலர் தூஉய் 
வாள் நாடு கண்ணி மணம் பொருட் டாக வழுத்தும் அன்பு 
காணாய் மடநெஞ்ச மேவஞ்ச மோ நங்கள் காதன்மையே . 

அம்பி . 336 
எனவும் வரும் . 


( நெஞ்சே ! வண்டுகள் விரும்பும் சாரலில் , உயரத்தி 
லிருந்து அருவி விழும் மலையில் உறையும் தெய்வத்திற்கு 
மலர் தூவித் தலைவி தன்மணம் இனிதின் ஈடேறுவதற்காக 
வழிபடும் அன்பைக்கண்டு , யான் தலைவியோடு கொண்டுள்ள 
நட்பு வஞ்சனை உடையது அன்று என்பதைத் தெளிந்து 
அறிவாயாக .] 


இவற்றுள் காதலன் முலைவிலை விடுத்தமை பாங்கி காத 
லிக்கு உணர்த்தலும் , தலைவீ மணம் பொருட்டாக அணங் 
கைப் பராநிலை பாங்கி தலைமகற்குக் காட்டலும் ஆகிய இரண் 
டும் வரைவு முயல்வு உணர்த்தற்கும் , 


பாங்கி தமர்வரைவு எதிர்ந்தமை தலைமகட்கு உணர்த் 
தல் ஆகிய ஒன்றும் வரைவு எதிர்வு உ.ணர்த்தற்கும் , 


தலைவி நற்றாய் உள்ளமகிழ்ச்சி உள்ளலும் உவகை ஆற் 
றாது உளத்தொடு கிளத்தலும் தலைமகனைப் பாங்கி வாழ்த் 
தலும் ஆகிய மூன்றும் வரைவு அறிந்து மகிழ்தற்கும் , 


தலைமகன் அணங்கைப் பராநிலைகண்டு மகிழ்தல் ஆகிய 
ஒன்றும் பரவல்கண்டு உவத்தற்கும் உரியவாம் . 159 


அறத்தொடுநிலையின் வகை 


532 


முன்னிலை முன்னிலைப் புறமொழி என்றாங்கு 
அன்ன இரு வகைத்தே அறத்தொடு நிலையே 


542 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இஃது அறத்தொடு நிலையின் வகை இத்துணைத்து என் 


கின்றது . 


( இ - ள் ) முன்னிலை மொழியும் முன்னிலைப் புறமொழி 
யும் என இருவகையினை உடைத்தாம் , அறத்தொடு நிலை 
என்றவாறு . 
* மொழி என்பதனை முன்னும் கூட்டுக . 

160 


விளக்கம் 


காப்புக் கைமிக்குக் காமம் பெருகினும் 
நொதுமலர் வரையும் பருவம் ஆயினும் 
வரைவுாதிர் கொள்ளாது தமர் அவண் மறுப்பினும் 
அவன்ஊறு அஞ்சும் காலம் ஆயினும் 
அந்நால் இடத்தும் மெய்ந்நாண் ஒரீஇ 
அறத்தொடு நிற்றல் தோழிக்கும் உரித்தே 

இறை . அக . 29 


அறம் என்பது தக்கது ; அறத்தொடு நிலை என்பது தக்க 
தனைச் சொல்லி நிற்றல் என்றவாறு ; அல்ல தூஉம் பெண் 
டிர்க்கு அறம் என்பது கற்பு ; கற்பின் தலை நிற்றல் என்பதூ 
உம் ஆம் . ( இறை . அக , 29 , உரை ) 


முன்னிலை மொழி 


நேரிடையாகக் கூறுதல். 


முன்னிலைப்புற மொழி - தாம் உரையாட வேண்டியவர் 
நேரில் இருந்தும் , அவரை அழைத்துப் பேசாது அவர் செவி 
மடுக்குமாறு செய்தியை அறிவித்தல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


- 


ந . அ. 175 


முழுதும் 
முன் உரை முன்னிலை முன்னிலைப் புறமொழி 
அன்ன இருவகைத் தாம் அறத் தொடு நிலை . மா.அ 71 

160 


543 


அகத்திணையியல் - நூற்பா எண் 161 
அறத்தொடு நிலையின் விரி 


5331 


5 


கையறு தோழி கண்ணீர் துடைத்துழிக் 
கலுழ்தல் காரணம் கூறலும் தலைவன் 
தெய்வம் காட்டித் தெளிப்பத் தெளிந்தமை 
எய்தக் கூறலும் . இகந்தமை இயம்பலும் 
இயல்பழித்து உரைத்துழி இயல்பட மொழிதலும் 4 
தெய்வம் பொறைகொளச் செல்வம் என்றலும் 
இவ்வயின் செறித்தமை சொல்லலும் செவிலி 
கனை இருள் அவன்வரக் கண்டமை கூறலும் 
எனமுறை இறைவி இயம்பிய ஏழொடு 
எறிவளை வேற்றுமைக்கு எது வினாவினும் 
வெறிவிலக் கியவழி வினாவினும் பாங்கி 
பூவே புனலே களிறே ! என்று இவை 
ஏது வாகத் தலைப்பாடு இயம்பலும் 
மின்னிடை வேற்றுமை கண்டு தாய் வினாவுழி 
முன்னிலை மொழியான் மொழிதலும் செவிலி 11 
என்றுஉடன் இயம்பிய எல்லாம் களவியல் 
நின்றுழி அறத்தொடு நிற்றலின் விரியே . 


இஃது அறத்தொடு நிற்றலின் வீரி இத்துணைத்து என் 


கின்றது . 


( இ -ள் ) கையறு தோழி கண்ணீர் துடைத்துழிக் கலுழ் 
தல் காரணம் கூறல் முதலாகச் செவிலி கனை இருள் அவன் 
வரக் கண்டமை கூறல் ஈறாகக் கிடந்த தலைவி கூற்றுக் 
கள் ஏழும் , செவிலி தலைமகள் வேற்றுமைக்குக் காரணம் 
கேட்பினும் , தான் வெறி விலக்கியவழிக் காரணம் கேட்பினும் , 
பூவும் புனலும் களிறும் ஆகிய இவை காரணமாகப் புணர்ச்சி 
யினை அறிவித்தலாகிய பாங்கி கூற்றுக்கள் மூன்றும் , தலை 
மகள் வேறுபாடுகண்டு நற்றாய் தன்னை வினாயவிடத்து 
முன்னிலைமொழியானே செவிலி கூறும் கூற்றும் என்று 


544 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஒருங்கு கூறப்பட்ட எல்லாக்கிளவியும் களவொழுக்கம் 
வெளிப்படாது 

நின்ற இடத்து அறத்தொடு நிற்றலின் 
விரியாம் என்றவாறு . 


விளக்கம் 


இந்நூற்பாவில் தலைவி அறத்தொடு நிற்குமாறும் 
தோழி அறத்தொடு நிற்குமாறும் இணைத்துக் கூறப்பட்டுள் 


ளன . 


தோழி அறியாமல் களவுப்புணர்ச்சி நிகழ்த்தித் தலைவி 
அவளிடம் அறத்தொடு நிற்குமாறு என்னைஎனின் , 


இயற்கைப்புணர்ச்சி புணர்ந்தானும் பாங்கற்கூட்டம் 
கூடியானும் தெருண்டு வரைதல்உற்ற தலைவன் , மகட்பேசத் 
தமரை விடும் ; விட்டவிடத்துத் தலைவிதமர் மகட்கொடைக்கு 
மறுப்ப , அஃது இலக்கணம் ஆகலான் . அங்ஙனம் மறுத்த 
விடத்துத் தலைமகள் வேறுபடும் . எம்பெருமான் மறுக்கப் 
பட்டமையால் மற்றொருவாறாங் கொல்லோ எனக்கலங்கி 
வேறுபாடு எய்தினபொழுதே தோழிக்குப் புலனாம் ; புல 
னாயினவிடத்து , எம்பெருமாட்டி ! நினக்கு இவ்வேறுபாடு 
எற்றினான் ஆயிற்று ? என்னும் . என்றவிடத்து , இஃது 
எனக்குப்பட்டது ; இன்னவிடத்து ஒருஞான்று நீயும் ஆயங் 
களும் தழையும் கண்ணியும் கோடற்கு எண்ணிச் சிறிது 
நீங்க , யான் நின்று ஒருமணிச் சுனை கண்டேன் ; கண்ட 
அம்மணிச்சுனை தான் ஆம்பலே குவளையே நெய்தலே தாம 
ரையே என்ற இப்பூக்களான் மயங்கி மேதக்கதுகண்டு , 
வேட்கையான் ஆடுவான் இழிந்தேன் ; இழுக்கிக் குட்டம் 
புக்கேன் ; புக்குத் தோழியோ என , நீ அங்ஙனம் கேளாய் 
ஆயினாயாக , ஒருதோன்றல் தோன்றிவந்து , எனது துயர் 
நீங்குதற்காகத் தன்கை நீட்டினான் ; நீட்டினவிடத்து மலக் 
கத்தான் நின்கை எனப் பற்றினேன் ; வாங்கக் கரைமேல் 
நிறீஇ நீங்கினான் ; நீ அன்று கவலுதி எனச்சொல்லேன் ஆயி 


அகத்திணையியல் - நூற்பா எண் 161 


545 


னேன் ; நீ எவ்வெல்லைக்கண்ணும் கைவிடாதாய் , அவ்விடத் 
துக் கைவிடலினை ஆக்கிற்று வீதி ஆகாதே ! இனிப் பிறிது 
ஒன்றாங்கொல் என்று கலங்கி வேறுபட்டேன் என்று 
தோழிக்குத் தலைமகள் அறத்தொடு நிற்கும் . 


. 


காவல் 


அங்ஙனாயின் , தோழி காவலொடு மாறுகொள்ளாதோ 
எனின் , கொள்ளாது ; தோழிக்கு அறத்தொடு நிற்கும் ஆக 
லின் என்பது . 1 காவலொடு மாறுகொள்ளினும் 
குற்றப் பட்டேன் என்று தோழி இறந்துபடாமல் காக்கும் 
விதி என்பது . அஃதோனின் , நிகழ்ந்த ஒழுக்கம் மறைத்துக் 
களைந்து படைத்து மொழிந்தமையான் பொய் உரைத்த 
லாகும் பிற எனின் , பொய் உரைக்கப்பட்டது ஆகாது ; 
என்னை ? பழியும் பாவமும் அதனால் வாராமையின் ; என்னை ? 


பொம்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த 
நன்மை பயக்கும் எனின் . 


குறள் . 292 


என்றார் ஆகலின் , குற்றம் இன்று என்பது . 


இறை . அக . 29 


இனி , தோழி அறத்தொடு நிற்குமாறு , 


தோழிக்கு உரியவை கோடாய் தோத்து 
மாறுகோள் இல்லா மொழியுமார் உளவே . இறை , அக .14 


என்ற நூற்பாவில் விளக்கமாகக் கூறப்பட்டுள்ளது . 


தோழி சொல்லுதற்கு உரியன செவிலித்தாய்மாட்டு 
மாறுகொள்ளாமை ச்சொல்லும் சொற்களும் உள என்றவாறு . 


எவற்றினொடு மாறுகொள்ளாமையோ ? எனின் , தாய் 
அறிவினொடு மாறுகொள்ளாமையும் , தலைமகள் பெருமை 
யொடு 

மாறுகொள்ளாமையும் , தலைமகளது கற்பினொடு 


69 


546 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
மாறுகொள்ளாமையும் , தோழிதனது காவலொடு 

மாறு 
கொள்ளாமையும் , நாணினொடு மாறுகொள்ளாமையும் , உலகி 
னொடு மாறுகொள்ளாமையும் எனக்கொள்க . 


காப்புக் கைமிக்குக் காமம் பெருகுதல் இறை அக . 29 
முதலிய நான்கு இடத்தும் தலைவிக்கு வேறுபாடு உண்டாம் 
அஃது எப்பொழுது உண்டாயிற்று , அப்பொழுதே தோழிக் 
குப் புலனாம் ; என்னை ? தான் அவள் என்னும் வேற்றுமை 
இவள் ஆதலின் . அவ்வாறு ஆயினவிடத்துத் தோழி " எனக் 
குப் புலனாயினவாறே போல யாய்க்கும் புலனாயினஞான்று 
வாளா ஒழியாள் , அறிவாரை வினாவும் ; வினாயின இடத்து 
வினாவப்பட்டார் தெய்வத்தினான் ஆயிற்று என்ப ; என்னை ? 
பிறிது ஒன்று சுட்டி உணரும் தன்மைத்து அன்று இக்குலம் 
ஆகலானும் , அதுவே சொல்லுதல்பயத்தது தம் கருமம் ஆக 
லானும் , அறியாரே ஆயினும் சொல்லும் . சொல்ல , தாய் 
தெய்வத்திற்கு வழிபாடு செய்விக்கும் ; செய்விக்க , தலைமக 
ளுக்குக் கற்பு அழியும் ; என்னை ? தன் தலைமகனையன்றிப் 
பிறிது ஒரு தெய்வத்தை வணங்காள் , பத்தினி ஆகலின் ; 
தெய்வத்தை வணங்கக் கற்பு அழியும் என்று தலைமகள் 
ஆற்றாளாம் . 


அல்ல தூ உம் , ஒழுக்கக் குறைபாடு நீங்கி வாரா நின்ற 
தொல்குலம் மணிக்கலம் கதுவாய்ப்பட்டது போல யான் 
தோன்றி , இவ்வகை அணங்காட்டு அறியாது அணங்காட்டு 
எடுத்துக்கொள்ளப்பட்டது எனவும் , யான் உற்றது நிரம்பற் 
பாட்டினாலும் வேலன் தனது வெறியாட்டுவலத்தினாலும் எம் 
பெருமானை அவ்வெறிக்களத்துக் கொண்டுவருங்கொல்லோ ? 
என்னும் பேரச்சத்தினாலும் , எம்பெருமானை அவ்வெறிக் களத் 
துக் கொண்டுவருகல்லாது என்கண் நின்ற வேறுபாட்டைப் 
புறத்தார்க்குப் புலனாகாமை மறைப்பது கொல்லோ எனவும், 
அங்ஙனம் மறைத்ததனைக் கேட்ட எம்பெருமான் என்னினாய 


அகத்திணையியல் - நூற்பா எண் 161 


547 


வேறுபாடு பிறிது ஒன்றினானும் நீங்கும் போலும் ! " என்று 
உட்கொள்ளும் எனவும் தலைமகள் ஆற்றாளாம் " 
தோழி ஆற்றாளாம் . 


என்று 


என்ற 


ஆற்றாளாயினாளது ஆற்றாமை ஆற்றுவது ஒன்றனைப் 
பற்றும் ; ஆற்றுவது பிறிது இன்மையின் யாய் அறிவாரை 
வினாவும் இடத்து என்னை வினாவும் ; வினாவ , யான் அறியேன் 
என்றதன் புறத்தாம் பிறரை வீனாவுவது ; அங்ஙனம் என்னை 
வீனாவினவீடத்து இனி யாது சொல்லுவேன் ? ” என்று கூட் 
டம் இல் நாட்டவகையால் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் . 
இருந்த நிலைமைக்கண் , தாய் பிற்றைஞான்று சிறுகாலை , 
படிமக்கலத்தொடும் புக்காள் , மகளை அடியிற்கொண்டு முடி 
காறும் நோக்கினாள் . நோக்கி , அன்னாய் ! என்மகள் பண் 
டையள் அல்லளால் ; இவ்வேறுபாடு எற்றினான் ஆயிற்று ? 
நின்னால் அறியப்படுவது உண்டோ ? என்னும் ; 
விடத்து , 

இவள் , அன்று கொண்டு என்னாலும் சிறிது 
உண்டு அறியப்படுவது ; யாதோ எனின் , எம்மைக் கூழைக் 
கற்றைக் குழவிப்பிராயத்து மாழை கலந்த ஏழை நீர்மையா 
ரொடு நாள்கோலம் செய்து விளையாடி வம்மின் என்று 
போக்கினாய் ; போக்கினவழி , யாம்போய் , ஒரு வெண்மணல் 
பரந்த தண்மலர்ப் பொழிலிடை விளையாடி நின்றேமாக , ஒரு 
தோன்றல் இரு சுனைக் குவளைப்பூக்கொண்டு அவ்வழியே 
போந்தான் ; போதா , நின்மகள் அவனை நோக்கி , அப்பூவினை 
எம்பாவைக்கு அணியத்தம்மின் என்றாள் . அவனும் பிறிது 
சிந்தியாது கொடுத்து நீங்கினான் ; இஃது அறிவது அறியாக் 
காலத்து நிகழ்ந்தது என்னும் . 


இஃது அறிவது அறியாக் காலத்து நிகழ்ந்ததனை 
அறிவது அறிந்து , கொண்டார்க்கு உரியர் கொடுத்தார் 
என்பதும் உற்றார்க்கு உரியர் பொற்றொடி மகளிர் என்பதும் 
நினைத்து , அவனை வழிபடாது பிறிதோர் ஆறு ஆவதாயின் 
இக்குலத்துக்கு வடுவாம்கொல்லோ ? என்று கருதினமை 


மாறு 


. 


548 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
யான் , நின்மகள் வேறுபட்டது என்னும் . எனவே , தாய் 
அறிவினொடு மாறுகொள்ளா தாயிற்று: என்னை ? < விளையாடி 
வம்மின் என்றமையின் . இனி , பெருமையொடு 
கொள்ளாதாயிற்று , அக்காலத்து நற்செய்கை செய்ததனை 
இக்காலத்து நினைந்தமையின் . இனி , கற்பினொடு மாறு 
கொள்ளாதாயிற்று , இவ்வாறன்றிப் பிறிது ஓராறு 
ஆயின இடத்துக் குடிக்கு வடுவாம் எனக்கருதினமையின் , 
இனி , தன் காவலொடு மாறுகொள்ளாதாயிற்று , இருவரும் 
இருந்த நிலைமைக்கண் நிகழ்ந்தது என்றமையின் . இனி , 
நாணினொடு மாறுகொள்ளா தாயிற்று , அறிவது அறியாக் 
காலத்து நிகழ்ந்தமையின் . இனி , உலகினொடு மாறுகொள்ளா 
தாயிற்று , உற்றார்க்கு உரியர் பொற்றொடி மகளிர் என்ற 
மையின் . இது மாறுகோள் இல்லா மொழியாய் நிகழ்ந்த 
வாறு . இது பூத்தரு புணர்ச்சி . களிறுதரு புணர்ச்சிக்கும் , 
புனல் தரு புணர்ச்சிக்கும் அவ்வாறே உரைத்துக்கொள்க . 
துறை விளக்கம் : 
1 தலைவியின் செயலற்ற நிலையைக்கண்டு தோழி அவளது 

கண்ணீரைத் துடைத்து , அவள் மனம் வருந்துதற்கு 
உரிய காரணத்தை வினவுதல் . 
2 தலைவன் * நின்னின் பிரியேன் ; பிரியின் ஆற்றேன் 
எனத் தெய்வத்தை முன் நிறுத்தி உறுதி கூறித் தெளி 
வித்த சொற்களை உண்மை என்று தேறியதால் தனக்கு 
இந்நிலை உண்டாயினவாற்றைத் தலைவீ . தோழிக்குக் 
கூறுதல் . 


3 தலைவன் தன்னைப் பிரிந்து சென்றுவிட்ட செய்தியைத் 
தலைவி தோழியிடம் கூறுதல் . 


4 தோழி தலைவன் தக்கவன் அல்லன் என்று அவனைப் 
பற்றிக் குறை கூறியவீடத்துத் தலைவீ அவன் தக்க 
வனே என்று அவன் பண்பு நலன்களைப் பாராட்டிக் 
கூறல் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 161 549 
5 தலைவன் செய்த தவற்றிற்காக அவனைத் தண்டிக்காத 
வாறு பொறுத்துக்கொள்ளுமாறு தெய்வத்தை வேண்டு 
தற்குச் செல்வோம் என்று தலைவி தோழியிடம் கூறு 
தல் . 


6 தன்னைத் தாய் இற்செறித்த செயலைத் தோழியிடம் 

தலைவி கூறுதல் . 


7 செவிலித்தாய் முதல் நாள் செறிந்த இருளில் தலைவன் 
இரவுக்குறிக்கு வந்தபோது அவனைக் கண்டுவிட்டாள் 
என்ற செய்தியைத் தலைவி தோழிக்குக் கூறுதல் . இவை 
தலைவி கூற்று . 


8 தலைவியின் உடல் வேற்றுமையின் காரணத்தைத் தாய் 

வீனவீயவழித் தோழி விடைஇறுத்தல் . 


9 வெறியாட்டைத் தோழி விலக்கியவழி , தாய் அதன் 

காரணத்தை வீனவியவிடத்துத் தோழி கூறுதல் . 


10 


. 


தலைவன் தலைவிக்குப் பூத்தந்து அவள்மனத்தில் இடம் 
பெற்றான் ; யானை தாக்காது தலைவியைப் பாதுகாத் 
தான் ; நீரில் மூழ்காது அவளைக் காத்துக் கரை சேர்த் 
தான் எனத் தலைவனும் தலைவியும் சந்திப்பதற்குப் பூ , 
களிறு , புனல் இவை ஏதுவாயினவாற்றைத் தோழி 
தாயிடம் கூறல் இவை தோழி கூற்று . 


11 தலைவியின் உடல் வேறுபாடுகண்டு அதன் காரணத்தை 

நற்றாய் வினவியவழி , செவிலி நேரிடையாகத் தான் 
தோழி வாயிலாக 

அறிந்தவற்றை நற்றாய்க்குக் 
கூறுதல் . 


இவை தலைவி அறத்தொடு நிற்றல் , தோழி அறத்தொடு 
நிற்றல் , செவிலி அறத்தொடு நிற்றல் என்ற முப்பிரிவிற் 
றாய அறத்தொடு நிற்றலின் வீரியாம் . நற்றாய் குறிப் 


550 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

பால்தான் அறத்தொடு நிற்பாளேயன்றி வாயால் ஒன் 
றும் நிகழ்ந்தது பற்றிக் கூறாள் ஆதலின் , அவள் கூற் 
றுக்கு வாய்ப்பு இன்று . 


ஒத்த நூற்பாக்கள் 


வரைவு இடை வைத்த காலத்து வருந்தினும் 
வரையா நாளிடை வந்தோன் முட்டினும் 
உரைஎனத் தோழிக்கு உரைத்தற் கண்ணும் 
தானே கூறும் காலமும் உளவே . தொல் . பொ . 112 


‘ முன்னிலை அறன்எனப் படு தல் என்று இருவகைப் 
புரைதீர் கிளவி தாயிடைப் புகுப்பினும் 


114 


‘ பன்னூறு வகையினும் தன்வயின் வரூஉம் 
நன்னயம் மருங்கின் நாட்டம் வேண்டலின் 
துணைச்சுட்டுக் கிளவி கிழவியது ஆகும் 
துணையோர் காமம் ஆக லான . 


123 


. 


அறத்தொடு நிற்கும் காலத் தன்றி 
அறத்தியல் மரபிலள் தோழி என்ப . 


206 


எளித்தல் ஏத்தல் வேட்கை உரைத்தல் 
கூறுதல் உசாதல் ஏதீடு தலைப்பாடு 
உண்மை செப்பும் கிளவியொடு தொகைஇ 
அவ்வெழு வகைய என்மனார் புலவர் . 
* உறுகண் ஓம்பல் தன் இயல்பு ஆகலின் 
உரியது ஆகும் தோழிகண் உரனே . 


207 . 


239 


. 


மறுதலை இல்லா மாண்பு இயல் கிளவியின் 
தலைவி தோழிக்கு அறத்தொடு நிற்றலும் 
செவிலி புகழ்தலும் தோழி உணர்த்தலும் 
முதுவாய்க் கட்டுவி முருகுஎன மொழிதலும் 
அதுகுறித்து இனை தலும் அறனல வினவலும் 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 161 


551 


பொய்என மொழிதலும் பொன்றத் துணிதலும் 
கையன்று என்றலும் காரிகை நேர்தலும் 
பாங்கி வெறிக்கண் படர்க்கை முன்னிலையும் 
ஈன்றோள் தன்வயின் கைத்தாய் இயம்பலும் 
வவைஎதிர் மறுத்தலும் மையலும் தெளித்தலும் 
கிளந்த தமர்வயின் நற்றாய் கிளத்தலும் 
இளையோற்கு எதிர் தலும் வெளிப்படை என்மனார் . 


த.நெ வி . 22 


முழுதும் - 


ந . அ . 176 , 177 , 178 , 179. 


தலைவி அறத்தொடு நிற்றல் : 


கலுழ்தலின் பாங்கி கண்ணீர் துடைத்தலும் 
கலுழ்தற் காரணம் கூறலும் கடவுளைச் 
சூளுற்று உரைத்ததைத் துணிந்தமை சொல்லலும் 
இகந்தமை இயம்பலும் இயற்பழித்து உரைத்தலும் 
இயற்பட மொழிதலும் இறைவன் பொறைகொளச் 
செலகுவம் என்றலும் சிறைபயில் இல்வயின் 
செறித்தமை செப்பலும் செவிலி இறைவனைக் 
கண்டமை கூறலோடு கருதிய ஒன்பதும் 
ஒண்டொடி அறத்தொடு நிலை தனக்கு உரிய . 


மா . அ .72 


பாங்கி அறத்தொடு நிற்றல் : 


காரிகை வேற்றுமைக் காரணம் வினாவினும் 
வேரிகொள் வெறிவிலக் கியவழி வினாவினும் 
போதொடு புனல்களிறு என்று இவை ஏதுவின் 
ஆதரப் பாங்கி அறத்தொடு நிற்கும் . 


73 


* அயலார் மணமுரசு ஆயிடை விலக்கலும் 
கயல்விழிப் பாங்கி கடன் என மொழிப . 


74 


552 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


செவிலி அறத்தொடு நிற்றல் : 
* மெல்லியல் வேற்றுமை கண்டுதாய் வினாவுழித் 
தொல் இயல்பு உணர்ந்த தொன்மைசால் செவிலி 
முன்னிலை மொழியான் மொழிதற்கும் உரியள் . ,, 75 


நற்றாய் அறத்தொடு நிற்றல் : 


நற்றமர்க்கு அவ்வுழி நற்றாய் அறத்தொடு 
நிற்றலும் உளது என நிகழ்த்தினர் புலவர் . 


76 


1 


இன்னணம் இயம்பிய எல்லாம் களவியல் 
மன்னி வெளிப்படா அளவைத்து ஆகலின் 
அறத்தொடு நிற்றல் அதன் வகை விரியே . 


77 ] 


அநுவாத முகத்தான் சையறுதோழி கண்ணீர் துடைத் 
தலும் வரப்பெறும் . அதற்குச் செய்யுள் : 


ன 


வாரண மாவின் மருப்பும் பொருப்பும் மலைந்த கொங்கை 
பூரணம் ஆகும் பொலங்கொடி யேபொற்பு நீ அழியும் 
காரண மா ஒன்று கண்டில மால்கண் கலுழ்வது என்னே 
தோரண மாமறு கில்பலர் கண்டு அலர் தூற்றுதற்கே . 

அம்பி . 337 
எனவும் , 


( யானையின் மருப்பையும் மலையையும் வென்ற நகில்கள் 
வனப்பு நிரம்பப்பெற்ற பூங்கொடியே ! உன்வனப்பு அழி 
தற்கு ஒருகாரணமும் எமக்குப் புலப்பட்டிலது . தோரணம் 
கட்டப்பட்ட பெரிய தெருக்களில் உள்ளார் பலரும் உன்னைப் 
பழி தூற்றுமாறு நீ கண்ணீர் உகுப்பதன் காரணம் யாது ? ] 


தலைமகள் கலுழ்தற் காரணம் கூறல் : 


பண்டு நமக்குப் பரிந்துமை ஊட்டிய பங்கயக்கை 
ஒண்தொடி சோர உயங்குதல் நோக்கித் தயங்குமுது 


அகத்திணையியல் - நூற்பா எண் 161 


553 


தண்டலை தன்னில் தலைப்பட் டான் அத் தலைவனை நாம் 
கண்டது கொண்டு அல்ல வோ என்று போலும்கலுழ்கின்றதே . 

அம்பி , 338 
எனவும் , 


[ என் கண்களிடம் அன்பு பூண்டு அவற்றிற்குத் தாமரை 
போன்ற கைகள் மைதீட்டின . பழைய சிறந்த சோலையில் 
வந்தடைந்த தலைவனைக் கண்கள் தாம்கண்ட காரணத்தினால் , 
அவற்றுக்கு அழகு செய்வித்த கைகள் , தொடிசோர வாடும் 
நிலை ஏற்பட்டுவிட்டது .. தம் தவறு நோக்கிக் கண்கள் 
வருந்துகின்றன ] 

தலைமகன் தெய்வம் காட்டித் தெளிப்பத் 

தெளிந்தமை எய்தக் கூறல் : 
கழியார் கருங்கடல் தெய்வமும் காட்டிக் கலந்த அன்று 
மொழியாதன இல்லை முன் துறைவாய் முன்மொழிந்தவண்ணம் 
ஒழியார் நமைஒரு நாளும் என் றேகொண்டது உள்ளமும்என் 
வீழியா னதுகலுழ் வான் அறி யேன் இன்று மெல்லியலே . 

அம்பி . 339 
எனவும் , 


[ மெல்லியலே ! உப்பங்கழிகள் பொருந்திய கரிய கட 
லிலே தெய்வத்தை முன் நிறுத்தித் தலைவன் என்னைக் கூடின 
அன்று சொல்லாத சூளுறவு ஒன்றும் இல்லை . 

அங்கு 
மொழிந்தபடியே நம்மை ஒருநாளும் தலைவன் பிரியான் 
என்று என் நெஞ்சமும் உட்கொண்டது . ஆனால் இன்று என் 
விழிகள் கண்ணீர் உருக்கும் காரணம் புலப்படவில்லை . ) 


தலைமகன் இகந்தமை இயம்பல் : 


யாரும் இல்லை தானே களவன் 
தான் அவன் பொய்ப்பின் யான்எவன் செய்கோ 


70 


554 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தினைத்தாள் அன்ன சிறுபசுங் கால 
ஒழுகுநீர் ஆரல் பார்க்கும் 
குருகும் உண்டுதான் மணந்த ஞான்றே . குறுந் . 25 


எனவும் வரும் . அநுவாத முகத்தான் அது கேட்ட தோழி 
இயற்பழித்து உரைத்தலும் வரப்பெறும் . 


( தலைவன் என்னைக் கூடிய காலையில் சாட்சி யாரும் 
இல்லை ; அவனே சாட்சியாவான் . அவனே என் திறத்துப் 
பொய் கூறுவான் ஆயின் , என்னால் செய்யத்தக்க செயல் 
ஒன்றும் இல்லை . தினைக்கதிரின் தண்டு போன்ற சிறிய கால் 
களை உடையதாய் ஓடும் நீரில் ஆரல் மீனை உணவுக்காகத் 
தேடிக்கொண்டிருந்த நாரை ஒன்று பக்கலில் இருந்தது ; 
கொலைத் தொழிலில் முனைந்திருந்த அதுவும் நமக்குக் கரி 
பகராது . 


• கள்வன் என்ற பாடத்திலும் கள வன் என்ற பாடமே 
சிறத்தல் காண்க . ) 


தோழி இயற்பழித்தல் : 
மழவே துறந்து மறந்தவர் போல்தஞ்சை வாணன்வென்றி 
முழவுரய முந்நீர் முழங்குஇருங் கானல் முழுது உலகும் 
ரொழவே தகும் தெய்வம் நோக்கிச்செல் லேன் என்று சொல்லியும் 
அழவே துறந்தன ரே நல்லர் நல்லர் நம் ஆடவரே . 

தஞ்சை . 292 
எனவும் , 


[ குழந்தையை விட்டுப் பிரிந்து பின் மறக்கும் கொடிய 
வர் போலத் தஞ்சைவாணன் கடற்கரைச் சோலையிலே உல 
கம் முழுதும் தொழும் தெய்வத்தை முன்னிட்டு நின்னின் 
பிரியேன் என்று சூளுறவு கூறிய பின்னும் , நீ அழுமாறு 
பிரிந்து சென்ற நம் தலைவன் நல்லன் ! நல்லன் !!] 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 161 


555 


தலைமகள் இயற்பட மொழிதல் : 
அடம்பு அமர் நெடுங்கொடி உள்புதைந்து ஒளிப்ப 
வெண்மணல் விரிக்கும் தண்ணந் துறைவன் 
கொடியன் ஆயினும் ஆக 

அவனே தோழி என் உயிர்கா வலனே . ஐங் . தனி . 6 
எனவும் , 


( அடப்பங்கொடி தன்னுள் புதைந்து மறையுமாறு 
வெள்ளிய மணல் குவியலாக விரியும் தலைவன் கொடியன் 
ஆயினும் , அவன் அல்லனோ என் உயிர்த்துணைவன் ! ] 


தெய்வம் பொறைகொளச் செல்குவம் என்றல் : 


மாதங்கம் நல்கும்கைவாணன் தென்மாறைவை யைத்துறைவர் 
ஏதம் பயந்திலர் எங்கட்கு நீஎம் இகந்ததனால் 
கோதம் படாதி கொடுந்தெய்வ மோன்று கூர்பலி தூஉய்ப் 
பாதம் பரவ நல் லாய் இரு வேமும் படர்குவமே . 


தஞ்சை 294 


எனவும் , 


( தோழி ! இரப்போருக்கு யானைகளையே கொடுக்கும் 
கொடைத்தொழிலைஉடைய வாணன் தென்மாறை வையைத் 
தலைவன் எங்கட்குத் தீங்கு தரவில்லை ; தெய்வமே ! எம்மைப் 
பிரிந்தமைக்காகத் தலைவனுக்குத் தீங்கு தாராதே என்று 
தெய்வத்திற்குப் பலி தூவி அதன் பாதங்களைப் பரவுதலுக்கு 
நாம் இருவேமும் செல்வேம் . ] 


இல்வயின் செறித்தமை சொல்லல் : 
கொன்னே வெகுண்டு மணிவண்டல் ஆடக் கொடிமருங்குல் 
பொன்னே இனிப்புறம்போகல் என்றாள் அன்னை பூந்தொடிக்கை 
மின்னே பசந்தஎன் மேனியும் பார்த்துள்ளம் வெய்துயிர்த்தாள் 
என்னே விளைந்தது என்னே அறியார் அன்பர் ஈங்கு ஒன்றுமே 

அம்பி , 344 
எனவும் , 


. 


556 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


( தோழி ! தாய் என்னைக் கொடிபோன்ற இடையை 
உடைய பொன்னே என்று அழைத்து , என்னிடம் கோபம் 
கொண்டு , இனி விளையாடுவதற்காக வீட்டிற்கு வெளியே 
செல்லாதே என்றாள் ; மேலும் பசலைபாய்ந்த என் உடலைப் 
பார்த்துப் பெருமூச்சு விட்டாள் ; இங்கு நிகழ்ந்த நிகழ்ச்சி 
ஒன்றனையும் நம்தலைவன் அறியாது உள்ளானே . ) 

செவிலி கனை இருள் அவன் வரக் கண்டமை கூறல் : 


யாய் இன்று எனக்கு மணிமுன்றில் வாய்நென்னல் எல்லி அல்லி 
வாய் ஒன்று தேன்உமிழ் மாதவிப் பந்தரில் வார்கழற்கால் 
சேய்ஒன்றி நின்ற திறம் அறியாமல் செறி இருட்கண் 
பேய் ஒன்று கண்டு அஞ்சினேன் என்றுகூறினள்பெய்வளையே . 

அம்பி . 345 
எனவும் வரும் . 


( தோழி ! தாய் நேற்று இரவு தேன் பிலிற்றும் மாதவிப் 
பாங்கர் தலைவன் இரவுக்குறிக்கு வந்து நின்ற செயலை அறி 
யாமல் , செறிந்த இருட்கண் பேய் ஒன்று கண்டு அஞ்சி 
னேன் என்று இன்று வீட்டுவாயிலின் முன்னிடத்தில் என்னி 
டம் குறிப்பிட்டான் ] 


இவற்றுள் கலுழ்தற் காரணம் கூறலாகிய ஒன்றும் 
ஒழித்து ஏனைய எல்லாம் , பாங்கி வினவாது ஒழியவும் தலை 
மகள் அறத்தொடு நிலைக்கு உரியவாமாறு அறிந்து கொள்க . 


அநுவாத முகத்தான் , எறிவளை வேற்றுமைக்கு ஏது 
வினாவலும் வெறி விலக்கலும் வெறி விலக்கியவழி வினாதலும் 
ஈண்டே வரப்பெறும் எனக் கொள்க . 


செவிலி தலைமகள் வேற்றுமைகண்டு பாங்கியை வினாதல் : 
வேய் இன மென்தோள் மெலிந்து ஒளி வாடி வீழிபிறிதாய்ப் 
பாயின மேகலை பண்டையள் அல்லள் பவளச்செவ்வி 


557 


அகத்திணையியல் - நூற்பா எண் 161 
ஆயின ஈசன் அமரர்க்கு அமரன்சிற் றம்பலத்தான் 
சேயினது ஆட்சியில் பட்டன ளாம் இத் திருந்திழையே . 


திரு 282 


எனவும் , 


[ வேய்போன்ற மென்தோள் மெலிந்து ஒளிகெட்டுக் 
கண் ஒளிமாறித் தலைவி பழைய வனப்பினை இழந்து வீட் 
டாள் ; இதன்காரணம் செம்மேனி அம்மானாம் சிற்றம்பலத் 
தான் மகனாகிய மூருகனுடைய ஆளுகையின் கீழ்ச் சூர்க்கோட் 
பட்டாள் போலும் . ] 


வெறி வீலக்கல் : 


கடவுள் கற்சுனை அடை அவீழ்ந்து அமைந்த 
பறியாக் குவளை மலரொடு காந்தள் 
குருதி ஒண்பூ உருகெழக் கட்டிப் 
பெருவரை அடுக்கம் பொற்பச் சூர்மகள் 
அருவி இன்னியத்து ஆடும் நாடன் 
மார்புதர வந்த படர்மலி அருநோய் 
நின் அணங்கு அன்மை அறிந்தும் மாணாது 
கார் நறுங் கடம்பின் கண்ணி சூடி 
வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் 
கடவுள் ஆயினும் ஆக 
மடவை மன்ற வாழிய முருகே . 


எனவும் , 


( சுனைப்பூக்களோடு செந்நிறக்காந்தளை வனப்புறக்கட் 
டிச் சூட்டித் தெய்வம் ஏறின தேவராட்டி மலைப்பகுதி வனப் . 
புறும்படி அருவி ஒலியையே வாத்திய ஒலியாகக் கொண்டு 
ஆடும் வெற்பனுடைய மார்பு தருதலான் வந்த நினைத்தல் 
மிக்க வேற்று மருந்துகளால் தீர்த்தற்கு அரிய காமநோய் 
நின்னால் தரப்பட்டது அன்று என்பதை அறிந்தும் , கடம்ப 


553 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
மாலை சூடி வேலன் வேண்டியதனால் அவன் வெறியாடும் 
இடத்திற்கு வந்த முருகனே ! நீ தெய்வம் ஆயினும் இச் 
செயற்கண் மடமை உடையை ஆயினாய் . ] 

வெறி விலக்கியவழிச் செவிலி தோழியை வினாதல் : 
மண்குன்ற வந்த கலியினை மாற்றிய வாணன் தஞ்சை 
ஒண்குன்ற மங்கையர் முன்னர்மின் னேஉமை யாள்மகனைப் 
பண்குன்ற வென்ற சொல் வள்ளி தன் கோனைப்பைர் தார் அயிலால் 
வெண்குன்று எறிந்தசெவ்வேளை இவ்வாறுஎன்விளம்பியதே . 

தஞ்சை. 299 
எனவும் , 

[ மின்னே ! உலகைக் கெடுக்கவந்த வறுமையை மாற்றிய 
வாணன் தென்மாறைமலையில் வாழும் மங்கையர் முன்னே , 
உமையாள் மைந்தனும் , பண்ணை வென்ற இன்சொல் வள்ளி 
மணாளனும் , குருகு பெயரிய குன்றத்தை வேலால் பிளந்தவ 
னும் ஆகிய முருகப்பெருமானை நீ இங்ஙனம் முருகே ! நீ 
மன்ற மடவை என்று குறிப்பிட்ட காரணம் யாது ? ) 


தோழி பூத்தரு புணர்ச்சியால் அறத்தொடு நிற்றல் : 
போர்உறை தீக்கணை போலும் நின் கண்கண்டு போத அஞ்சி 
நீர்உறை நீலமும் நீயும் நண் பா கஎன்று நின்மகட்தார் 
தார்உறை தோளவர் தந்தனர் வாணன் தமிழ்த்தஞ்சைசூழ் 
கார் உறை சோலையில் யாமவிளை யாடிய காலையிலே 

தஞ்சை . 300 
எனவும் , 

( வாணனுடைய தஞ்சையை அடுத்த மேகம் தங்கும் 
சோலையில் தோழியும் யானும் விளையாடிக் கொண்டிருந்த 
நேரத்தில் , கொடிய அம்பு போன்ற உன் கண்களைக் கண்டு 
மிகவும் அஞ்சித் தண்ணீரிலேயே தங்கிக் கிடக்கும் நீலமல 
ரும் நீயும் நண்பர் ஆகுக என்று உன் மகட்கு , மாலை தங்கும் 
மார்பினை உடைய தலைவன் ஒரு நீலப்பூவினை வழங்கினான் ; 
பூத்தந்த அவனை மணத்தலை அவள் கருதுகின்றாள் . ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 161 559 
புனல் தரு புணர்ச்சியால் அறத்தொடு நிற்றல் : 
ஒழிதோற்றிய சொல்லிஉன் மகள் ஓதிக்கு உடைந்தகொண்டல் 
பொழிதோல் திரள் உந்தி வந்தசெந் நீர் உந்திப் பொற்பினுக்குஓர் 
சுழிதோற்றிடும்பகை தீர்க்கின்றபோது ஒரு தோன்றலும் அவ் 
வழிதோற்றி வந்து எடுத் தான் தஞ்சை வாணன் தென் வையையிலே 

தஞ்சை . 30 ! 
எனவும் , 


( தஞ்சைவாணன் தென்வையையிலே மற்றவர் கூற்றினை 
வெல்லும் இன்சொல்லையுடைய தலைவியின் தலைமயிர் அழகுக் . 
குத் தோற்ற மேகம் பொழிய, யானை களையும் அடித்துக் 
கொண்டுவந்த செந்நீர் வெள்ளம் , தன் நீர்ச்சுழி தலைவியின் 
கொப்பூழுக்கு ஒப்பாகாது போயிற்றே என்ற பகைமையால் 
தலைவியை அடித்துச் சென்று ஒழிக்கக் கருதியபோது , தலை 
வன் அவ்வழி வந்து தலைவியை வெள்ளத்திலிருந்து மீட்டுக் 
காத்தான் . தலைவி அவன் நினைவாகவே உள்ளாள் .) 

களிறுதரு புணர்ச்சியால் அறத்தொடு நிற்றல் : 


மண் அலை யாமல் வளர்க்கின்ற வாணன் தென் மாறைவெற்பில் 
அண்ணலை ஆயிழைபாகன் என்று அஞ்சினம் அஞ்சனம் தோய் 
கண் அலை நீர் இடப் பாகமும் மேல்வந்த கைக்களிற்றின் 
புண் அலை நீர்வலப் பாகமும் தோயப் பொருத அன்றே . 


தஞ்சை . 302 


எனவும் வரும் . 

இம் மூன்றனுள் ஒன்றான் அறத்தொடு நிற்க அமையும் 
எனக்கொள்க . 


[ உலகம் வருந்தாதபடிக் காக்கும் வாணனுடைய தென் 
மாறையிலே , தலைவன் , யானையைக் கண்டு அஞ்சி அஞ்சனம் 
தோய்ந்த கண்கள் நீர் பெருக்கக் கலங்கிய தலைவியை இடக் 
கையால் அஞ்சாதவாறு அணைத்துக்கொண்டு , வலக்கையால் 
யானையோடு போரிட்டு அதன் குருதி முழுதும் தன் மேல் 
படிய நின்றான் . அந்நிலையில் வலப்புறமாக இருந்த தன் 


560 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


உடல் குருதியால் சிவக்கத் தன் இடப்புறமாய் இருந்த 
தலைவி உடல் மைகரைந்த கண்ணீரால் கரிய இருந்த காட்சி , 
வலப்பால் செம்மையும் இடப்பால் கருமையுமாய் உள்ள 
அம்மையப்பனை நினைவுறுத்தியது . ) 


அநுவாத முகத்தான் , தலைமகள் வேற்றுமைகண்டு 
நற்றாய் செவிலியை வினாதலும் வரப்பெறும் . 

அதற்குச் செய்யுள் : 


குணம்குற்றம் என்னும் அக்கூறு அறியா தகுதலைமென்சொல் 
அணங்குஉற்ற மையல் அறிந்தனை யோ அரும் பாம்முலைகள் 
கணங்குஉற் றனவளைதோள் உற் றன இல்லை சொல்தளரும் 
நிணம்குற்ற வேற்கண் நிறம்பசப்பு ஊர நிரைவளையே . 

அம்பி . 358 


எனவும் , 


[ தோழி ! குணமும் குற்றமும் பகுத்து அறியும் அள 
வுக்கு வயது வரப்பெறாத மழலை பேசும் தலைவிக்கு ஏற்பட்ட 
மயக்கம் பற்றிய செய்தி உனக்குத் தெரியுமா ? அரும்பு 
போன்ற நகில்களில் தேமல் படரத்தொடங்கி விட்டது , 
தோள்வளை கள் கழலத் தொடங்கிவிட்டன 

பேச்சும் தடு 
மாறுகிறது . வேல்போன்ற கண்கள் பசலை பாய்ந்துவிட்டன . 
அவளுக்கு இவ்வேறுபாடு ஏற்பட்டதன் காரணம் யாதோ ? ] 


செவிலி நற்றாய்க்கு முன்னிலைப் புறமொழியான் 

அறத்தொடு நிற்றல் : 


இளையாள் இவளை என் சொல்லிப் பரவுதும் ஈர்எயிறு 
முளையா அளவில் முதுக்குறைந்தாள் முடிசாய்த்து இமையோர் 
வளையா வழுத்தா வருதிருச் சிற்றம் பலத்து மன்னன் 
திளையா வரும் அரு வீக்கயி லைப்பயில் செல்வியையே . 


திரு . 294 


அகத்திணையியல் - நூற்பா எண் 161 , 162 561 
நற்றாய் குறிப்பின் அன்றி அறத்தொடு நிற்கப் பெறாள் 
என்றமையால் , அதற்கு உதாரணம் இன்று . 

161 


( தலை தாழ்த்தித் தேவர்கள் வணங்கித் துதிக்கும் சிற் 
றம்பலத்தானுடைய அருவிகள் பரவிப் பாயும் கயிலைமலை 
யிலே பயிலுகின்ற செல்வியாகிய நம் தலைவியை , இளைய இவ் 
வயதில் இவள் செய்துள்ள செயல்நோக்கி எவ்வாறு புகழ்ந்து 
வாழ்த்துவேன் ! இரண்டு பற்கள் புதியனவாக விழுந்து 
முளைப்பதன் முன்னமேயே பேரறிவு படைத்துவிட்டாளே ! ) 

161 
களவு 

வெளிப்பாட்டின் கிளவித்தொகை 


534 


போக்கே ! கற்பொடு புணர்ந்த கவ்வை ? 
மீட்சி என்று ஆங்கு விளம்பிய மூன்றும் 
வெளிப்படைக் கிளவி வெளிப்படு தொகையே , 


இது களவு வெளிப்பாட்டிற்கு உரிய கிளவித்தொகை 
இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) போக்கு முதலாக மீட்சி ஈறாகச் சொல்லப்பட்ட 
மூன்றும் களவு வெளிப்பாட்டிற்கு உரிய கிளவித்தொகை 

162 


என்றவாறு . 


விளக்கம் 


1 தமரைப் பிரிந்து தலைவி தலைவனுடன் செல்லுதல் . 


2 தலைவி தலைவனுடன் சென்றதைப் பலரும் அறிதல் . 


3 தலைவி தலைவனுடன் மீண்டு வருதல் . 


இம் மூன்று கிளவித்தொகைக்கும் வகையும் விரியும் 
இனி வரும் நூற்பாக்களில் கூறப்பெறும் . 


71 


562 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

ஒத்த நூற்பாக்கள் 


தன்னும் அவளும் அவனும் சுட்டி 
மன்னும் நிமித்தம் மொழிப்பொருள் தெய்வம் 
நன்மை தீமை அச்சம் சார்தல் என்று 
அன்ன பிறவும் அவற்றொடு தொகைஇ 
முன்னிய காலம் மூன்றுடன் விளக்கித் 
தோழி தோத்தும் கண்டோர் பாங்கினும் 
போகிய திறத்து நற்றாய் புலம்பல் 

தொல் . பொ . 36 
போக்குடன் அறிந்த பின் தோழியொடு கெழீஇக் 
கற்பின் ஆக்கத்து நிற்றற் கண்ணும் 
மகள் நெஞ்சு வலிப்பினும் செவிலி மேன . 

தொல் . பொ . 115 
வெளிப்படை தானே கற்பினோடு ஒக்கும் . 

தொல் . பொ . 141 
வெளிப்படை தானே வீரிக்குங் காலைத் 
தந்தை தாயே தன்னையர் என்று ஆங்கு 
அன்னவர் அறியப் பண்பா கும்மே இறை . அக . 26 
அவருள் , 
தாய் அறி வுறுதலின் ஏனோரும் அறிப . 

27 
தந்தை தன்னையர் ஆயிரு வீற்றும் 
முன்னம் அல்லது கூற்று அவண் இல்லை . 

28 
முழுதும் 

ந.அ. 180 
( பாடம் ) ‘ வெளிப்படைக் கிளவியின் வழிப்படு தொகையே . 

மிகைபயில் களவு வெளிப்படற்கு உரிய 
தொகைபயில் கிளவித் தொகை ஒரு நான்கு அவை 
விரைந்து உடன் போகல் வரைந்து அவண் கோடல் 
கற்பொடு புணர்ந்த கவ்வை மீட்சிஎனப் 
பொற்புடை நாவலர் புணர்த்து அமைத் தனரே 


. 


- 


மா . 


அ .78 


162 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 163 


583 


உடன் போக்கு வகை 


535 போக்கு அறி வுறுத்தல் போக்கு உடன் படாமை 

போக்குஉடன் படுத்தல் போக்கு உடன் படு தல் 4 
போக்கல் " விலக்கல் புகழ்தல் தேற்றல் * என்று 
யாப்பு அமை உடன்போக்கு இருநால் வகைத்தே . 
இது நிறுத்த முறையானே களவு வெளிப்படைக்கிளவித் 
தொகை மூன்றனுள் போக்குவகை இத்துணைத்து என் 


கின்றது . 


( இ - ள் ) போக்கு அறிவுறுத்தல் முதலாகத் தேற்றல் 
ஈறாக எட்டுவகையினை உடைத்தாம் , அன்பு அமைந்த உடன் 
போக்கு என்றவாறு . 

163 
விளக்கம் 


1 தோழி தலைவியை அழைத்துக் கொண்டு தலைவீதமர் 
அறியாமல் சென்றுவிடுமாறு தலைவனிடம் கூறுதல் . 


2 தலைவியின் மென்மையையும் பாலையின் வன்மையையும் 
உட்கொண்டு தலைவன் தலைவியை அழைத்துச்செல்ல 
உடன்படாமை . 


3 தோழி , தலைவனோடு வரின் தலைவிக்குப் பாலையும் சோலை 
யாகும் என்பதனை அவனிடம் விளக்கிக் கூறி அவனைத் 
தலைவியை உடன் அழைத்துச்செல்லுமாறு வற்புறுத்தல் . 


4 தலைவன் தலைவியை உடன் கொண்டு போதலுக்கு ஒருப் 

படுதல் . 


5 தோழி தலைவியைத் தலைவனுடன் உடன்போக்கி விடுத் 


தல் . 


6 தலைவியை மீட்கச் செல்லும் செவிலியைத் தோழி விலக் 

குதல் . கண்டோர் , தங்கிச் செல்லுமாறு தலைவன் தலைவி 
யரின் செலவைத் தடுத்தல் . 


5641 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
7 தலைவன் தலைவியைப் புகழ்ந்துகொண்டு அழைத்துச் 

செல்லுதல் . 


8 தம் ஊர் அணிமையில் உள்ளது என்று கூறிச் செலவி 

னால் மெலியும் தலைவியை அவன் தேற்றுதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


ந. அ. 181 


முழுதும் - 
உடன்போக்கு உணர்த்தல் உரவோன் மறுத்தல் 
பிரிவுஉடன் படுத்தல் பிரிவுஉடன் படுதல் 
போக்கல் விலக்கல் புகழ்தல் தேற்றல்என 
வாக்கு அமர் போக்கின் வகைநா லிரண்டே 

மா . அ .79 

163 


உடன் போக்கின் விரி 


536 


பாங்கி தலைவற்கு உடன்போக்கு உணர்த்தலும் 
ஆங்கு அவன் மறுத்தலும் அவள்உடன் படுத்தலும் 
தலைவன் போக்கு உடன் படுதலும் - பாங்கி 
தலைவிக்கு உடன்போக்கு உணர்த்தலும் " தலைவி 
நாண்அழிபு இரங்கலும் கற்புமேம் பாடு 
பூண்முலைப்பாங்கி புகறலும் தலைவி 
ஒருப்பட்டு எழுதலும் விருப்புடைப் பாங்கி 
சுரத்து இயல் உரைத்துழிச் சொல்லலும் பாங்கி 
கையடை கொடுத்தலும் 10 வைகுஇருள் விடுத்தலும் 1 
அவன்சுரத்து உய்த்தலும் 12 அசைவு அறிந்து இருத்தலும் 13 
உவந்து அலர் சூட்டி உள்மகிழ்ந்து உரைத்தலும் 14 
கண்டோர் அயிர்த்தலும் 15 காதலின் விலக்கலும் 
தம்பதி அணுமை சாற்றலும் 17 தலைவன் 
தன்பதி அடைந் தமை தலைவிக்கு உணர்த்தலும் 19 
என்று இவை ஒன்பதிற்று இருவகைக் கிளவியும் 
ஒன்றிய அன்பின் உடன்போக்கு விரியே . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 164 


565 


து உடன்போக்கு விரி இத்துணைத்து என்கின்றது . 


100 


( இ - ள் ) பாங்கி தலைவற்கு உடன்போக்கு உணர்த்தல் 
முதலாகத் தலைவன் தன்பதி அடைந்தமை தலைவிக்கு உணர்த் 
தல் ஈறாகச் சொல்லப்பட்ட கிள வீகள் பதினெட்டும் , பொருந் 
திய அன்பினை உடைய உடன்போக்கு விரியாம் என்றவாறு . 


ஒன்றிய அன்பின் என்ற இலேசானே , தலைவி ஒருப் 
பட்டு எழுந்தவழி அங்ஙனம் ஒருப்பட்டு எழுந்தமை பாங்கி 
தலைவற்கு உணர்த்தலும் , கண்டோர் தம் பதி அணுமை 
சாற்றிய பின்னர்த் தலைவன் தன் பதி அணுமை தலைவிக்குச் 
சாற்றலும் , அவட்குத் தன் நகர் காட்டலும் , தலைவன் தன் 
பதி அடைந்தமை தலைவிக்கு உணர்த்திய பின்னர்த் தலைவி 
யோடு தன்மனை சார்தலும் வரவும் பெறும் . 


விளக்கம் 


* எமர் தலைவியை நீ வரை தற்கு உடன்படார் ; ஆத 
லின் , இவளை உடன் கொண்டு செல்க எனப்பாங்கி 
தலைவனுக்கு அறிவித்தல் . 


2 தலைவியின் மென்மைத்தன்மை கூறி அவளை உடன் 
கொண்டு செல்லுதலைத் தலைவன் மறுத்துக் கூறுதல் . 


3 அங்ஙனம் போ தற்குப் பாங்கி தலைவனை உடன்படச் 

செய்தல் . 


4 தலைவன் தலைவியை உடன் கொண்டு போதற்கு உடன் 
படுதல் . 


5 பாங்கி தலைவிக்குத் தலைவன் உடன் கொண்டு செல்லக் 

கருதுவதைக் கூறல் . 


6 தலைவனுடன் தமர் அறியாது தான் சென்றால் தன் 

நாணம் அழிந்து விடுமே என்று தலைவி வருந்துதல் . 


566 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
7 நாணினும் கற்பே சிறந்தது என்பதனைப் பாங்கி 

தலைவிக்கு எடுத்துக் கூறுதல் , 
8 தலைவனுடன் செல்லுதற்குத் தலைவீ உடன்பட்டு எழுதல் . 
9 சுரத்தின் இயல்பைப் பாங்கி உரைத்தவிடத்துத் தான் 

அதற்கு அஞ்சாமல் சுரம் செல்லத் துணிந்திருத்தலை 

அவளுக்குத் தலைவி கூறுதல் . 
10 தலைமகனிடம் தோழி தலைமகளை அடைக்கலப்படுத்திக் 

கூறல் , 


11 பாங்கி நடுயாமத்தில் தலைவியைத் தலைவனுடன் விடுத் 

தல் . 


12 தலைவன் தலைவியைப் பாலை நிலத்தில் மெல்லக்கொண்டு 

ஏகுதல் . 


13 சுரத்தில் பொழில் காணப்படுதல் அரிது ஆகலின் 

சோலையைக்கண்டு வியந்த தலைவன் , தலைவி நடந்து 
வருதற்கண் இளைத்தலை அறிந்து அவளை அங்குத் தங்கி 
இளைப்பாறச் செய்தல் . 


14 தலைவன் மனமகிழ்வோடு தலைவிக்கு மலர்களைப் பறித் 

துச் சூட்டி மனம் மகிழ்ந்து இருத்தல் . 


15 சுரத்திடை அவ்விருவரையும் கண்டோர் 

இவர் 
தேவரோ ? மானிடரோ ? என்று ஐயுறுதல் . 
16 பொழுது போயிற்று ; நீங்கள் இனிப்போதற்கு இவ்வழி 

உரியது அன்று என்று கண்டோர்கூறி , அவர்களை 

அன்புடன் விலக்குதல் . 
17 ஊர் அருகில் உள்ளது என்பதை அவர்களுக்குக் 

கண்டோர் கூறுதல் . 
18 தலைவன் தம் பதி வந்து சேர்ந்துள்ள செய்தியைத் தலை 

வீக்குச் சொல்லுதல் . 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 164 


567 


ஒருதலை உரிமை வேண்டியும் மகடூஉப் 
பிரிதல் அச்சம் உண்மை யானும் 
அப்பலும் அலரும் கள வுவெளிப் படுக்கும் என்று 
அஞ்ச வந்த ஆங்கு இரு வகையினும் 
நோக்கொடு வந்த இடையூறு பொருளினும் 
போக்கும் வரைவும் மனைவிகண் தோன்றும் . 

தொ . பொ . 225 
பருவம் கூறல் படைத்து மொழி தல்லொடு 
மருவுஅமர் கோதையை மகட்பேச்சு உரைத்தல் 
பொன் அணிவு உரைத்தல் பொருள் விலை கூறல் 
அன்னம்பொன் நடையாள் அருமைகேட்டு அழிதல் 
தளர்வு அறிந்து உரைத்தல் தாழ்குழல் ஆடல் 
உளம் நினைவு உரைத்தல் உடன் கொண்டு சேறற்கு 
அருமை உரைத்தல் ஆதரம் கூறல் 
மருவிய தடங்கயல் வாழாள் என்றல் 
பொருவரு கற்பின் புனை நலன் உரைத்தல் 
துணிந்தமை கூறல் துணிவு கேட்டல் 
துணிவு அறி வித்தல் தொல்லை நாண்விடல் 
துணிவு எடுத்துரைத்தல் கொண்டு அகல் என உரைத்தல் 
அடிவழி நினைந்து நின்று அவன்உளம் வாடல் 
கொடியிடை யாளைக் கொண்டுசென்று உய்த்தல் 
ஓம்படுத்து உரைத்தல் வழிப்படுத்து உரைத்தல் 
தேம்படு கோதையைத் திறல் அடு வேலோன் 
பையக்கொண்டு ஏகல் பயம் கெட உரைத்தல் 
மை அமர் கண்ணியை வழி அயர்வு அகற்றல் 
நெறிவிலக் கல்லொடு நெறியிடைக் கண்டவர் 
செறிவுாடுத்து உரைத்தல் சேயிழை யாளுடன் 
வழிவிளை யாடல் வழிஎதிர் வருவோர் 
எழில் நகர் அருமை இது என உரைத்தல் 
நகர்காட் டல்லொடு நகர் இடைப் புக்குப் 
பதிபரிசு உரைத்தல் பாங்கியைக் கிட்டி 


588 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


மதிநுத வாளை வளர்த்தவள் கேட்டல் 
அறத்தொடு நிற்றல் அதுகேட்டு அழுங்கல் 
திறப்பாடு உன்னிச் செவிலிகவன்று உரைத்தல் 
அடி நினைந்து இரங்கல் அது தாய்க்கு உரைத்தல் 
மடவரல் போக வாடி உரைத்தல் 
கிளிமொழிக்கு இரங்கல் கிளர்சுடர்ப் பராய்தல் 
அளிபெறு பருவத்திற்கு அவள் கவன்று உரைத்தல் 
நாடத் துணிதல் நற்றாய் நயந்தவர் 
கூடக் கரைஎனக் கொடிக்குறி பார்த்தல் 
சோதிடம் கூறல் சுவடுகண்டு அறிதல் 
ஏகமுற் றவைகண்டு இரங்கி உரைத்தல் 
வேட்ட மா தரைக் கண்டு வினாவல் 
புறவொடு புலத்தல் குரவொடு வருந்தல் 
திறல் அருந் தவத்தொடு செல்லா நின்ற 
மாவீர தியரை வழியிடை வினாவல் 
வேதியர் தம்மை விரும்பி வினாவல் 
புணர்ந்துஉடன் வருவோரைப் பொருந்தி வினாவல் 
மணம்தரு குழலாள் மன்னிய நிலையொடு 
வேங்கை பட்டது கண்டு வியத்தல் 
ஆங்கு அவர் இயைபு அணி அவட்குஎடுத்துஉரைத்தல் 
மீள உரைத்தல் மீளாது அவளுக்கு 
ஊழ்முறை இதுான உலகு இயல்பு உரைத்தல் 
அழுங்குதாய்க்கு உரைத்தல் ஐம்பதோடு ஆறும் 
உழுங்கொலை வேலோன் உடன்போக்கு ஆகும் . 

திருக்கோவை . மு . வீ.கள. 22 
அலர்பெரிது என்றலும் அயல்வரைவு உரைத்தலும் 
உலகியல் கூறி நீ உரை என்றலும் 
சுரம் செல ஆற்றும் நிலனொடு என்றலும் 
வருந்திறம் உரைத்தலும் வழி நயப் பித்தலும் 
விரும்பினன் நேர்ந்த பாவக் கிளவியும் 
பொருந்தும் என்மனார் போக்குஉடன் வலித்தல் 

த.நெ. வி . 20 


அகத்திணையியல் - நூற்பா எண் 161 


569 


கையடை மகிழ்ச்சி கண்டோர் கூற்றே 
நைவுடைச் செவிலி நற்றாய் மொழியே 
செல்சுரத்து இரங்கல் கண்டோர் தெளித்தல் 
இல்வயின் பெயர்தல் இளையோர் செலவே 
அறிந்தனன் மறைதல் அயலோர் மொழிதல் 
பெயர்ந்தனர் வருதல் பெருங்கிளை மகிழ்வே 
தாயர் கூற்றே தலைமகன் மொழியோடு 
ஆயின பிறவும் உடன் செலவு ஆகும் . த.நெ.வி. 23 
முழுதும் 


ந . அ . 182 


உரவோற்கு இகுளை உடன்போக்கு உணர்த்தல் 
உரவோன் மறுத்தல் அவள் உடன் படுத்தல் 
உரவோன் உடன்படல் ஒண்ணுதல் பாங்கி 
வாள் நுதற்கு உ.டன் போக்கு உணர்த்தல் வாள் நுதல் 
நாண் அழிபு இரங்கல் நவைதீர் பாங்கி 
பொற்பு அமர் கற்பின் மேம்பாடு புகழ்தல் 
இல்பயில் இறைவி ஒருப்பட்டு எழுதல் 
வெய்ய சுரத்து இயல் விழுமிதின் கூறல் 
கையடை கொடுத்தல் மை இருள் விடுத்தல் 
அருஞ்சுரத்து உய்த்தல் அயர்வு அறிந்து இருத்தல் 
மகிழ்ந்து அலர் சூட்டி மனம்உவந்து உரைத்தல் 
கண்டோர் அயிர்த்தல் கடத்திடை விலக்கல் 
தண்டலை மன்பதி அணிந்தமை சாற்றல் 
வண்டு இமிர் தாரோன் தன்பதி அடைந்தமை 
உணர்ந்திட உரைத்தல் ஒன்பதிற்று இரட்டியும் 
புணர்ந்து உடன் போகற்குப் பொருந்தியவிரியே . 

மா . அ . 80 
பாங்கி தலைவற்கு உடன் போக்கு உணர்த்தல் : 


மை நீர்நெடுங்கண் மடந்தையுடன் தஞ்சைவாணன்வெற்பா 
செந்நீர் விழவு அணி நின்நார்க் கேசென்று சேர்ந்தருள்பற்று 


72 


- 


570 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
இந்நீர்மை யன்றி ஒர் ஆறும் இன் றால் இங்கு எம் ஐயர் என்றால் 
முந்நீர் உலகும் கொள் ளார் வீலை யாக முலையினுக்கே . 

தஞ்சை . 305 
எனவும் , 


( வெற்பா ! எம் ஐயர் தலைவியை மணந்துகோடற்குப் 
பரிசப்பொருளாக இவ்வுலகத்தையே கொடுப்பதானாலும் 
கொள்ளுபவராகத் தோன்றவில்லை . மையின் கருமை கொண்ட 
நெடுங்கண்ணள் ஆகிய தலைவியுடன் சிறந்த நீர் விழா நடக் 
கும் உன் ஊருக்குப் புறப்பட்டுச் சென்றுவிடு . இதனைத் 
தவிர இவளை அடைவதற்கு வேறு வழி எதுவும் இல்லை . ) 


தலைவன் உடன்போக்கு மறுத்தல் : 
மெல்லியல் கொங்கை பெரியமின் நேர் இடை மெல்லடிபூக் 
கல்இயல் வெம்மைக் கடம்கடுந் தீக்கற்று வானம்எல்லாம் 
சொல்லிய சீர்ச்சுடர்த் திங்கள் அம் கண்ணித்தொல் லோன்புலியூர் 
அல்லி அங் கோதை நல் லாய் எல்லை சேய்த்து எம் அகல் நகரே . 

திரு 201 
எனவும் , 


( தேவர் புகழும் சிறப்புடைய சந்திரனைச் சூடிய சிவ 
பெருமான் புலியூரில் உள்ள தோழியே ! எம் பேரூர் சேய்மை 
யில் உள்ளது . தலைவியின் கொங்கைகள் பெரிய . மின்னலைப் 
போன்ற இடை சிறிது . இவள் மெல்லிய பூப்போன்ற அடி 
கள் கல் பரவிய கொடிய பாலையாகிய கடுந்தீயில் யாங்கனம் 
செல்லவல்லன ? ) 

பாங்கி தலைவனை உடன்படுத்தல் : 
பிணையும் கலையும்வன் பேய்த்தே ரினைப்பெரு நீர் நசையால் 
புணையும் முரம்பு நிரம்பிய அத்தமும் ஐய மெய்யே 
இணையும் அளவும் இல்லா இறையோன் உறைதில்லைத்தண்பூம் 
பணையும் தடமும் அன்றேநின்னொடுஏகின் எம்பைந்தொடிக்கே . 

திரு . 202 
எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 164 571 
[ ஐய ! உன்னோடு செல்லும்போது , தலைவிக்கு மான்கள் 
நீர் வேட்கையுற்றுக் கானல் நீரைக் குடிக்கும் தண்ணீர் என்று 
கருதிச் செல்லும் காடுகள் நிறைந்த வழியும் , தனக்கு ஒப்பும் 
எல்லையும் இல்லாத சிவபெருமான் தங்கும் தில்லையிலுள்ள 
பூக்கள் நிறைந்த குளமும் வயலும்போலும் ! ] 


தலைவன் போக்கு உடன்படுதல் : 
இன்னாத கானும் இனிது என்று நீர் இங்கு இயைந்த அன்பும் 
அந்நாள் அளித்த அணங்கும்உண் டே எனது ஆவீ அன்னார் 
மின்னார் திருந்து இழை மெய்வருந் தாவகை மெல்லமெல்லப் 
பன்னாள் படவும் உடன் கொண்டு சேறும் பணிமொழியே. 

அம்பி . 365 
எனவும் , 


. 


( பணிமொழித் தோழியே ! இன்னாத பாலையும் என்னுடன் 
வரின் தலைவிக்கு இனிதாக இருக்கும் என்று நீ கூறிய அன்பு 
மொழிகளும் , பண்டு தலைவீயை எனக்குத் தந்த தெய்வத்தின் 
திருவருளும் தவறாது உண்டு ஆதலின் , என்உயிர்போன்ற 
தலைவியின் உ .... ல் வருந்தா தவகையில் மெல்லப் பல நாள்கள் 
நடத்தியாவது உடன் கொண்டு சென்றுவிடுகிறேன் . ) 


பாங்கி தலைவிக்கு உ.டன்போக்கு உணர்த்தல் : 


குறப்பாவை நின் குழல் வேங்கை அம் போதொடு கோங்கம் விராய் 
நறப்பா டலம்புனை வார்நினை வார்தம் பிரான்புலியூர் 
மறப்பான் அடுப்பது ஓர் தீவினை வந்துஉறில் சென்று சென்று 
பிறப்பான் அடுப்பினும் பின்னும் துன் னத்தகும் பெற்றியரே . 

திரு . 205 
எனவும் , 


( குறவர் குலப்பாவையே ! சிவபெருமானுடைய 

புலி 
யூரை மறக்கும் படியானது ஒரு தீவினை ஏற்படுமாயின் பல 
பிறப்புக்கள் எடுக்க நேரிடினும் , மீண்டும் நினக்கே கணவ 


572 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


னாக வந்து உன்னோடு கூடுதற்கு உரிய தலைவன் உன் கூந்த 
லில் கோங்கம் பூவினை வேங்கைப் பூவுடன் கலந்து பாதிரிப் 
பூவையும் இணைத்துச் சூட்டு தலை விரும்புகிறான் . 

பாலை நிலத்துக் கோங்கம் பூவைக் கூறி உடன் போக் 
கினைக் குறிப்பால் உணர்த்தியவாறு . ) 

தலைவி நாண் அழிபு இரங்கல் : 
மறவாகை வேல் அங்கை வாணனை மாறையர் மன்னனைத்தம் 
உறவாக எண்ணி உறாதவர் போல்உயிர் ஓம்பி என்றும் 
துறவாத நாணம் துறப்பது வேண்டலின் தொல்உலகில் 
பிறவாது ஒழிகைநன் றேஒரு காலமும் பெண்பிறப்பே . 

தஞ்சை, 310 
எனவும், 


[ வேல் ஏந்திய வாணனாகிய மாறையர்மன்னனை உற 
வாகக் கருதி நட்புக் கொள்ளாத பகைவர் போல , பாது 
காத்து இன்றுவரை யான் துறவாத நாணத்தைத் துறக்கும் 
நிலை இன்று எனக்கு ஏற்பட்டதனை நோக்கின் , இவ்வுலகில் 
பெண்ணாகப் பிறவாதிருத்தலே சிறந்தது என்று தோன்று 
கிறது . ) 

கற்பு மேம்பாடு பூண்முலைப்பாங்கி புகறல் : 
தாயில்சிறந்தன்று நாண்தையலாருக்கு அந்நாண் தகைசால் 
வேயில் சிறந்தமென் தோளிதிண் கற்பின் விழுமி தன்று ஈங் 
கோயில் சிறந்துசிற் றம்பலத்து ஆடும்எம் கூத்தப்பிரான் 
வாயில் சிறந்த மதியில் சிறந்த மதிநுதலே . 

திரு . 204 
எனவும் , 

[ மதிநுதலே ! ஈங்கோய்மலையில் சிறந்து காட்சி வழங் 
கிச் சிற்றம்பலத்தில் கூத்தாடும் சிவபெருமானுடைய வாயில் 
சிறந்த நூல்களிடத்துச் சிறப்புடைய பொருளாகச் சொல்லப் 
படுவனவற்றுள் , நாணம் மகளிருக்குத் தாயினும் சிறந்தது ; 
அந்நாணம் தானும் கற்பினும் மேம்பட்டது அன்று . ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் 164 


573 


திரு . 208 


தலைவீ ஒருப்பட்டு எழுதல் : 
மல்பாய் விடையோன் மகிழ்புலி யூர்என் னொடும் வளர்ந்த 
பொற்பு ஆர் திருநாண் பொருப்பர் விருப்புப் புகுந்து நுந்தக் 
கற்பு ஆர் கடுங்கால் கலக்கிப் பறித்து எறி யக்கழிக 
இற்பால் பிறவற்க ஏழையர் வாழி எழுமையுமே . 
எனவும் . 

[ பாயும் விடை அரன் புலியூரிலே என்னோடு இதுகாறும் 
வளர்ந்த அழகுதரும் நாணம் தலைவனிடத்து யான்கொண்ட 
காமம் இடையே புகுந்து தள்ளக் கற்பாகிய கடுங்காற்று 
கலக்கி வேரோடும் பறித்து அப்புறப்படுத்துகையினாலே 
என்னை விட்டு நீங்குவதாகுக . இந்நிலை ஏற்படுவதற்குக் 
காரணமான நற்குடியில் மகளிர் எழுமையும் பிறவாராக . ] 
அங்ஙனம் ஒருப்பட்டெழுந்தமை பாங்கி 

தலைவற்கு உணர்த்தல் : 


மின் ஏய்மருங்குல் நெருங்குபைங்கோதைவிளங்கு இழைநின் 
பின்னே வருதல் கருதிய போதும்என் பிள்ளைக்கிள்ளை 
அன்னே மக அன்பும் அத்தனை யோஎன்றது அத்தனையின் 
கொன்னே அருமந்த கொங்கைகண்ணீரில் குளித்தனவே . 

அம்பி . 369 
எனவும் , 

( மின்னலை ஒத்த இடையையும் , கோதையையும் பல 
அணிகளையும் உடைய தலைவி உன் பின்னே வரக் கருதிய 
போதும் என் கிளிப்பிள்ளை அன்னையே ! பிள்ளையிடத்துக் 
காட்டும் அன்பும் அவ்வளவுதானா ? என்று கேட்டது . அத் 
னைக் கேட்ட அளவில் வீணாகத் தலைவியின் நகில்கள் அவள் 
கண்ணீரால் நீராட்டப்பட்டன . ) 


பாங்கி சுரத்து இயல்பு உரைத்துழித் தலைமகள் சொல்லல் 


செல்லின் கொடியகளிற்றண்ணல்வாணன் தென்மாறை அன்ன 
வில்லின் கொடிய புருவமின் னேஎன் விளம்புதிநீ 


574 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
சொல்லின் கொடிய நம் அன்னையைப்போல்பவர் சூழ்ந்திருக்கும் 
இல்லின்கொடிய கொல்லோ செல்லும் நாட்டு அவ்விருஞ்சுரமே . 


தஞ்சை , 313 


எனவும் , 


உடைய 


[ இடியினும் 

கொடிய யானைப்படையை 
அண்ணலாகிய வாணனுடைய தென்மாறையில் இருக்கும் , 
வில்லினும் வளைந்த புருவத்தை உடைய மின்னல் போன்று 
ஒளி வீசும் தோழியே ! நீ என்ன கூறுகிறாய் ? கொடுஞ்சொல் 
பேசும் நம் அன்னையைப் போன்றவர் சூழ்ந்து இருக்கும் நம் 
வீட்டைவிட உடன்போக்குப் போகும் நாட்டிற்கு இடைவழி 
யில் உள்ள பாலை நிலங்கள் கொடியனவா ? ] 


பாங்கி தலைமகளைத் தலைமகற் தக் கையடை கொடுத்தல் ; 


பறந்திருந்து உம்பர் பதைப்பப் படரும் புரம்கரப்பச் 
சிறந்துஎரி யாடி தென் தில்லை அன் னாள் திறத் துச்சிலம்பா 
அறம் திருந்து உன் அருளும்பிறிது ஆயின் அருமறையின் 
திறம் திரிந்து ஆர்கலியும் முற்றும் வற்றும் இச்சேண் நிலத்தே . 

திரு . 213 
எனவும் , 


( வெற்ப ! தேவருக்குத் தீங்கு தந்த முப்புரங்களையும் 
அழித்துச் சிறந்து எரியில் ஆடும் சிவபெருமானுடைய 
தில்லையை ஒப்பவளாகிய தலைவி திறத்தில் அறவழியிலேயே 
செல்லும் உன் அருள் வேறுபடுமாயின் , இவ்வுலகில் வேத 
வழக்கு மாறுபடுதலோடு கடலும் முழுதும் வற்றிவிடும் . 
உன் போன்றார் சிலராதல் அறவழி திறம்பாது வாழ்வதனால் 
தான் , மறைவழியும் உலக நலனும் சிறந்துள்ளன . 


பாங்கி வைகுஇருள் விடுத்தல் : 


உள 


பரும் கலிகெழு சேரியும் தாயரும் உள் புலம்பித் 
தேரும் பழிபுகழ் ஆக்கிவந்து எய்துவை சேய் அனையாய் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 164 


575 


வாரும் பருமணி வம்பும் பொறாமுலை வல்லியுடன் 
யாரும் துயில் கொள்ளும் நள் இருள் யாமத்து எழுந்தருளே . 

அம்பி . 371 
எனவும் , 


( முருகனை ஒப்பாய் ! கச்சினைப் பொரும் தனபாரத்தை 
உடைய தலைவியுடன் எல்லாரும் உறங்கும் இந்நடு இரவில் 
புறப்பட்டுச் சென்று , ஊரவரும் சேரியிலுள்ளாரும் தாயரும் 
மனம் பிரிவால் வாடிப் பேசும் பழிச்சொற்களைப் புகழ்ச்சொல் 
லாக மாற்றி விரைவில் தலைவியுடன் மீண்டு வந்து சேருவா 
யாக ) 


தலைவியைத் தலைவன் சுரத்து உய்த்தல் : 
பேணத் திருத்திய சீறடி மெல்லச்செல் பேண் அரவம் 
பூணத் திருத்திய பொங்குஒளி யோன்புலி யூர்புரையும் 
மாணத் திருத்திய வான்பதி சேரும் இருமருங்கும் 
காணத் திருத்திய போலும் முன் நாம்மன்னும் கானங்களே . 


திரு . 215 


எனவும் , 


[ பாம்புகளை விரும்பி அணிகளாக அணியும் ஒளியோனு 
டைய புலியூரை ஒத்த அழகிய நம் ஊர் சேரும் இருபக்கமும் 
நன்கு படைத்து அமைக்கப்பட்டாற்போலும் காடுகள் வழி 
நெடுக உள்ளன . யான் விரும்பும் வண்ணம் , கைபுனையப் 
பட்ட சிறிய அடிகளை உடையாய் ! மெல்லச் செல்வாயாக .] 


தலைமகன் தலைமகள் அசைவு அறிந்து இருத்தல் : 


வரமாவை வேல்படை வாணன் தென் மாறை வணங்கலர்கள் 
புாமான வல்அழல் பொங்குவெங் கானில் பொருந்தியகூர் 
அரமாய கல்உன் அடிமலர் ஆற்றல ஆதலினால் 
சுரம் ஆறும் எல்லை,நல் லாய் இருப் பாய் இந்தச் சோலையிலே 

தஞ்சை . 317 
எனவும் , 


576 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


( நல்லாய் | வேற்படைவாணனை வணங்காத பகைவர் 
சென்று சேரும் இடமான அழல்பொங்கும் கொடிய பாலையில் 
அரம் போன்ற கூரிய கற்களை உன் அடிகளாகிய மலர்கள் 
தாங்கும் ஆற்றல் உடைய அல்ல ஆதலின் , பாலையின் வெப் 
பம் நீங்குங்காறும் இச்சோலையில் தங்கி இளைப்பாறுவா 
யாக . ] 
தலைமகன் தலைமகளை உவந்து அலர்சூட்டி 

உள்மகிழ்ந்து உரைத்தல் : 
அடிமலர்போற்றவும் போற்றிசெய்யா இவள் ஆய்முடிக்குயான் 
கடிமலர் சூட்டவும் காட்டிய தால்கள்வர் காய்ந்து எறியும் 
துடிமலர் சீர்க்குஎதிர் கூகை இரட்டும் சுரத்திடைஓர் 
வடிமலர் வேல்படை யான்வாணன் மாறைஎன் மா தவமே . 


தஞ்சை . 318 


எனவும், 

[ வேற்படை வாணன் மாறையில் யான் செய்த தவம் , 
ஆறலைகள்வர்கள் செருக்கோடு ஒலிக்கும் துடிப்பறையின் 
ஒலிக்கு எதிராகக் கோட்டான் குழறும் பாலை நிலத்தில் , 
தலைவியின் அடிகளாகிய மலர்களை யான் போற்றுமாறும் , 
அவளைப் புனைந்துகூறி அவள் கூந்தலுக்கு நறுமணமலர் 
களைச் சூட்டுமாறும் வாய்ப்பு அளித்தது . ) 

கண்டோர் அயிர்த்தல் : 


கரு ஆர் புயல் என்றும் கண்டு அறியாத இக் கான் அகத்தே 
வருவார் சிலர் அவர் மற்று இவர் யாவர்கொல் வாரிதந்த 
திருவாம் எனில் இவள் செங்கையில் பங்கயம் இல்லைசெல்வன் 
மருஆர் துளவு அணி மால்எனின் மார்பின் மறு இல்லையே . 

அம்பி . 377 
எனவும் , 

( கார்மேகத்தைக் கண்டறியாத இப்பாலையிலே பொது 
வாக நன்மக்கள் வாரார் ; இவர் யாரோ ? தெற்றென உணர் 
தல் இயலவில்லை . இவளைத் திருமகள் என்று கொள்வோ 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 164 577 
மாயின் , இவள் செங்கையில் தாமரை இல்லை . இவனைத் 
திருமால் என்று கொள்வோமாயின் , இவன் மார்பில் மச்சம் 
இல்லையே ! ] 


ஒன்றென முடித்தலால் , கண்டோர் மகிழ்தலும் இரங்க 
லும் வரப்பெறுதல் கொள்க . 


கண்டோர் மகிழ்தல் : 
முன் செல்ல நாணும் முகிழ்நகை வல்லி முருகன் இவன் 
பின் செல்ல எண்ணும் பிடி நடை காண இப் பேருலகில் 
புன்செல்வர் தேடும் பொருள் போல் இறுகப் பொதிந்த அன்பை 
என் சொல்லல் இங் பன் தொலைந்ததிவ்வாறு இவ் விருவர்க்குமே . 

அம்பி . 378 
எனவும் , 


[ தலைவனுக்கு முன்னே நடந்து செல்வதற்கு இப்புன்ன 
கைப் பூங்கொடியாள் வெட்கப்படுகிறாள் . இவள் பெண்யானை 
போன்ற நடையழகைக் காண இச்செல்வன் இவள் பின்னே 
செல்ல நினைக்கிறான் . அற்பர் தாம் தேடும் பொருளை இறுகப் 
பொதிந்து வைப்பது போல , இவர் தம் அன்பும் இறுகப் 
பொதிந்த அன்பு . இவ்வாறு மகிழ்வோடு இவர்கள் பாலை நில 
நெடுந்தொலைவினைக் கடந்து வந்துள்ளனர் . ) 


கண்டோர் இரங்கல் : 


பேதைப் பருவம் கழிந்திலள் இன்னமும் பேணியதன் 
காதல் கொழுநன் வீழுமிய கேண்மையைக் காதலித்துப் 
போதற்கு அரிய புகை அழல் கானகம் போந்தஇந்த 
மாதைப் பயந்த மடந்தை எவ் வாறுஉயிர் வாழ்ந்தனளே . 

அம்பி . 380 


எனவும் வரும் . 


73 


578 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


[ இன்னும் இப்பெண் பேதைப் பருவத்தைக்கூடக் கடந் 
தவள் அல்லளாகத் தோன்றுகிறாள் . தன்னை விரும்பிய தன் 
காதற் கணவனுடைய நட்பைக் காதலித்து , நடத்தற்கு 
அரிய இக்கொடிய வெய்ய பாலையிலே நடந்து வந்த இப் 
பெண்ணைப் பெற்ற தாய் எவ்வாறு இவளைப் பிரிந்து இன்னும் 
உயிர் வாழ்கின்றாளோ ? ] 

கண்டோர் காதலின் விலக்கல் : 


எம்ஊர் அல்லது ஊர் நணி இல்லை 
வெம்முரண் செல்வன் கதிரும் ஊழ்த்தனன் 
சேர்ந்தனை சென்மோ பூந்தார் மார்ப 
இளையள் மெல்லியள் மடந்தை 

அரிய சேய பெருங்கல் ஆறே . சிற்றெட்டகம் 
எனவும் , 

( பூக்கள் தொடுத்த மாலையை அணிந்த மார்பனே ! 
இப்பெண்ணோ இளையள் ; மெல்லியள் ; நீ செல்லக் கருதியுள்ள 
வழி கடத்தற்கு அரிய நெடியதான பெரிய கற்கள் மிடைந்த 
வழியாகும் . சூரியனும் மறையத் தொடங்கிவிட்டான் . எம் 
ஊரைத் தவீரப் பக்கலில் வேற்றூர் எதுவும் இன்று . ஆதலின் 
இன்று இங்குத் தங்கி நாளை நின் செலவைத் தொடர்வா - 
யாக . ] 


கண்டோர் தம்பதி அணுமை சாற்றல் : 
மின் தங்கு இடையொடு நீவியன் தில்லைச்சிற் றம்பலவர் 
குன்றம் கடந்துசென் றால் இன்று தோன்றும் குழுஉக்கமலம் 
துன்று அம் கிடங்கும் துறைதுறை வள்ளை வெள் ளை நகையார் 
சென்று அங்கு அடைகட மும்புடை சூழ்தரு சேண் நகரே . 

திரு . 221 
எனவும் , 


[ இத்தலைவியோடு நீ தில்லைச்சிற்றம்பலவனுடைய இக் 
குன்றினைக் கடந்து சென்றால் , தாமரைகள் பூத்த கிடங்கு 


அகத்திணையியல் --நூற்பா எண் 164 


579 


களும் துறைகள் தோறும் முத்த நகை மகளிர் சென்று நீரா - 
டும் குளங்களும் புடை சூழ்ந்த நெடுந்தொலைவு புகழ் பரவி 
யுள்ள அப்பேரூர் காட்சியளிக்கும் . ) 


தலைவிக்குத் தலைவன் தன் பதி அணுமை சாற்றல் : 


முன்னோன் அருள் முன்னும் முன்னா வினையின் முனகர் துன்னும் 
இன்னாக்கடறிது இப்போழ்தேகடந்து இன்றுகாண்டும் சென்று 
பொன் ஆர் அணிமணி மாளிகைத் தென்புலி யூர்ப்புகழ்வார் 
தென்னா எனஉடை யான் நட மாடு சிற் றம்பலமே . திரு . 217 
எனவும் , 


[ இறைவன் அருளை முற்பிறப்பும் வேண்டிப் பெறாத 
தீவினையோர் தங்கும் கொடிய இப்பாலையை இப்பொழுது 
கடந்து சென்றால் , இன்றே அழகிய மாளிகைகளை உடைய 
தென்புலியூரில் தென்னா என்று அடியவர் புகழும் சிவபெரு 
மான் நடமாடும் சிற்றம்பலத்தைக் காணலாம் . ) 


தலைவிக்குத் தன் நகர் காட்டல் : 


மின் போல் கொடிநெடு வானக் கடலுள் திரைவிரிப்பப் 
பொன்போல் புரிசை வடவரை காட்டப் பொலிபுலியூர் 
மன்போல் பிறைஅணி மாளிகை சூலத்த வாய்மடவாய் 
நின்போல் நடை அன்னம் துன்னிமுன்தோன்றும் நன் நீள் நகரே 

திரு . 222 
எனவும் , 


( மின்னல் போல ஒளி வீசும் கொடிகள் வான் அளாவி 
வானம் ஆகிய கடலின் திரைகளைப் போலக் காட்சி வழங்க 
வும் , பொன் நிறமான மதில்கள் மேருமலை போலத் தோற்றம் 
அளிக்கவும் , பொலியும் புலியூரில் உள்ள சிவபெருமானைப் 
போலச் சந்திரமண்டலம் வரை அளாவி உச்சியில் சந்திரனைச் 
சூடும் மாளிகைகள் உன் நடைபோன்ற நடையை உடைய 
அன்னங்கள் விளையாடும் சூழலை உடையனவாக , நம் நகர் 
காட்சி வழங்கும் .] 


580 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

தலைவன் தன்பதி அடைந்தமை தலைவிக்கு உணர்த்தல் 
செய்குன்று உவை இவை சீர்மலர் வாவி விசும்பு இயங்கி 
நைகின்றதிங்கள் எய்ப்பு ஆறும்பொழில் அவைஞாங்கர்எங்கும் 
பொய்குன்ற வேதியர் ஓது இடம் உந்திடம் இந்திடமும் 
எய்குன்ற வார்சிலை அம்பல வற்கு இடம் ஏந்திழையே , 


திரு. 223 


எனவும் , 


வை 


[ ஏந்திழை ! உங்கே செய்குன்றுகள் உள்ளன . 
அழகிய மலர்களை உடைய ஓடைகள் ; வானத்தில் திரிதலால் 
வந்த இளைப்பைச் சந்திரன் போக்கிக்கொள்ளும் சோலைகள் 
அவை ; பக்கம் எல்லாம் பொய் நீங்க வேதியர் வேதம் ஓதும் 
இடங்கள் அங்குள்ளன ; இவ்விடம் மேருவாகிய வில்லை ஏந் 
திய அம்பலவன் நடமாடும் இடமாகும் . ] 


தலைவன் தலைவியொடு தன் நகர் சார்தல் : 


சங்கம் முழங்க மணிமுரசு ஆர்ப்பத் தமர்எதிர்கொள் 
அங்கண் நலம்திகழ் ஆவணம் போல் அகன் மாளிகையில் 
பொங்கு இலை வேலனும் பூவையும் மேயினர் புண்டரிகச் 
செங்கை வலந்திகிரித்திரு மாலும் திருவும் ஒத்தே . 

அம்பி . 334 
எனவும் வரும் . 


[ சங்குகள் முழங்கவும் , முரசங்கள் ஆர்ப்பவும் , தலைவன் 
உறவினர் 

எதிர்கொள்ளவும் , கடைத்தெருவைப் போலப் 
பொலிவு பெறும் அகன்ற மாளிகையில் தலைவனும் தலைவி 
யும் செந்தாமரைக்கையில் சக்கரம் ஏந்திய 

சக்கரம் ஏந்திய திருமாலும் 
திருமகளும் போல வந்து சேர்ந்தனர் ] 


இவற்றுள் பாங்கி தலைமகற்கு உடன்போக்கு உணர்த் 
தலும் தலைவிக்கு உடன்போக்கு உணர்த்தலும் ஆகிய இரண் 
டும் போக்கு அறிவுறுத்தற்கும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் 164 


581 


தலைமகன் மறுத்தலும் தலைவி நாண் அழிபு இரங்கலும் 
ஆகிய இரண்டும் போக்கு உடன்படாமைக்கும் , 


பாங்கி தலைவனை உடன்படுத்தலும் தலைவிக்குக் கற்பு 
மேம்பாடு கூறலும் ஆகிய இரண்டும் போக்கு உடன்படுத் 
தற்கும் , 


தலைவன் போக்கு உடன்படுதலும் தலைவி ஒருப்பட்டு 
எழுதலும் பாங்கி சுரத்து இயல் உரைத்துழிச் சொல்லலும் 
ஆகிய மூன்றும் போக்கு உடன்படுதற்கும் , 

பாங்கி கையடை கொடுத்தலும் வைகு இருள் விடுத்த 
லும் தலைமகன் தலைமகளைச் சுரத்து உய்த்தலும் ஆகிய 
மூன்றும் போக்கற்கும் , 

தலைவன் தலைவியை அசைவு அறிந்து இருத்தலும் கண் 
டோர் காதலின் விலக்கலும் ஆகிய இரண்டும் விலக்கற்கும் , 

தலைவன் தலைவியை உவந்து அலர்சூட்டி உள்மகிழ்ந்து 
உரைத்தலும் கண்டோர் அயிர்த்தலும் ஆகிய இரண்டும் 
புகழ்தற்கும் , 


கண்டோர் தம் பதி அணுமை சாற்றலும் தலைவன் தன் 
பதி அடைந்தமை தலைவிக்கு உணர்த்தலும் ஆகிய இரண் 
டும் தேற்றற்கும் உரியவாம் . 

164 


537 


கற்பொடு புணர்ந்த கவ்வையின் வகை 
செவிலி புலம்பல் 1 நற்றாய் புலம்பல் 
கவர்மனை மருட்சி கண்டோர் இரக்கம் 4 
செவிலிபின் தேடிச் சேறல் 5 என்றாங்குக் 
கற்பொடு புணர்ந்த கவ்வைஐ வகைத்தே . 


கற்பொடு புணர்ந்த கவ்வை கூறுவனவற்றுள் , இஃது 
அதன்வகை இத்துணைத்து என்கின்றது . 


582 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


( இ - ள் ) செவிலி புலம்பல் முதலாகச் செவிலிபின் தேடிச் 
சேறல் ஈறாக ஐந்து வகையினை உடைத்தாம் , கற்பொடு 
புணர்ந்த கவ்வை என்றவாறு . 
மனை எனினும் நற்றாய் எனினும் ஒக்கும் . 

165 


விளக்கம் 


கற்பொடு புணர்ந்த கவ்வை தலைவி தலைவனுடன் 
சென்ற செயலைப் பலரும் அறிந்து கூறும் சொற்கள் . 


1 செவீலி தனிப்படர் உழத்தல் . 


2 நற்றாய் தனிப்படர் உழத்தல் , 


3 நற்றாய் மனம் மயங்குதல் . 


4 கண்டவர் மனம் இரங்குதல் , 
5 செவிலி உடன் போனவர் பின் தலைவியைத் தேடிச்சேறல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


ந . அ . 


183 


கற்பொடு புணர்ந்த கவ்வையின் வகைதாம் 
பொற்புறு செவிலி புலம்புதல் உடனே 
நற்றாய் புலம்பல் நன்மனை மருட்சி 
கண்டோர் இரக்கம் கடத்திடைச் செவிலியின் 
தேடிச் சேறலொடு தெரிந்தது ஓர் ஐந்தே . மா.அ. 83 
முத்துவீரியமும் , திருக்கோவையார் உரையும் உடன் 
போக்கின்கண் இதனையும் அடக்கிக்கூறும் . 

165 


கற்பொடு புணர்ந்த கவ்வையின் விரி 


538 


வினவிய பாங்கியின் உணர்ந்த காலை 
இனையல் என்போர்க்கு எதிர் அழிந்து மொழிதலும் 1 
தன் அறி வின்மை தன்னைநொந்து உரைத்தலும் 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 166 


583 


5 


தேய்வம் வாழ்த்தலும் : இவ்வொரு மூன்றும் 
செவிலி அறத்தொடு நிற்றலின் கவலையில் 
பாங்கி தன்னொடும் - பாங்கியர் தம்மொடும் 
அயலார் தம்மொடும் பயில் இடம் தன்னொடும் 
தாங்கலள் ஆகிச் சாற்றிய நான்கும் 
நிமித்தம் போற்றலும் : சுரம் தணி வித்தலும் 
தன்மகள் மென்மைத் தன்மைக்கு இரங்கலும் 
இளமைத் தன்மைக்கு உளம்மெலிந்து இரங்கலும்11 
அச்சத் தன்மைக்கு அச்சமுற்று இரங்கலும் 1 2 
ஆகிய ஐந்தும் போகிய இறைமகள் 
ஆயமும் தாயும் அழுங்கக் கண்டு 
காதலின் இரங்கும் கண்டோர் இரக்கமும் 1 3 
ஆற்றாத் தாயைத் தேற்றலும் 14 ஆற்றிடை 
முக்கோல் பகவரை வினாதலும் 15 மிக்கோர் 
ஏதுக் காட்டலும் 1 எயிற்றியொடு புலம்பலும் 1 7 
குரவொடு புலம்பலும் 18 சுவடுகண்டு இரங்கலும் 1 " 
கலந்து உடன் வருவோர்க் கண்டுகேட் டலும் 2 " அவர் 
புலம்பல் தேற்றலும் 2 1 புதல்வியைக் காணாது 
கவலைகூர் தலும் 2 2 எனும் இவை ஒன் பானும் என்று 
இத்திறம் இயம்பிய எழுமூன்றும் ஒன்றும் 
கற்பொடு புணர்ந்த கவ்வையின் விரியே . 


இது கற்பொடு புணர்ந்த கவ்வையின் விரி 
துணைத்து என்கின்றது 

( இ - ள் ) வினவிய பாங்கியின் உணர்ந்த காலை இனை 
யல் என்போர்க்கு எதிர் அழிந்து மொழிதல் முதலாகத் 
தெய்வம் வாழ்த்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட இவ்வொருமுன் 
றும் . 

செவிலி அறத்தொடு நிற்றலின் கவலையில் பாங்கிதன் 
னொடு புலம்பல் முதலாகப் பயில் இடம் தன்னொடு புலம்பல் 
ஈறாகச் சொல்லப்பட்ட நான்கும் , 


584 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
நிமித்தம் போற்றல் முதலாக அச்சத்தன்மைக்கு அச்சம் 
உற்று இரங்கல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஐந்தும் , 


போகிய தலைமகள் ஆயத்தாரும் நற்றாயும் இரங்குமாறு 
கண்டு அன்பினான் இரங்கும் கண்டோர்க்கு இரக்கம் ஆகிய 
ஒன்றும் , 


ஆற்றாத்தாயைத் தேற்றல் முதலாகப் புதல்வியைக் 
காணாது கவலை கூர் தல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஒன்பதும் , 


என்று இவ்வாறு கூறிய இருபத்திரண்டு கிளவியும் 
கற்பொடு புணர்ந்த கவ்வையின் விரியாம் என்றவாறு 


அநுவாத முகத்தான் , செவிலி பாங்கியை வினவலும் , 
பாங்கி செவிலிக்கு உணர்த்தலும் , செவிலி நற்றாய்க்கு அறத் 
தொடு நிற்றலும் வரப்பெறும் . 

ஒன்றென முடித்தலான் , செவிலி நற்றாய்க்கு அறத் 
தொடு நிற்றலின் பின்னர் நற்றாய் தன்னுள்ளே இரங்கலும் , 


நற்றாய் பாங்கிதன்னொடு புலம்பலின் பின்னர்த் தோழி 
அழுங்க நற்றாய் புலம்பலும் , 


அயலார் தம்மொடு புலம்பலின் பின்னர்த் தத்தையொடு 
புலம்பலும் , 


நிமித்தம் போற்றலின் பின்னர்த் தலைவன் மிக அன்பு 
செய்க என்று தெய்வத்திற்குப் பராய தூஉம் , 


முக்கோற்பகவரை வினாதலின் பின்னர் மாவிரதியரை 
வீ னாதலும் , அதன் பின்னர் உய்த்துணர்வோரை உரைமின் 
என்றலும் , 


குரவொடு புலம்பின பின்னர்ப் புறவொடு புலம்பலும் 
வரவும் பெறும் . 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 166 


585 


விளக்கம் 


1 என்மகள் எங்கே போயினாள் ? என்று செவிலி பாங் 
கியை வினவியகாலை , பாங்கி நம்மவர் மணத்திற்கு 
உடன்படாமையால் நின்மகள் தன்னுடைய விருப்பத் 
தின்படியே தலைவனுடன் போயினாள் என்று செவிலித் 
தாய்க்குக் கூற , செவிலித்தாய் தன்னைத் தேற்றுவோரை 
நோக்கி மனம் நொந்து வருந்திக்கூறல் . 


2 தலைவனுடன் போதலைத் தலைவி எனக்குக் குறிப்பால் 

அறிவித்தும் , அதனை நான் அறிந்து கொள்ளவில்லையே 
என்று செவிலி தன் அறியாமை காரணமாக நொந்து 
உரைத்தல் . 


3 தலைவியை விரைவில் மீண்டு வரச் செய்தல் வேண்டும் 

என்று செவிலி முருகக்கடவுளைத் துதித்தல் , 


4 தன் கற்பின் மிகுதி தோன்றத் தலைவி தலைவன் ஒருவ 

னுடன் சென்றனள் என்பதை நற்றாய்க்குச் செவிலி 
அறிவுறுத்தவே , நற்றாய் தலைவியின் உயிர்த்தோழி 
யோடு தலை வீயின் பிரிவை நினைத்து வருந்தி உரை 
யாடுதல் . 


5 நற்றாய் தலைவியின் பிரிவு குறித்துத் தோழியர் ஏனையா 

ரோடு வருந்திப் பேசுதல் . 


6 தலைவியின் உடன்போக்குக் குறித்து நற்றாய் அயலா 
ரோடு நொந்து கூறுதல் . 


7 தலைவி விளையாடும் இடங்களை நோக்கி நற்றாய் புலம் 

புதல் . 


74 


- 


586 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
8 என்மகள் மீண்டு வரும்படி நீ . கரைவாயாயின் உனக் 

குச் சிறந்த உணவை அளிப்பேன் என்று கூறி , நற் 

றாய் காக்கைக்குறி பார்த்தல் . 
91 என்மகள் சென்ற பாலை நிலத்தை 

மருதநிலமாகச் 
செய்யவேண்டும் என்று நற்றாய் சூரியனை வேண்டுதல் . 


10 மலரை மிதிப்பினும் தளரும் என் மகளுடைய மெல் 

லிய அடிகள் , பாலை நிலத்தின் வெம்மையை எவ்வாறு 
பொறுக்கும் ? என்று நற்றாய் இரங்குதல் . 
* என்மகள் உலகியலில் சிறிதும் பழக்கப்படாத இள 
மைத் தன்மை உடையவள் ; இவள் தலைவனோடு அமைதி 
யாக யாங்கனம் உடன் போய்ச் சேர்வாள் ? என்று 

நற்றாய் வருந்துதல் . 
12 தலைவியின் இயல்பாக உள்ள அச்சத்தன்மையையும் 
உடன்போக்கு நிகழ்த்தும் 

நிகழ்த்தும் சுரத்தின் இயல்பையும் 
நினைத்து , நற்றாய் இவள் அஞ்சாது தலைவனைத் 
தொடர்ந்து சென்றனளோ ? என்று மனம் வருந்தி 
உரைத்தல் . 


13 தலைவியைப்பற்றி நற்றாயும் ஆயத்தாரும் கூறிய சொற் 

களைக்கேட்ட அயலார் வருந்திப் பேசுதல் . 


14 தலைமகளுடைய பிரிவினை ஆற்றாத நற்றாயைச் செவிலி 

தேற்றுதல் . 


15 தலைவியைத் தேடி அவள் சென்ற திசையை நோக்கிச் 

சென்ற செவிலித்தாய் வழியிலே மூன்று கோல்களை 
உடைய துறவிகளைக் கண்டு அவர்களிடம் தலைவி நிலை 

பற்றி வினவுதல் . 
16 செவிலி சொற்களைக் கேட்ட அந்தணர் தலைவி தலைவ 

னுக்கு உரியவள் ஆதல் உலக இயல்பு என்று காரணம் 
காட்டிக் கூறுதல் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 166 


587 


17 


செவிலி பாலை நிலப்பெண் ஒருத்தியிடம் தலைவியைப் 
பற்றிக் கூறி வருந்துதல் . 


18 குராமரத்தொடு செவிலி புலம்புதல் . 
19 தலைவன் தலைவி என்ற இருவரின் கால் சுவடு நிலத்தில் 

படிந்து இருத்தலைக் கண்டு செவிலி வருந்துதல் . 
20 காதலன் காதலியராக வருபவரைக் கண்டு , உங்களைப் 

போலவே இந்த வழியில் சென்ற என் மகளையும் அவள் 
காதலளையும் கண்டீரோ ? என்று செவிலி வினாவுதல் . 


21 செவிலியின் தனிமைத்துன்பத்தை அவர்கள் நீக்குதல் . 
22 செவிலி தலைவியைத் தேடியும் காணாமையான் கவலை 
மிகுதல் . 

ஒத்த நூற்பாக்கள் 


ஏமப் பேரூர்ச் சேரியும் சுரத்தும் 
தாமே செல்லும் தாயரும் உளரே . 


தொல் . பொ . 37 


அயலோர் ஆயினும் அகற்சி மேற்றே . 

38 
தலைவரும் விழும் நிலை எடுத்து உரைப்பினும் 
போக்கற் கண்ணும் விடுத்தற் கண்ணும் 
நீக்கலின் வந்த தம்உறு வீழுமமும் 
வாய்மையும் பொய்மையும் கண்டோர்ச் சுட்டித் 
தாய்நிலை நோக்கித் தலைப்பெயர்த்துக் கொளினும் 
நோய்மிகப் பெருகித்தன் நெஞ்சுகலுழ்ந் தோளை 
அழிந்தது களை இய ஒழிந்தது கூறி 
வன்புறை நெருங்கி வந்ததன் திறத்தோடு 
என்று இவை எல்லாம் இயல்புஉற நாடின் 
ஒன்றித் தோன்றும் தோழி மேன . 

39 


தன்னும் அவனும் அவளும் சுட்டி 
மன்னும் நிமித்தம் மொழிப்பொருள் தெய்வம் 


588 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 
நன்மை தீமை அச்சம் சார்தல் என்று 
முன்னிய காலம் மூன்றுஉடன் விளக்கித் 
தோழி தோத்தும் கண்டோர் பாங்கினும் 
போகிய திறத்து நற்றாய் புலம்பலும் 
ஆகிய கிளவியும் அவ்வழி உரிய . தொல் . பொ . 36 
முழுதும் 

ந.அ . 184 , 185, 186 , 187,188 , 189 


உரன்பயில் பாங்கியொடு உசாய்உணர் பின்னர் 
இரங்கல் என்போர்க்கு எதிர் அழிந்து மொழிதலும் 
தனாஅது அறிவீன்மை தனைநொந்து உரைத்தலும் 
பொலந்தொடிச் செவிலி புலம்பற்கு உரிய . மா.அ. 84 


அறன் அறி செவிலி அறத்தொடு நின்றபின் 
சேடி தன்னொடும் சேடியர் தம்மொடும் 
அயலார் தம்மொடும் பயில் இடம் தன்னொடும் 
புரிகுழல் நற்றாய் புலம்பற்கு உரியள் . 


85 


புரந்த நிமித்தம் போற்றலும் சுடரொடு 
இரந்துகொண்டு ஏத்தலும் இரும்பால் பரந்த 
சுரந்தணி வித்தலும் துடியிடை மென்மைத் 
தன்மையும் இளமையும் தணத்தல் இல் அச்சமும் 
முன்னி இரங்கலொடு ஒருவகை ஆறும் 
மன்னிய நற்றாய் மருட்சிக்கு உரிய . 


86 


1 


ஒண்தொடி தாயுடன் உழையர் இரங்கக் 
கண்டோர் இரங்குதல் கண்டோர் இரக்கம் . 87 
நற்றாய் தன்னைத் தேற்றலும் கற்று அறி 
முக்கோல் பகவரை முன்னி வினாதலும் 
தக்கோர் ஏதுச் சால்புறச் சாற்றலும் 
எயிற்றியைக் கடத்திடை எதிர்ந்து புலம்பலும் 
ஒள்ளிய குரவினை எள்ளுபு புலம்பலும் 
கள்ளியம் புறவுடன் உள்ளி உசாவலும் 
கவடுகண்டு இரங்கலும் தோய்ந்து உடன் வருவோர்க் 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 166 


589 


கண்டுகேட்டலும் அவர் கருத்து உறத் தெளித்தலும் 
காண் தகு புதல்வியைக் காணாது இடைதலும் 
மீண்டவள் செல்வனும் செல்வியும் வியன் நகர் 
ஆண்டு அமைந் தனரான ஆராய்ந்து உரைத்தலும் 
கவின்உற இருவரும் கடவுள் பராவலொடு 
புவி புகழ் புலவர் புணர்த்தமுந் நான்கும் 
செவீலிபின் தேடிச் சென்றுமீள் விரியே . மா . அ . 88 
பொற்புடைத் தாகப் புகன்ற வொன்பதும் 
கற்பொடு புணர்ந்த கவ்வையின் விரியே .. 


89 ] 


செவிலி பாங்கியை வீனாதல் : 


மயில் எனப்பேர்ந்து இளவல்லியின் ஒல்கிமென்மான் வீழித்துக் 
குயில் எனப் பேசும்எம் குட்டன் எங்கு உற்றது என் கெஞ்சாத்தே 
பயில் எனப் பேர்ந்து அறியாதவன் தில்லைப்பல் பூங்குழலாய் 
அயில் எனப் பேரும்கண் ணாய்என் கொலாம் இன்று அயர்கின்றதே . 

திரு . 224 
எனவும் , 


( என் உள்ளத்தில் வந்து தங்கிப் பின் நீங்கி அறியாத 
சிவபெருமானுடைய தில்லையை ஒத்த பூங்குழலாய் ! அயில் 
விழியாய் ! மயில்போல மென்மையோடு ஒதுங்கிப் பூங்கொடி 
போலத் தளர்ந்து மான் போல விழித்துக் குயில்போலப் 
பேசும் என் மகள் எங்கு இருக்கின்றாள் ? இன்று நீ மனம் 
மயங்கி இருப்பதன் காரணம் என்ன ? ] 


பாங்கி செவிலிக்கு உணர்த்தல் : 


ஆள் அரிக் கும் அரி தாய்த்தில்லை யாவருக் கும் எளிதாம் 
தாளர் இக் குன்றில் தன் பாவைக்கு மேவித் தழல் திகழ்வேல் 
கோள் அரிக் கும் நிகர் அன்னார் ஒருவர் குருஉமலர்த்தார் 
வாள் அரிக் கண்ணிகொண் டாள் வண்டல் ஆயத்துஎம் வாள் நரலே . 

திரு. 225 
எனவும் , 


590 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
[ உலகை ஆளுகின்ற திருமால் காண்பதற்கு அரிய 
வாய்த் தில்லையிலே யாவரும் தரிசிக்கத் தக்கவாறு எளியவாக 
உள்ள திருவடிகளை உடைய சிவபெருமானுடைய இம்மலை 
யிலே , ஒளிபொருந்திய கண்களையும் நெற்றியையும் உடைய 
தலைவி , நெருப்பைக் கக்கும் வேலை ஏந்திச் சிங்கம் போல வந்த 
தலைவன் வைத்திருந்த நிறமுடைய மலர் மாலை யைத் தன் 
பாவைக்கு அணிவதற்காக விரும்பிக் கேட்டு அவன் கொடுப் 
பக் கொண்டாள் . ) 


பாங்கியின் உணர்ந்த செவிலி தேற்றுவார்க்கு 

எதிர் அழிந்து மொழிதல் : 


வடுத்தான் வகிர்மலர் சண்ணிக்குத் தக்கின்று தக்கன் முத்திக் 
கெடுத்தான் செடல் இல்தொல் லோன் தில்லைப் பன்மலர் கேழ்கிளா 
மடுத்தான் குடைந்து அன்று அழுங்க அழுங்கித் தழீஇமாழ்வுற்று 
எடுத்தாற்கு இனியன வே இனி ஆவன எம் அனைக்கே . 


திரு . 226 


எனவும் , 


[ மாவடுவின் வகிர்போன்று அமைந்த கண்களைஉடைய 
தலைவிக்கு இப்பருவத்தில் இத்தகைய முதுக்குறைவு வியக்கத் 
தக்கது . 

தக்கனது வேள்வியைக் கெடுத்த அழிவில்லாத 
தொல்லோனுடைய தில்லையில் பலமலர்களும் நிறம்விடும் 
மடுவிலே தலைவி குளித்த அன்று மூழ்கிப்போம் நிலையளாக , 
அதுகண்டு வருந்தி அவளைத் தூக்கிக் கரைசேர்த்த தலைவ 
னுக்கு இனியன செய்தலே இனி அவளுக்கு ஏற்ற செய 
லாகும் . ] 


செவிலி தன் அறிவின்மைதன்னை நொந்து உரைத்தல் : 


முறுவல் அக் கால் தந்து வந்து என் முலை முழு வித்தழுவிச் 
சிறுவலக் காரங்கள் செய்தால் லாம் முழு தும்சிதையத் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 166 

591 
தெறுவலக் காலனைச் செற்றவன் சிற்றம் பலம் சிந்தியார் 
உறுவலக் கானகம் தான்படர் வான் ஆம் ஒளியிழையே , 


திரு . 227 


எனவும் வரும் . 


முழுவி- முத்தம் கொண்டு; 


வலக்காரம் 


-- 


விரகு . 


[காலன் ஆற்றல் ஓய அழித்தவன் சிற்றம்பலத்தை நினை 
யாதவர் சென்று சோத்தக்க கானகத்திற்கு உடன் போக்குப் 
போதற்கு நினைத்துப்போலும் , ஒளி பொருந்திய அணிகலன் 
களை உடைய தலைவி அப்பொழுது சிரித்துக்கொண்டு எனக்கு 
முத்தம் கொடுத்து என்னைத் தழுவி இத்தகைய சிறிய விரகு 
களை எல்லாம் செய்தாள் போலும் ! என் அறியாமையால் 
அவளது உள்ளக்குறிப்பை அறியாது போயினேனே ! ] 


செவிலி தெய்வம் வாழ்த்தல் : 


வேமாறு செய்யான் மெல்லிய லாளை விதித்தனை நீ 
ஆமாறு செய்தனை ஆரணங் கேநின் அருள் ஒழிந்தால் 
யாம் ஆறும் வண்ணம் இதற்கு ஒன்றும் இல்லை ஓர் ஏதிலன் பின் 
போமாறு செய்வித்த நீவரு மாறும் புரிந்து அருளே . 

அம்பி . 389 
எனவும் , 


[ வெப்பத்தால் வேகச் செய்யும் வழியிலே என் பெண் 
செல்லுமாறு விதித்த தெய்வமே ! நீ நல்ல காரியம் செய்தாய் ! 
நீ எங்கட்கு அருள் செய்தலை நீக்கினால் நாங்கள் வருத்தம் 
தீர்த்துக் கொள்ளுதற்குரிய வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை . 
அயலான்பின் போமாறு என்மகளை விதித்த நீ அவள் மீண்டு 
வருமாறும் செய்து எங்களைக் காப்பாயாக . ] 


செவிலி நற்றாய்க்கு அறத்தொடு நிற்றல் 


தொடுப்பார் தொடுத்து அலர் தூற்றும் பழிவந்துசூழ்விதியைத் 
தெடுப்பார் எவர்இனிச் சாற்றுவது என்கொல் தடத்தின் முன்வீழ்ச்ச 


592 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


எடுத்தான் ஒருவன் இருப்பநின் றார் தம் இருநிதிக்குக் 
கொடுப்பான் இசைந்தனம் என்று சென்றாள் நம் குலக்கொடியே . 

அம்பி , 390 
எனவும் , 


[ ஊரில் அலர் தூற்றுவார் தூற்றும் பழிச்சொல் நம் 
குடும்பத்துக்கு வருதல் வேண்டும் என்று விதித்த வீதியை 
மாற்றுவார் ஒருவரும் உலகில் இல்லை . இனிமேல் பேசு 
வதற்கு யாது உள்ளது ? குளத்தில் நம் பெண் விழுந்த 
அன்று அவளை எடுத்துக் காத்தவன் இருப்ப , அவனை 
வீடுத்து மகட்பேச வந்தார் தம் பரிசப் பொருளைப் பெற்று . 
மகளை ஏதிலனுக்குக் கொடுக்க நாம் இசைந்தது கண்டு , நம் 
குலக்கொடியாகிய தலைவி , தன் தலைவனுடன் உடன் போக் 
குச் சென்றுவிட்டாள் . ) 

நற்றாய் தன்னுள்ளே இரங்கல் : 


பூவைஉண் டோபுனக் கிள்ளை உண் டோவெண் புதியமணல் 
பாவை உண் டோபெற்ற பாவி உண் டோகுன்று பார்த்து அழைக்கும் 
தேவைஉண் டோசர்ற சிற்றில் உண் டோமற்றுஎன் சுற்றம் உண்டோ 
பாவைஉண் டோமக ளே செல்ல நீ இவ் வருஞ்சுரமே . 

அம்பி . 391 
எனவும் , 

[ மகளே ! நீ இக்கொடிய பாலை வழியே துணிந்து சென்று 
விட்டாயே ! இங்கு உனக்கு எத்தனையோ வசதிகள் இருந் 
தன . நீ போகும் இடத்தில் நானும் உன் தோழியர் குழாமும் 
இல்லை . சிலம்பு எதிர் கூவி விளையாட வாய்ப்பு இல்லை . விளை 
யாடுதற்குப் பூவை , கிளி , வெள்ளிய மணல் , பாவை முதலிய 
இல்லை . சிற்றில் இழைத்து விளையாடவும் வகை இல்லை . அங் 
ஙனம் ஆகவும் துணிந்து பாலைவழியே சென்று விட்டாயே . ) 

நற்றாய் பாங்கி தன்னொடு புலம்பல் : 
முன்னே இதனை மொழிந்தனை யேல் நுந்தை முந்தைமணம் 
பின்னே குழலி பெறாள் அல்ல ளேபிற ழாது எவர்க்கும் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 166 


593 


தன்நேயம் வைத்து அருளும் தஞ்சை வாணன் தமிழ்ச்சிலம்பில் 
பொன்னே அனைய நல் லாய் அவ மேசுரம் போக்கினையே . 

தஞ்சை . 329 
எனவும் , 


( எல்லோரிடமும் தவறாது அன்புசெலுத்தும் வாணன் 
மலையில் உள்ள திருமகள் போன்ற பெண்ணே ! தலைவி தலை 
வன் இவர்களது தொடர்பை முன்னமேயே தந்தை முன்னர் 
நீ கூறியிருப்பின் தலைவி தலைவனைத் திருமணம் செய்து 
கொள்ளும் வாய்ப்பைப் பெற்றிருக்கமாட்டாளா ? அதனைச் 
செய்யாது அவளை வீணாகப் பாலை நிலவழியில் செல்லுமாறு 
விட்டுவிட்டாயே . ) 


தோழி அழுங்க நற்றாய் புலம்பல் : 


தாய் என்செய் தாள் என்று தள்ளி என் பாவைதன் பால் மயங்க 
மாயம் செய் தான் ஒரு வள்ளல்பின் னே அழல் வெஞ்சுரத்துப் 
போய் என் செய் தாள் என்று அறிகிலேன் ஒன்றும் பொறியிலியேன் 
நீ என் செய் வாய்மக ளே கண்கள் நீர்மல்க நின்று நின்றே . 

அம்பி , 392 
எனவும் , 


( மகளே ! தாய் உனக்கு என்ன உதவி செய்து விட் 
டாள் ? என்று கூறி என்னைப் புறக்கணிக்கச் செய்து தன்னி 
டமே தலைவி மயக்கம் கொள்ளுமாறு வஞ்சனை 

செய்த 
தலைவன் பின்னே , கொடிய பாலைவழியிலே என்மகள் அவ 
னோடு உடன்போக்குச் சென்று எத்தகைய துணிச்சலான 
செயல் செய்துவிட்டாள் ! " என்று நல்வினை இல்லாத நான் 
அறியாது மயங்குகிறேன் . நீ கண்ணீர் விடுத்துக்கொண்டிருக் 
கிறாயே ? அவள் செய்த செயலுக்கு நீ யாது செய்தல் 
இயலும் ?] 


75 


584 


இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
நற்றாய் பாங்கியர் தம்மொடு புலம்பல் : 


புறம்தாழ் புரிகுழல் பூவை தன் பாவை புனை அலங்கல் 
சிறந்தான் ஒருவள்ளல் செங்சைய தாம்எனத் தெய்வம்தொழாள் 
அறம் தான் நிலைபெற்று அரும்பழி காக்கும் அறிவுநெஞ்சில் 
பிறர்ரால் அருஞ்சுரம் பின் செல்ல வேண்டுங்கொல் பேதையரே . 

அம்பி . 393 
எனவும் , 


[ தலைவி , தன்பாவைக்கு அணிவிப்பதற்குத் தலைவன் 
ஒருவன் மாலை ஒன்று தந்தானாக , அதனை ஏற்று அவனைத் 
தவிர வேறு தெய்வத்தைத் தொழமாட்டாள் . அறத்தில் 
நிலை பெற்றுப் பெரும்பழி தம்கண் வாராமல் பாதுகாக்கும் 
அறிவு தம்மனத்தில் ஏற்பட்டால் , அதற்காகப் பெண்கள் 
தம் தலைவர்பின்னே பாலை நிலத்தில் போதல்வேண்டுவதோ ? ] 


அயலார் தம்மொடு புலம்பல் : 


யாழ்இயல் மென்மொழி வன்மனப் பேதைார் ஏதிலன்பின் 
தோழியைநீத்து என்னை முன்னே துறந்து துன்னார்கள் முன்னே 
வாழி இம் மூதூர் மறுகச் சென் றாள் அன்று மால்வணங்க 
ஆழிதந் தான் அம் பலம்பணி யாரின் அருஞ்சுரமே . திரு 230 
எனவும் , 


( யாழ்போன்ற மென்மொழியையும் வன்மனத்தையும் 
உடைய சிறுமி ஓர் அயலான்பின் , தோழியை நீத்து , என்னை 
அதற்கு முன்னே துறந்து , பகைவர்முன்னே ஊரவர் அலர் 
தூற்ற , திருமாலுக்குச் சக்கராயுதம் வழங்கிய சிவபெருமா 
னுடைய சிற்றம்பலம் பணியாத தீவினையாளர் செல்லக் 
கூடிய கொடிய பாலைவனத்தை அடைந்தாள் . ) 

தத்தையொடு புலம்பல் : 


கொன் நுனைவேல் அம்பலவன்தொழாரின் குன்றம் கொடியோள் 
என்னணம் சென்றனள் என்னணம் சேரும் என அயரா 


அகத்திணையியல் - நூற்பா எண் 166 

595 
என் அனை போயினள்யாண்டையள் என்னைப்பருந்தடும் என்று 
என் அனை போக்கன்றிக்கிள்ளை என் உள்ளத்தை ஈர்க்கின்றதே . 

திரு . 231 
எனவும், 


( அஞ்சத்தக்க கூர்மையை உடைய சூலம் ஏந்திய சிவ 
பெருமானைத் தொழாதவர் சேரும் மலைப்பகுதியைக் கொடி 
போன்ற என்மகள் எவ்வாறு கடந்தாளோ ? எவ்வாறு கடப் 
பாளோ ? என்று வருந்துதலுக்கு மேலே , என் தாய் என்னை 
விடுத்துப் போய்விட்டாள் ; என்னைப்பருந்து கொன்றுவிடும் 
என்று கூவும் கிளியின் சொற்கள் என்னை மிகவும் வருத்து 


கின்றன .) 


நற்றாய் தலைமகள் பயிலிடம் தன்னொடு புலம்பல் : 


நன்றே உமக்கு அவர் நல்லது எல் லாம் சொல்லி நவ்வி இளங் 
கன்றே அருமணிக் கந்துக மேகண் கலந்து அழைக்கும் 
குன்றே குவளை அங் கொய்தட மேஎதிர் கூஉம்குயிலே 
என்றேகொல் உம்மையும் என்னையும்காணவந்துாய்துவதே . 

அம்பி . 365 
எனவும் , 


( இளமான்கன்றே ! மணிப்பந்தலே ! அழைக்கும் குன்றே ! 
குவளை பூத்துள்ள குளமே ! கூவும் குயிலே! உமக்கு நல்ல 
செய்திகள் பலவும் சொல்லி உம்மையும் என்னையும் அவர்கள் 
காண்பதற்கு மீண்டுவரும் நாள் எந்நாளோ?. ] 

நிமித்தம் போற்றல் : 


பணங்கள் அஞ்சு ஆலும் பரு அரவு ஆர்த்தவன் தில்லை அன்ன 
மணம் கொள் அம் சாயலும்மன்னனும் இன்னே வரக்கரைந்தால் 
உணங்கலஞ்சாதுஉண்ணலாம் ஒள் நிணப்பலிஓக்குவன்மாக் 
குணங்கள் அஞ் சால்பொலியும் நல சேட்டைக்குலக்கொடியே . 


திரு . 235 


எனவும் , 


596 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


[ சிறந்த ஐங்குணங்களால் மேம்பட்ட , சேஷ்டையின் 
வாகனமாகிய காக்கையே ! ஐந்து படங்களையும் எடுத்து 
ஆடும் பெரிய பாம்பினைக் கச்சாகக் கட்டிய சிவபெருமான் 
தில்லையைப்போன்ற , தலைவன் தொடர்புகொண்ட , என் 
மகளும் அவள் கணவனும் இப்பொழுதே வருமாறு நீ ஒலிப் 
பாயானால் , உணவைக் கவலையின்றி உண்ணலாம் . உனக்கு 
நிறைய உணவு இடுகிறேன் . 

குணங்கள் ஐந்து - மறைந்த புணர்ச்சித்தாதல் , கலங் 
காமை , பொழுது இறவாது இடம்புகுதல் , நெடுகக்காண்டல் , 
மடியின்மை என்பன ) 


தலைவன் மிக அன்பு செய்க என்று தெய்வத்திற்குப் பராவுதல் : 


ஈன்று புறந் தந்த எம்மும்உள்ளாள் 
வான்தோய் இஞ்சி நன்னகர் புலம்பத் 
தனிமணி இரட்டும் தாள் உடைக் கடிகை 
நுழைநுதி நெடுவேல் குறும்படை மழவர் 
முனை ஆத் தந்து முரம்பின் வீழ்த்த 
வில்ஏர் வாழ்க்கை விழுத்தொடை மறவர் 
வல்லாண் பதுக்கைக் கடவுள் பேண்மார் 
நடுகல் பீலி சூட்டித் துடிபடத் 
தோப்பிக் கள்ளொடு துரூஉப்பலி கொடுக்கும் 
போக்கு அருங் கவலைய புலவு நாறு அருஞ்சுரம் 
துணிந்துபிறள் ஆயினள் ஆயினும் அணிந்து அணிந்து 
ஆர்வ நெஞ்சமொடு ஆய்நலன் அளை இத்தன் 
மார்பு துணையாகத் துயிற்றுக தில்ல 
துஞ்சா முழவின் கோவல் கோமான் 
நெடுந்தேர்க் காரி கொடுங்கால் முன் துறைப் 
பெண்ணை அம் பேரியாற்று நுண் அறல் கடுக்கும் 
நெறி இருங் கதுப்பின் என் பேதைக்கு 

அறியாத் தோத்து ஆற்றிய துணையே . 
எனவரும் . 


அகநா. 35 


அகத்திணையியல் - நூற்பா எண் 166 


597 


( தன்னைப் பெற்று வளர்த்த நற்றாய் செவிலித்தாயர் 
ஆகிய எம்மையும் கருதாது , வான் அளாவிய மதிலைஉடைய 
எம் பெரிய இல்லம் இவள் பிரிவால் தளிமைத்துயர் எய்த , 
ஒற்றைமணி அடிக்கும் காம்பினைஉடைய வேற்படை ஏந்திய 
வராய்ப் பாலை நிலத்து ஊர்களை அடைந்த மழவர்கள் , பகை 
முனையில் பசுக்களைக் கவர்ந்து மேட்டு நிலத்தில் வீழ்த்திய , 
வில்லையே ஏராகக்கொண்டு பகைவர்உடலை உழும் வாழ்க்கை 
யினை உடைய வீரர்களைப் புதைத்த கல்மேட்டில் , நடுகல்லில் 
கடவுளாகித் தங்கிய வீரர்களுக்கு வழிபாடு ஆற்ற , நடுகல் 
லிற்கு மயிற்பீலி சூட்டித் துடிகொட்டி நெற்கள்ளோடு ஆட் 
டுக்கிடாயைப் பலியாக வழங்கும் , மக்கள் போக்குவரத்து 
இல்லாத புலால் நாற்றம் வீசும் கடத்தற்கு அரிய பாலை நிலம் 
சேறலைத் துணிந்து அயலவன் தொடர்பைக்கொண்டு விட் 
டாள் ஆயினும் , ஒலிநீங்காத முழவினை உடைய கோவலூரின் 
தலைவனும் நெடிய தேரை உடையவனும் ஆகிய காரி என்ற 
வள்ளலுடைய கொடுங்கால் என்ற ஊர்த்துறையை உடைய 
பெண்ணையாற்றின் நுண்ணிய கருமணலை ஒக்கும் வளைவு . 
களைஉடைய கரியமயிர்முடியை உடைய என் மகளுக்கு அவள் 
அறியாத பக்கத்து அழைத்துச் செல்லுதற்கு அமைந்த துணை 
யாகிய தலைவன் , அவளுக்கு மலர் முதலியவற்றைப் பலகா - 
லும் அணிவித்து , விருப்பம் மிக்க நெஞ்சத்தொடு அவள் 
அழகை நுகர்ந்து , தன் மார்பே துணையாக அவளை உறங்கச் 
செய்வதற்கு அருளல் வேண்டும் என்று செவிலி தெய்வத் 
தைப் பராயது . 

எம்மும் உள்ளாள் நகர் புலம்பச் சுரம் துணிந்து பிறள் 
ஆயினள் ஆயினும் அவளை அறியாத் தேயத்து அழைத்துச் 
சென்ற துணைவன் ஆர்வத்தோடு அணிந்து நலன் அ 
மார்பு துணையாகத் துயிற்றலை யான் விரும்புகிறேன் என்பது 
துறைச்செய்தி . ) 


பளை இ 


598 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


நற்றாய் சுரம் தணிவித்தல் : 


பெற்றே னொடும்கிள்ளை வாட முதுக்குறை பெற்றிமிக்கு 
நல்தேன் மொழி அழல் கான் நடந் தாள் முகம் நான் அணுகப் 
பெற்றேன் பிறவி பெறாமல் செய் தோன் தில்லைத் தேன்பிறங்கு 
மல்தேன் மலரின் மலர்த்து இரந்தேன் சுடர்வானவனே . 

திரு . 232 
எனவும் , 


[ ஒளிவீசும் சூரியனே ! தலைவி தன்னைப்பெற்ற என்னொடு 
கிளியும் வாடுமாறு . பேரறிவு மிக்குக் கொடிய பாலையை 
நோக்கிச் சென்றுவிட்டாள் . தன்னை அடைந்த என்னைப் 
பிறவிப்பிணி 

கெடுமாறு செய்த சிற்றம்பலத்தானின் 
தில்லையில் உள்ள தேன் நிரம்பிய மலர்போல அவள் முகம் 
மலரும்வகை வெப்பம் குறைந்த கதிர்களை வீசுமாறு உன்னை 
வேண்டுகிறேன் . ) 


நற்றாய் தலைமகள் மென்மைத்தன்மைக்கு இரங்கல் : 


தாமே தமக்கு ஒப்பு மற்று இல் லவர் தில்லைத் தண் அனிச்சப் 
பூமேல் மிதிக்கின் பதைத்து அடி பொங்கும் நங் காய்எரியும் 
தீமேல் அயில்போல் செறிபரல் கானில் சிலம்பு அடிபாய் 
ஆமே நடக்க அருவினை யேன்பெற்ற அம்மனைக்கே. 


திரு . 228 


எனவும் , 


[ நங்கையே ! நான்பெற்ற பெண் ஒப்பற்ற சிவபெருமா 
னுடைய தில்லையிலே அனிச்சப்பூமேல் 

மிதித்தாலும் 
உறுத்தும் என்று நடுங்கி அடிகொப்புளிக்கும் இயல்பினள் . 
அவள் , நெருப்பில் வேலை நட்டுவைத்தாற்போல வெப்பத்தால் 
கொதித்த பரல்கற்கள் நிரம்பிய பாலையிலை தன் சிலம்பு 
அணிந்த அடிகளை ஊன்றி நடத்தற்கு இயலுமா ?. ] 


அகத்திணையியல் - நூற்பா எண் -166 


599 


நற்றாய் தலைமகள் இளமைத் தன்மைக்கு 

உளம் மெலிந்து இரங்கல் : 
வைம்மலர்வாள்படை ஊரற்குச்செய்யும் குற்றேவல் மற்றுஎன் 
மைம்மலர் வாள்கண்ணி வல்லள் கொல்லாம் தில்லை யான் மலைவாய் 
மொய்ம்மலர்க் காந்தளைப் பாந்தள் என்று எண்ணித்தண்என்று ஒளித்துக் 
கைம்மல ரால்கண் புதைத்துப் பதைக்கும் எம் கார்மயிலே . 


திரு . 233 


எனவும் , 
[சிவபெருமா 

என் மலைமேல் மலர்ந்த காந்தட்பூவைப் 
பாம்பு என்று தவறாக எண்ணித் திடுக்கிட்டு ஒளிந்துகொள் 
ளக்கையால் தன் கண்களை மூடிக்கொண்டு நடுங்கும் , கார்கால 
மயில்போன்ற என்மகள் தலைவனுக்குச் செய்யத்தக்க குற்றே 
வல்களைச் செய்யும் ஆற்றல் உடையளோ ? அல்லளே !.] 


நற்றாய் தலைமகள் அச்சத்தன்மைக்கு அச்சமுற்று இரங்கல் : 


நாள்மா தவிமலர் நாறு இருங் கூந்தல் நடந்தவழிக் 
சோள்மாக் குமிறும் கொடுங்குரல் கேட்டொறும் கூர்ங்களையால் . 
வாள் மாமுனை வென்ற வாணன் தென் மாறைமணிவரைவேய்த் 
தோள்மான் வெருவுங்கொல் லோ என்று என் ஆருயிர் சோர்கின் றதே . 

தஞ்சை. 338 
எனவும் , 


[ வாணன் மாறையை அடுத்த மலையிலுள்ள மூங்கில் 
போன்ற தோள்களை உடைய என்மகள் , கூந்தலில் மாதவிப் 
பூச்சூடி நடக்கும் வழியில் , புலி முதலியவற்றின் கொடுங்குரல் 
கேட்குந்தோறும் அஞ்சுவளே என்று என்உயிர் பதைக் 
கின்றது .] 
தலைமகள் ஆயமும் தாயும் அழுங்கக்கண்டு காதலின் இரங்கும் 

கண்டோர் இரக்கம் : 


நொந்தும் சலுழ்ந்தும் துணைவியர் ஆற்றலர் நோக்கொடுஇன் சொல் 
தந்து இங்கு எவையும் தணந்சிசன் முன் எனத் தாள்பணியார் 


600 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


மைந்தும்கதமும் தடிந்து அருள்வாணன் தென் மாறை அன்னாள் 
பந்தும் கழங்கும் எல் லாம்கண்டு வாடும் பயந்தவளே . 


தஞ்சை . 339 


எனவும் , 
( பகைவருடைய வலிமையையும் 

கோபத்தையும் 
அழிக்கும் வாணன் தென்மாறை அன்ன தலைவி எம்மை 
விடுத்துச் சென்றுவிட்டாளே ! எங்களை அன்பொடு பார்த்து 
இன்சொல் கூறி , மறைவாக இங்குள்ள பொருள்களை எல்லாம் 
வீடுத்துத் தலைவன் துணையே பெரிதாகச் சென்றுவிட்டாளே 
என்று தோழியர் நொந்தும் கண்ணீர் உகுத்தும் வருந்து 
கின்றனர் . அவள் விடுத்துச் சென்ற பந்தையும் கழங்கு 
களையும் கண்டு நற்றாய் வாடுகிறாள் ) 


செவிலி ஆற்றாத் தாயைத் தேற்றல் 


. 


வேயினதோளிமெலியல்விண்ணோர் தக்கன் வேள்வியின்வாய்ப் 
பாயின சீர்த்தியன் அம்பலத் தானைப் பழித்து மும்மைத் 
தீயினது ஆற்றல் சிரம்கண் இழந்து திசைதிசைதாம் 
போயின எல்லைஎல் லாம்புக்கு நாடுவன் பொன்னினையே . 

திரு . 234 
எனவும் , 


[ மூங்கில் போன்ற தோள்களை உடையாய் ! வருந்தாதே. 
தக்கன் வேள்வியில் தன் புகழைப் பரப்பிய சிவபெருமானைப் 
பழித்து மூவகைத் 

மூவகைத் தீயினது ஆற்றலையும் கண்களையும் 
இழந்து பல திசைகளிலும் சிதறி ஓடிய தேவர்கள் சென்ற 
திசைகளின் எல்லைகாறும் 

தலைவியைத் தேடி 
வருகிறேன் . ] 


சென்று 


முக்கோல் பகவரை வினாதல் : 


வெதிர்எய் காத்துமென் தோல்ஏய் சுவல்வெள்ளை நூலின் பெண் 
அதிர்ஏய் மறையின் இவ் வாறு செல் வீர்தில்லை அம்பலத்துக் 


அகத்திணையியல்- நூற்பா எண் 166 


601 


கதிர்ஏய் சடையோன் கரமான் என ஒரு மான்மயில்போல் 
எதிரே வருமே சுரமே வெறுப்பார் ஏந்தலொடே . 


திரு. 243 


எனவும் , 


(கையில் மூங்கில் கோலையும் தோளில் மாந்தோலையும் 
மார்பில் பூணூலையும் , மேகத்தின் ஒலி போன்ற மறை ஓசை 
யையும் கொண்டு இவ்வழியாக வரும் அந்தணர்களே ! தில்லை 
அம்பலத்துச் செஞ்சடை அண்ணலின் கையில் உள்ள மான் 
போன்ற ஒரு மான்விழியாள் , பாலை நிலத்தார் தன்னைச் 
செறிந்துவர , ஒருதலைவனோடு மயில்போல உம் எதிரே வரக் 
கண்டீரோ ? ] 

மாவிரதியரை வினாதல் 


சுத்தியபொக்கணத்து என்பு அணிகட்டங்கம்சூழ்சடைவெண் 
பொத்திய கோலத்தி னீர் புலி யூர் அம் பலவர்க்குஉற்ற 
பத்தியர் போலப் பணைத்து இறு மாந்த பயோதரத்துஓர் 
பித்திதன் பின்வர முன்வரு மோ ஓர் பெருந்தகையே . 


திரு . 242 


உடைய 


எனவும் , 
[ தூய்மையை 

பொக்கணத்தையும் , எலும் 
பாகிய அணியையும் , கட்டங்கம் என்னும் படைக்கலத்தை 
யும் , சூழ்ந்த சடையையும் , மெய்முழுதும் மூடியவெண்கோலத் 
தையும் உடையீர் ! சிவபெருமானுடைய பத்தியில் ஈடுபட்ட 
அடியார்போல , தன் இடத்துக் காதலில் பெண் ஒருத்தி 
பின்னே வரத் தலைவன் ஒருவன் 

ஒருவன் முன்னே வருதலைக் 
கண்டீரோ ? ) 

உய்த்து உணர்வோரை உரைமின் என்றல் : 
முன்னும் கடுவிடம் உண்டதென் தில்லை முன் னோன் அருளால் 
இன்னும் கடிஇக் கடிமனைக் கேமற்று யாம் அயர 


76 


- 


002 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
மன்னும் கடிமலர்க் கூந்தலைத் தான் பெறு மாறும்உண்டேல் 
உன்னுங்கள் தீதின்றி ஓதுங்கள் நான்மறை உத்தமரே . 


திரு . 233 


எனவும் , 


( நான்மறை அந்தணரே! உலகைத் துன்புறுத்தும் விடம் 
உண்ட சிவபெருமான் அருளால் , எங்கள் வீட்டிலேயே எம் 
பெண்ணின் மணத்தை யான் முடிக்கும் வாய்ப்பினைப் பெறு 
தற்கு நல்விளை உண்டாயின் , ஆராய்ந்து தீது இன்றிக் 
கூறுங்கள் . ) 

மிக்கோர் ஏதுக்காட்டல் : 
சுரும்பு இவர்சந்தும் தொடுகடல்முத்தும்வெண்சங்கும் எங்கும் 
விரும்பினர் பால்சென்றுமெய்க்கணியாம்பியன் கங்கை என்னும் 
பெரும்புனல் சூடும் பிரான் சிவன் சிற்றம் பலம் அனைய 
கரும்பு அனமென்மொழியாரும் அந்நீர்மையர்காணுநர்க்கே . 


திரு 248 


எனவும் , 


( சந்தனமும் , முத்தும் , சங்கும் தாம் பிறந்த இடத்தில் 
பயன்படாது விரும்பினவர் இடத்துச் சென்று அவர் உட 
லுக்கு அழகு தரும் . கங்கை சூடிய சிவபெருமானின் சிற்றம் 
பலம் அனைய வனப்புடைய கரும்பு அன்ன சொல்லினிமை 
உடைய பெண்களும் , ஆராய்ந்து பார்ப்பவருக்கு அத்தன்மை 
யராகவே கொள்ளத்தக்கார் . ) 


செவிலி எயிற்றியொடு புலம்பல் : 


பேதைப் பருவம்பின் சென்றது முன்றில் எனைப் பிரிந்தால் 
ஊதைக்கு அலமரும் வல்லி ஒப் பாள் முத்தன் தில்லை அன்னாள் 
ஏதில் சுரத்து அய லானொடு இன்று ஏகினள் கண்டனையே 
போதில் பொலியும் தொழில்புலிப் பல்குரல் பொற்றொடியே . 


திரு . 239 


எனவும் , 


அகத்திணையியல் - நாற்பா எண் -166 603 
( பூவணிந்து புலிப் பல் சூடிய நங்காய் ? என் பெண் என் 
னைப் பிரிந்தால் பெருங்காற்றுக்கு அசைந்தாடும் கொடி 
போன்ற மென்மையள் , அவள் பேதைப்பருவம் கடந்த 
பெதும்பைப் பருவத்தினள் ; வடிவால் சிவபெருமான் தில் 
லையை ஒத்தவள் . அவள் பழக்கம் அறியாத இப்பாலைவழியில் 
அயலவன் ஒருவனோடு வந்துவிட்டாள் . நீ அவளைக் கண் 
டாயோ ? ) 

செவிலி குரவொடு புலம்பல் : 


பாயும் விடையோன் புலியூர் அனையான் பாவைமுன்னே 
காயும் கடத்திடை ஆடிக் கடப்பவும் கண்டு நின்று 
வாயும் திறவாய் குழைாழில் வீசவண்டு ஓலுறுத்த 
நீயும் நின் பாவையும் நின்று நிலாவிடு நீள்குரவே . திரு . 241 
எனவும் , 

[உயர்ந்த குராமரமே ! சிவபெருமான் புலியூரை அன்ன 
என் பெண் உன் கண் முன்னே கொடிய பாலைவனத்தில் தடு 
மாறிச் செல்லவும் , அதனைப்பார்த்தும் நீ வாய் திறவாது 
இருந்துவிட்டாய் . உன் தளிர்கள் எழில் வீசவும் வண்டுகள் 
தாலாட்டுப்பாடவும் நீயும் உன்பாவையும் நிலைபெற்று 
வாழ்க ! 

வாழ்க என்பது குறிப்புமொழி . ) 


புறவொடு புலம்பல் : 
புயல் அன்று அலர்சடை ஏற்றவன் தில்லைப் பொருப்பாசி 
பயலன் தனைப்பணி யாதவர் போல்மிகு பாவம் செய்தேற்கு 
அயலன் தமியன் அஞ் சொல் துணை வெஞ்சுரம் மாதர் சென்றால் 
இயல் அன்று எனக்கிற் றிலைமற்று வாழி எழில்புறவே . 


திரு . 240 


எனவும் , 


( அழகிய புறாவே ! கங்கை சூடிய பார்வதிபாகனை வழி 
படாதவர்போலத் தீவினை செய்தேனுக்கு மகள் , அயலானாகிய 
தனியானவன் சொன்ன சொற்களையே துணையாகக்கொண்டு 


604 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


கொடிய காட்டிடைச் செல்பவளை நோக்கி , இஃது உனக்கு 
ஏற்புடைத்தன்று என்று நீ கூறவில்லை . நீ வாழ்க ! 


வாழ்க என்பது குறிப்பு மொழி . ) 

சுவடு கண்டு இரங்கல் : 


தெள்வன் புனல்சென்னியோன் அம்பலம்சிந்தி யார் இனம்சேர் 
முள்வன் பரல்முரம் பத்தின் முன் செய்வினை யேன் எடுத்த 
ஒள்வன் படைக்கண்ணி சீறடி இங்கு இவை உங்குஉவை அக் 
கள்வன் பகட்டுஉர வோன் அடி என்று கருதுவனே . திரு .237 


எனவும் , 

( சிவபெருமானது சிற்றம்பலத்தை நினையாத பாவியர் 
சேரும் முள் நிரம்பிய மேட்டுவழியில் தீவினையேன் பெற்ற 
வேற்கண்ணியின் சிறிய அடிச்சுவடுகள் இவை ; அங்கு உள்ள 
அப்பெரிய அடிகள் என் மகளைக் கடத்திச் சென்ற கள்வனாகிய 
யானை போன்ற வலிமையுடைய தலைவன் அடிகள் என்று 
நினைக்கின்றேன் . ) 


கலந்து உடன்வருவோர்க் கண்டு கேட்டல் : 


பைந்தார் வீடலையும் நீயும் தக இப் பரிசுாதிரே 
வந்தார் சிலர் உள ரோமக ளேவண்டல் ஆடும் அந்தண் 
சந்து ஆர் தடமுலை ஆயமும் தாயரும் தான்வளர்த்த 
செந்தார் மழலைக் கிளியும் என் போல் இன்று தேடவைத்தே . 

அம்பி . 405 
எனவும் , 


(மகளே ! உன் கணவனும் நீயும் போல உங்களுக்கு 
எதிரே , தன்னுடன் விளையாடும் தோழியர்குழாமும் , தான் 
வளர்த்த சிவந்த கழுத்துக்கோடுடைய மழலை பேசும் கிளியும் 
என்னைப்போல இன்று தங்களைத் தேடுமாறு வைத்துச் சிலர் 
வந்ததைக் கண்டாயா ? ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் 166 


605 


கலந்து உடன் வருவோர் புலம்பல் தேற்றல் : 


மீள்வது செல்வதன்று அன்னை இவ் வெங்கடத்து அக்கடமாக் 
கீள்வது செய்த கிழவோனொடும்கிளர் கெண்டை அன்ன 
நீள்வது செய்தகண் ணாள் இந் நெடுஞ்சுரம் நீந்தி எம்மை 
ஆள்வது செய்தவன் தில்லையின் எல்லை அணுகுவரே . 


திரு . 247 


எனவும் , 


[ அன்னையே ! இக்கொடிய டாலையிலே அப்பெரிய யானை 
யைப் பிளந்த தலைவனும் கெண்டைக் கண்ணாளும் நீண்ட 
இப்பெரிய பாலையை நீந்தி எம்மை ஆட்கொண்ட சிவபெரு 
மானுடைய தில்லையின் எல்லையை இந்நேரம் அடைந் 
திருப்பர் . ஆதலின் இனிச்சென்று அவர்களைக் காண்டல் 
உனக்கு இயலாது . திரும்பிப் போதலே உனக்கு ஏற்றது . ) 

செவீலி புதல்வியைக் காணாது கவலை கூர்தல் ; 


கல்லார் சுரத்து வருவார் இருவரைக் கண்ட எல்லை 
எல்லாம் அவரவர் என்றிருந் தேன் அவர் எம் இருவர் 
அல்லா நிலைமை அருவினை யேன் இங்கு அறிந்தபின்னும் 
செல்லாது மீண்டு ஒரு கால் இரு காலும் என் சிந்தையுமே . 

அம்பி . 407 
எனவும் வரும் . 


( கல்மிக்க பாலையிலே சேய்மையில் வருவார் இருவரைச் 
கண்டு என் மகளும் அவள் தலைவனுமே என்று நினைத்தேன் . 
அண்மையில் வந்தபின் , அவர்கள் என்மகளும் அவள் தலை 
வனும் அல்லர் என்ற நிலைமையைத் தீவினையேன் அறிந்த 
பின் , இனி என் மனமும் கால்களும் ஓர் அடிகூட மேற்செல்ல 
மறுக்கின்றன . 

கவலையால் யான் செயலறவு பட்டுள்ளேன் . ] 
இவற்றுள் , வினவிய பாங்கியின் உணர்ந்தகாலை இனை 
யல் என்போர்க்கு எதிர் அழிந்து இரங்கல் முதலிய மூன்றும் 
செவிலி புலம்பற்கும் , 


606 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


செவிலி அறத்தொடு நிற்றலின் கவலையில் பாங்கிதன் 
னொடு புலம்பல் முதலிய நான்கும் நற்றாய் புலம்பற்கும் , 


நிமித்தம் போற்றல் முதலிய ஐந்தும் மனை மருட்சிக்கும் , 


கண்டோர் இரக்கம் ஆகிய ஒன்றும் கண்டோர் இரங் 
கற்கும் , 

ஆற்றாத் தாயைத் தேற்றல் முதலிய ஒன்பதும் செவிலி 
பின் தேடிச்சேறற்கும் உரியவாம் எனக்கொள்க . 

166 


மீட்சி வகை 


539 


தெளித்தல் ! மகிழ்ச்சி வினாதல் 3 செப்பல் - என 
வெளிப்பட உரைத்த மீட்சிநால் வகைத்தே . 


00 


மீட்சி கூறுவனவற்றுள் 

அதன்வகை இத் 
துணைத்து என்கின்றது . 

( இ - ள் ) தெளித்தல் முதலாகச் செப்பல் ஈறாக நான்கு 
வகையினை உடைத்தாம் மீட்சி என்றவாறு . 

167 


விளக்கம் 


1 நிகழ்ச்சியைத் தெளிவாகக் கூறுதல் . 
2 தலைவி மீண்டுவருதலால் பலருக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சி . 
3 நற்றாய் வேலனை வினவுதல் . 
4 மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்ளுதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் - 


ந.அ. 190 


• உடன்கொடு போய உரவோன் தன்மனை 
மடந்தையை வரைதல் வரையாது அவள் மனை 
மீண்டு வரை தல்முன் வேள்விசெய் ததனை 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 167,168 607 
ஆண்டகை உணர்த்து என அறிவுடைப் பாங்கி 
பூண்டுணர்த் தினன் எனல் பொன்னகர் அடைந்தபின் 
மீண்டு அவளுடன் உறல் மீட்சிநால் வகைத்தே . 

90 

167 
மீட்சியின் விரி 


மா . 


540 


தலைவி சேண் அகன்றமை செவிலித்தாய்க்கு உணர்த்தலும் 
தலைவன் தம்மூர் சார்ந்தமை சாற்றலும் 
தலைவிமுன் செல்வோர் தம்மொடு தம்வால் 
பாங்கியர்க்கு உணர்த்தி விடுத்தலும் அங்கு அவர் 
பாங்கியர்க்கு உணர்த்தலும் - பாங்கியர் கேட்டு 
நற்றாய்க்கு உணர்த்தலும் நற்றாய் கேட்டு அவன் 
உளங்கொள வேலனை வினாதலும் எனஉடன் 
விளம்பிய இருமூன்றும் மீட்சியின் விரியே . 


இது மீட்சியின் விரி இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) தலைவி சேண் அகன்றமை செவிலி தாய்க்கு 
உணர்த்தல் முதலாக நற்றாய் தலைமகன் உளம்கொள் வேலனை 
வினாதல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஆறும் மீட்சியின் வீரியாம் . 
என்றவாறு . 


ஒன்றென முடித்தலால் , உடன் போய் வரைந்த நெடுந் 
தகை மீட்சி உரைத்தலும் வரப்பெறும் . 


விளக்கம் 


( 1 தலைவி தலைவனுடன் அவன் ஊர் சென்றாள் என்பதனைச் 

செவிலி நற்றாய்க்கு உரைத்தல் . 
2 மீண்டு வரும் தலைவன் தலைவியின் ஊரை அடைந்து . 

விட்ட செய்தியை அவளிடம் கூறல் . 
3 தலைவி தம்முன் செல்வோர்களை அழைத்துத் தானும் 

ரம் 
தலைவனும் வருதலைத் தோழியர்களுக்குச் சொல்லி 
விடுத்தல் . 


608 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
4 முன்சென்ற சான்றோர் , அவர் வருகையைப் பாங்கி - 

யருக்குத் தெரிவித்தல் . 
5 தலைவனும் தலைவியும் மீண்டுவரும் செய்தியைப் பாங்கி 

யர் கேட்டு நற்றாய்க்குத் தெரிவித்தல் . 
6 ‘ தலைவன் தலைவியைத் தன் மனைக்கு அழைத்துக் 

கொண்டு செல்வானோ ? அல்லது எம்மனைக்கே அழைத் 
துக்கொண்டு வருவானோ ? என்று பூசாரியை நற்றாய் 
கேட்டல் . 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 

ந . அ . 

191 
இறைவனைப் பயந்தவள் எமர் இல் வரைந்தமை 
இறைவிநற் றாய்உற எய்து அவண் என்றலும் 
இறைவி ஊர் சார்ந்தமை இறைவன் சாற்றலும் 
தலைவிமுன் செல்வோர் தம்மொடு தன்வரவு 
இகுளையர்க்கு உணர்த்தி விடுத்தலும் இகுளையர்க்கு 
ஆங்கு அவர் உணர்த்தலும் பாங்கியர் உணர்ந்து 
நற்றாய்க்கு உணர்த்தலும் நற்றாய் உணர்ந்து அவன் 
உளம்கொள வேலனை வினாதலும் என உடன் 
விளப்புஇரு மூன்றும் மீட்சியின் விரியே . மா.அ .91 ] 


தலைவி சேண் அகன்றமை செவிலி தாய்க்கு உணர்த்தல் : 


சேடு ஆர் மலர்க்குழல் வல்லியை அன்னை வெந் தீவினையேன் 
நாடா வயின் இல்லை ஞாலத்து அகவயின் நன் கமலக் 
காடார் பழனக் கழனி நன் னாடு கடந்து தன் ஊர் 
வாடா வளமனைக் கொண்டு சென்றான் ஒரு வள்ளல் இன்றே . 

அம்பி . 408 
எனவும் , 


[ அன்னையே ! மலர்க்குழற்கொடியாகிய தலைவியை ,, 
உலகம் முழுதும் , நல்வினையற்ற நான் தேடாத இடம் இல்லை . 
கமலக்காடு போன்ற குளங்களையும் வயல்களை உடைய நல்ல 


அகத்திணையியல் 


நற்பா எண் 168 


809 


நாட்டைக் கடந்து , ஒரு வள்ளல் , அவள் வருந்தாத வகை 
யில் தன் ஊரிலுள்ள தன் செல்வமனைக்கு இன்றே கொண்டு 
சென்றுவிட்டான் . ] 
உடன்போய் வரைந்த நெடுந்தகை மீட்சி உரைத்தல் : 


அனைத்தாயாதன் நகர் ஆன்ற பொன் மாளிகைச் சான்றவர்முன் 
எனைத்தாய பல்கிளை ஏத்த மணம்புரிந்து இன்புறும் நாள் 
மனைத்தாயர் தந்தைதன்ஊர்வண்டல் ஆயம்மறந்தால்லாம் 
நினைத்தாள் நிரைவளைமீண்டான் அறிந்துநெடுந்தகையே . 

அம்பி . 409 
எனவும் , 


[ அத்தகைய சிறப்புள்ள தன் ஊரிலே தன் பொலிவுற்ற 
பேரில்லிலே சான்றவரும் தன் சுற்றத்தவரும் ஏத்தத் தலைவி 
யைத் திருமணம் செய்து கொண்டு இன்புறும் நாளிலே , 
நிரைவளைத் தலைவி தன் ஊர் வீடு தாயர் தந்தை தோழியர் 
ஆகியவர் பற்றி மறந்திருந்ததை எல்லாம் நினைத்தாளாக , 
அவள் நினைப்பை உணர்ந்து , தலைவன் அவளுடன் அவள் 
ஊருக்கு மீண்டான் . ) 


தலைவன் தம் ஊர் சார்ந்தமை சாற்றல் : 
துப்புஓது சேயிதழ்த் தூநகை யாய் வெம் சுரத்திடை நாம் 
அப்போது இருந்த அகன்பொழில் ஆயத்துஉன் ஆரமுலைக்கு 
ஒப்புஓ தியமென் முகைக்கன்னி காரம்இம் முற்றத்து நீ 
எப்போதும் வைகும் இளமரக் காவும் இலஞ்சியுமே , 

அம்பி . 410 
எனவும் , 


[ பவள் இதழ்களையும் தூய பற்களையும் உடையாய் ! 
நாம் உடன்போக்கு வந்தகாலைப் பாலை நிலத்தில் நாம் தங்கி 
இளைப்பாறிய பொழுது உன் முலைக்கு ஒப்பாகக் கூறப்பட்ட 


77 


610 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
அரும்புகளை உடைய கோங்கமாம் இது . நீ எப்போதும் தங் 
கும் இளமரச் சோலையும் , குளிக்கும் குளமும் இதோ காட்சி 
அளிக்கின்றன . ) 


தலைவி முன் செல்வோர் தம்மொடு தம்வால் 

பாங்கிக்கு உணர்த்தல் : 


ஒன்றே உளம்கொண்டு இருபிறப்பு எய்திமுத் தீயும்உய்த்து 
நன்றே நவில்கின்ற நான்மறை யீர்தம்மை நான் அகன்ற 
அன்றே தொடங்கி அலமரும் ஆயத்து அரிவையர்க்குச் 
சென்றே வருவது உரைமின்கள் யாம் அத் திருநகர்க்கே . 

அம்பி . 411 
எனவும் , 


[ தெய்வம் ஒன்றையே மனத்துக் கொண்டு இருபிறப் 
பாளராய் முத்தீயும் ஓம்பி நல்லனவற்றையே பேசும் நான் - 
மறை அந்தணீர் ! தம்மை நான் பிரிந்த அன்று தொடங்கி 
மனம் 

சுழலும் ஆயத்தாருக்கு யாம் அவர்கள் ஊருக்கு 
மீண்டு வரும் செய்தியைச் சென்று சொல்லுங்கள் ) 


முன்செல்வோர் பாங்கியர்க்கு உணர்த்தல் : 


நண்போடு இனியது ஓர் நல்விருந்து எய்துவிர் நாளை எல்லைத் 
தண்போது அணிகுழல் தையல் நல்லீர் செய்யதண் தமிழ்தோய் 
பண்போல் இனிய பணிமொழிச் செந்தளிர்ப் பைந்தொடிதன் 
கண்போல் ஒருவர் கலந்து உடன் மீள்வது கண்டனமே . 

அம்பி 412 
எனவும் , 


[தையல் நல்லீர் ! தமிழ்ப்பண்போல் இன்மொழித் தைய 
லுடன் கண்போன்று இனிய ஒருவன் கூடி உடன் மீளும் காட் 
சியை யாம் கண்டோம் . நாளை விருப்பத்தோடு இனியதொரு 
நல்விருந்தை நீங்கள் பெறுவீர் என்பதை மனங்கொள் 
ளுங்கள் . ) 


அகத்திணையியல் 


611 


நூற்பா எண் 168 


- 


பாங்கியர் கேட்டு நற்றாய்க்கு உணர்த்தல் : 


மேவிஒன் னார் எம்மை மெய்த்துணை போக விடுத்திருந்த 
பாவிஎன் னாவகை பாக்கியம் செய்தனம் பாய் அரிக்கண் 
காவீ அன் னாள் அருங் கானகம் நீந்தி நம் மா நகர்வாய் 
ஆவி அன் னாருடன் வந்தனள் காண் என்பர் அந்தணரே . 

அம்பி . 413 
எனவும் , 

( பகைவர்கள் எங்களைத் தலைவியைத் துரத்திவிட்டுத் 
தனியே வாளா இருக்கும் பாவிகள் என்று அலர் தூற்றாத 
படி நாங்கள் பாக்கியம் செய்துவிட்டோம் . இங்கு வந்த 
அந்தனர்கள் குவளைக்கண்ணளாகிய தலைவி அரிய காட் 
டைத் தன் உயிர்போன்ற தலைவனுடன் கடந்து நம் வீடு 
நோக்கி வரும் செய்தியைக் குறிப்பிட்டுள்ளார்கள் .) 


நற்றாய் தலைமகன் உளம்கொள வேலனை வினாதல் : 


தென்மாறை நன்னகர் மன்னவன் வாணன் செழுந்தஞ்சை சூழ் 
பொன்மா திரத்துப் புலன் உணர் வீர்சுரம் போய்வருவோன் 
என்மா தரைஎன் மனைத்தரு மோ தன்னை ஈன்றநற்றாய் 
தன்மா மனை உய்க்கு மோசொல்லுவீர் ஒன்று தான் எனக்கே . 

தஞ்சை . 354 
எனவும் வரும் . 

( வாணன் தஞ்சையைச் சூழ்ந்த நான்குதிசைகளிலும் 
மேல் நிகழக்கூடிய செய்திகளை உணரும் வேலனே ! பாலை 
நிலத்திற்கு என் பெண்ணை உடன்போக்கி மீளும் தலைவன் , 
முதற்கண் அவளை என் மனைக்கு அழைத்து வருவானோ ? 
அல்லது தன் தாய் இருக் கும் வீட்டிற்கு அழைத்துச் செல் 
வானோ ? என்பதனை எனக்கு விளக்கிச் சொல்லுக . ) 

இவற்றுள் , தலைவீ சேண் அகன்றமை செவிலி தாய்க்கு 
உணர்த்தலும் தலைவன் தம் ஊர் சார்ந்தமை சாற்றலும் 
ஆகிய இரண்டும் தெளித்தற்கும் , 


612 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

தலைவி முன் செல்வோர் தம்மொடு தம்வரல் பாங்கியர்க்கு 
உணர்த்தி விடுத்தலும் பாங்கியர் நற்றாய்க்கு உணர்த் 
தலும் ஆகிய இரண்டும் மகிழ்ச்சிக்கும் , 


நற்றாய் தலைமகன் உளம் கொள் வேலனை வீனாதலாகிய 
ஒன்றும் வினாதற்கும் , 

முன்செல்வோர் பாங்கியர்க்கு உணர்த்தல் ஆகிய ஒன் 
றும் செப்பற்கும் உரியவாம் . 

168 


மீட்சியுள் வரைதற்கு உரியன 


541 


மடந்தையை உடன்போய் வரைந்து மீடற்கும் 
அவள் மனை வரைதற்கும் தன்மனை வரைதற்கும் 
இயைதலும் உரிய செவிலிகூற்று ஒழித்தே 


இது மேல்கூறியவற்றுள் வரைதற்கும் உரியன இவை 


என்கின்றது . 


( இள் ) மடந்தையை உடன் போய் வரைந்து மீடற்கும் 
வரையாது மீண்டு அவள்மனையின்கண்ணே ஆதல் தன்மனை 
யின்கண்ணே ஆதல் வரைந்து கோடற்கும் இலக்கணத்தான் 
உரியவாம் , செவிலி கூற்றாகிய ஒன்றையும் ஒழித்து அல்லாத 
ஐந்தும் என்றவாறு . 

169 
ஒத்த நற்பா 


முழுதும் 


- 


ந அ. 182 


169 


தன்மனை வரை தலின் வகை 


542 


வினாதல் 1 செப்பல் 2 மேவல் என்று இறைவன் 
தனாது இல் வரைவு தான்மூ வகைத்தே . 


தன்மனை வரைதல் கூறுவனவற்றுள் இஃது அதன்வகை 
இத்துணைத்து என்கின்றது . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 170 


613 


( இ - ள் ) வினாதலும் செப்பலும் மேவலும் என மூவகை 
யினை உடைத்தாம் , தலைவன் மீண்டுவந்து தன்மனையின் 
கண்ணே வரைதல் என்றவாறு . 

170 


விளக்கம் 


1 நற்றாய் செவிலியை வினாதல் . 


2 செவிலி நற்றாய்க்கு வீடை கூறுதல் 


3 தலைவனும் தலைவியும் தலைவியின் இல்லத்தை அடைதல் 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ . 193 


170 


தன் மனை வரை தலின் விரி 


543 


பணிமொழி நற்றாய் மணன் அயர் வேட்கையின் 
செவிலியை வினாதலும் 1 செவிலிக்கு இகுளை 
வரைந்தமை உணர்த்தலும் வரைந்தமை செவிலி 
நற்றாய்க்கு உணர்த்தலும் உற்று ஆங்கு இருவரும் 
தலைவி இல் வந்தழித் தலைவன் பாங்கிக்கு 
யான் வரைந் தமைநுமர்க்கு இயம்புசென்று என்றலும் 4 
தான் அது முன்னே சாற்றியது உரைத்தலும் 
என்னும் இவ் வைந்தும் மின்நிலை வேலோன் 
மன்னிய தன்மனை வரைதலின் விரியே . 


5 


இது தன்மனை வரை தலின் வீரி இத்துணைத்து என் 


கின்றது . 


( இ - ள் ) பணிமொழி நற்றாய் மணன் அயர் வேட்கை 
யின் செவிலியை வினாதல் முதலாகப் பாங்கி தான் அது 
முன்னே சாற்றியது உரைத்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஐந் 
தும் மீண்ட தலைமகன் தலைமகளைத் தன் மனையின் கண்ணே 
வரைந்து கோடலின் விரியாம் என்றவாறு . 


614 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


1 நற்றாய் தன்மகள் மணத்தைத் தன் இல்லத்தில் நிகழ்த் 
துதல் வேண்டும் என்ற விருப்பத்தில் செவிலித்தாயை 
வினவுதல் . 


2 செவிலித்தாய்க்குத் தோழி தலைவன் 
கொண்டதனைக் குறிப்பிடுதல் . 


மணம்செய்து 


மணம் செய்து கொண்டதைச் செவிலி நற்றாய்க்கு 
உரைத்தல் . 


4 தலைவனும் தலைவியும் தலைவீவீட்டிற்கு வந்தவழித் 
தலைவன் தோழியிடம் தான் தலைவியை மணந்து 
கொண்ட செய்தியைத் தலைவி தமருக்குத் தெரிவிக்கு 
மாறு குறிப்பிடுதல் . 


5 தோழி நான் அதனை முன்னமேயே கூறிவிட்டேன் 
என்று தலைவனிடம் கூறுதல் . 


ஒத்த நற்பாக்கள் 


முழுதும் 


ந . அ . 194 


கவின்உடை நற்றாய் கடிமணம் நிகழ்தற்குச் 
செவிலியை வினாதலும் செவிலிக்கு இகுளை 
வரைவு நிகழ்ந்த வாய்மை உணர்த்தலும் 
புரைதீர் செவிலி பொற்ப நற் றாய்க்குத் 
திருமணம் நடந்த செவ்வி உணர்த்தலும் 
இருவரும் தலைவி இல்செல இறைவன் 
யான் வரைந் தமை நுமர்க்கு இயம்புஎன இகுளை 
தான் அது முன்னர்ச் சாற்றியது உணர்த்தலும் 
என்ன வரன்முறை இயம்பிய ஐந்தும் 
மன்னன் தன்மனை வரைந்ததன் விரியே . மா.அ. 92 ] 


அகத்திணையியல் -- நூற்பா எண் , 171 

615 
பணிமொழி நற்றாய் மணன் அயர் வேட்கையின் 

செவீலியை வினாதல் : 
தாமாக மேவினும் நம்மனைக் கேவந்து தண் சிலம்பர் 
மாமா தினைமணம் செய்வதற் கேமரு வார் கமலப் 
பூமாது கேள்வன் புகழ்த்தஞ்சை வாணன் பொருப்பில்இனி 
ஆம் ஆறுஉயிர் அனையாய் சொல்வமோ அவர் அன்னையர்க்கே . 


தஞ்சை 355 


எனவும் , 

( தோழி ! தாமாக உடன்போன தலைவன் தலைவியோடு 
திரும்பி வந்தாலும் , நம் வீட்டிற்கே வந்து நம் மகளை 
மணம் செய்வதற்குத் தஞ்சைவாணன் மலையில் இந்நிகழ்ச்சி 
நடைபெறுமாறு தலைவனுடைய அன்னைமாரிடம் சென்று 
வேண்டிக்கொள்வோமா ? ] 


செவிலிக்கு இகுளை வரைந்தமை உணர்த்தல் : 


என் நாம் இயம்புவதுயாய்க்கு இனி நாம் அன்னை இன்று தம்மில் 
கொன் ஆரும் நித்திலக்கோவை நம்மாதைக்கொடிநெடுந்தேர்க் 
கன்னாடர்மண்கொண்டவாணன் தென்மாறையில்காதலர் தாம் 
நன்னாள் மணம்புணர்ந் தார்என்று தூதர் நவீன்றனரே . 

தஞ்சை , 356 
எனவும் , 


[ அன்னையே ! பொன்னோடு முத்துவடம் பூண்ட நம் 
தலைவியை , கருநாடரை வென்றவாணனுடைய தென்மாறை 
யில் தலைவன் நல்ல நாளில் மணம் செய்துகொண்டு விட் 
டான் என்று தூதர்கள் கூறினர் ஆதலின் , நாம் நற்றாய்க்கு 
என்ன சொல்லுவது ? ] 

வரைந்தமை செவீலி நற்றாய்க்கு உணர்த்தல் : 
எனைக்கே ளிரும் நின்று இயற்ற அங் கேமண இன்பம் எய்தி 
அனைக்கேண்மை நண்ணிய அண்ணல் பின் னகரும் அன்னை இன்று இம் 


616 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


மனைக்கேவரும்எனவந்து சொன்னார் தஞ்சைவாணன் வெற்பில் 
சுனைக்கேழ் மலர்க்கழு நீர்க்குழ லாய்சில தூதர் முன்னே . 


தஞ்சை . 357 


எனவும், 


( தஞ்சைவாணன் மலைச்சுனைக் கழு நீரைச் சூடிய குழ 
லாய் ! • உ றவினர் புடைசூழ அவ்வூரில் திருமணம் செய்து 
கொண்டு தலைவியோடு தொடர்பை உறுதிப்படுத்திக் 
கொண்ட தலைவன் பின்னே நம் பெண்ணாகிய தலைவி இன்று 
நம் வீட்டிற்கு வருவாள் என்று சில தூதர்கள் வந்து முற் 
படத் தெரிவித்துள்ளனர் . ) 


உற்று ஆங்கு இருவரும் தலைவி இல் வந்துழித் தலைவன் 
பாங்கிக்கு யான் வரைந்தமை நுமர்க்கு இயம்பு என்றல் : 


ஓங்கும் பலவும் கதலியும் சூழும்எம் ஊர்வயின்போய்ப் 
பாங்கு ஒன் றியசெழும் பாவகன் முன்னர்ப் பணிமொழியாய் 
வாங்கும் சிலை நுதல் மடந்தைக்கு மங்கல நாண்புனைந்தது 
ஈங்குஉன் பெருந்தமர் யாவர்க்கும் நீ சென்று இயம்புகவே . 

அம்பி . 416 
எனவும் , 


[பணிமொழித் தோழியே! பலாவும் வாழையும் சூழ்ந்த 
எம் ஊருக்குப் போய் , என்றும் துணையாக உதவும் அக் 
கினிக்கு முன் , வில்போன்ற நெற்றியை உடைய தலைவிக்கு 
மங்கல நாண் புனைந்து யான் அவளை மணந்து கொண்ட 
செய்தியை உன் உறவினர் யாவருக்கும் சென்று தெரிவிப்பா 
யாக .] 


தான் அது முன்னே சாற்றினன் என்றல் : 


அன்னைக்கியம்பினன் ஆண் தகையான்முன் அறிந்துதென்னன் 
தன்னைப் பணிந்து குற் றேவல்செய்யாது சமர் எதிர்ந்த 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 171 , 172 


617 


மன்னைப் புறங்கண்ட வாணன்தென் மாறை வரையில்எங்கள் 
பொன்னைக்கொணர்ந்து நும் கேள்முன்னர் நீபொன் புனைந்ததுவே . 
எனவும் வரும் . 

தஞ்சை 359 


[ ஆண் தகையே ! பாண்டியனை முன்னமேயே சரணம் 
அடையாது போரில் எதிர்த்த அரசனைத் தோற்றோடச்செய்த 
வாணன் தென்மாறை மலையில் எம் தலைவியை அழைத்துச் 
சென்று , நும் உறவினர் முன்னர் , நீ மணந்துகொண்ட செய் 
தியை நான் முன்னமேயே அறிந்து என் தாய்க்குக் கூறி 
வீட்டேன் . ] 

இவற்றுள் நற்றாய் மணன் அயர்வேட்கையில் செவி 
லியை வினாதல் ஆகிய ஒன்றும் வினாதற்கும் , 

வரைந்தமை பாங்கி செவிலிக்கு உணர்த்தலும் , வரைந் 
தமை செவிலி நற்றாய்க்கு உணர்த்தலும் , பாங்கி தான் அது 
முன்னே சாற்றியது உரைத்தலும் , ஆகிய மூன்றும் செப் 
பற்கும் , 

தலைமகன் வரைந்தமை நுமர்க்கு இயம்பு சென்று என்ற 
லாகிய ஒன்றும் மேவுதற்கும் உரியவாம் என்றவாறு . 171 

உடன் போய் வரைந்து மீடற்கு உரியன 
544 

ஆதி ஒன்று ஒழித்து அல்லன கான்கும் 
மாதினை உடன் போய் வரைந்து மீடற்கும் 
நீதியின் உரிய நினையுங் காலை . 
இது மேல் கூறியவற்றுள் வரைந்து மீடற்கு உரியன 
இவை என்கின்றது . 

( இ - ள் ) நற்றாய் மணன் அயர்வேட்கை ஒன்றும் 
ஒழித்து அல்லாத நான்கும் தலைமகன் புணர்ந்து உடன் 
போய்த் தலைமகளைத் தன் ஊரின் வரைந்து மீடற்கும் உரிய 
வாம் , ஆராயுங் காலத்து என்றவாறு . 

172 


78 


618 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 

ஒத்த கற்பாக்கள் 


முழுதும் - 


ந . அ . 195 


. 


ரைத்தவற் றினுள் முதல் ஒழிந்த நான்கும் 
வரைத்திரு மகளை மன் னவன் உடன் கொண்டுபோய் 
வரைந்து மீள வருதற்கும் உரித்தே 

மா . அ . 93 

172 
ஒருபடி மீண்டு வரைதலின் விரி 


545 


இருவர் இல்லிற்கும் இயைந்தபன் னொன்றும் 
ஒருவகை மீண்டு வரை தலின் விரியே 


இது ஒருவகை மீண்டு வரைதலின் விரி இத்துணைத்து 
எனத் தொகுத்து உணர்த்துகின்றது . 


தலைவன் தம்மூர் சார்ந்தமை உணர்த்தல் முதலாகப் 
பாங்கி தான் அது முன்னே சாற்றியது உரைத்தல் ஈறாகச் 
சொல்லப்பட்ட , அவள் மனை வரை தற்கும் தன்மனை வரை தற் 
கும் உரிய கிளவி பதினொன்றும் உடன்போய் 
வரைந்துகோடலின் விரியாம் ஒருபடியாக என்றவாறு . ) 


மீண்டு 


ஒருபடி என்றது மேல் சூத்திரங்களுள் கவர்ச்சி நீங்கு 
தற்கு எனக்கொள்க . 

173 
விளக்கம் 


1 தலைவன் தம்மூர் சார்ந்தமை சாற்றல் . 


2 தலைவி முன்செல்வோர் வாயிலாகத் தம் வரவைப் பாங் 

கியர்க்கு உணர்த்தல் . 
3 அவர் பாங்கியர்க்கு உணர்த்தல் . 


4 பாங்கியர் நற்றாய்க்கு உணர்த்தல் . 
5 நற்றாய் வேலளை வினாதல் . ( இ . வி . பொ . 168 , 189 ) 
6 நற்றாய் திருமணம்பற்றிச் செவிலியை வினவுதல் . 


அகத்திணையியல் - நாற்பா எண் - 173 


619 


7 செவிலிக்குத் தோழி வரைந்தமை கூறல் . 
8 வரைவு நிகழ்ந்துவிட்டதைச் செவிலி நற்றாய்க்குக் 
கூறல். 
தாம் வரைந்த செய்தியைத் தலைவிதமர்க்கு இயம்புமாறு 
தலைவன் கூறல் . 


10 தோழி தான் அதனை முன்னரே அறிவித்தமை கூறல் . 


இ . வி . 171 


ஆதலின் 


ஆகிய பத்துமே இக்கிளவித்தொகையாம் 
பன்னொன்றும் என்ற பாடமும் , கிளவி பதினொன்றும் என்ற 
உரையும் பொருந்துவ அல்ல . 


இருவர் இல்லிற்கும் இயைந்திடு பத்தும் 
என்ற பாடமும் , கிளவி ஒருபதும் என்ற உரையுமே ஏற்பன 
ஆதல் அறிக . ( சுன்னாகம் குமாரசாமிப்பிள்ளை பதிப்பு பக். 156 ] 


ஒருபடி - ஒருவகை ; இது மீண்டு வரை தலின் ஒரு 
வகைக்குரிய துறை கூறுகின்றதாகும் . இது ஒரு தனிப்பட்ட 
வகையாதலின் இதனை மேலைச் சூத்திரங்களோடு இயைத்துக் 
காண்டல் கூடாது . இதுபற்றி மாறன் அகப்பொருள் ஒன் 
றும் கூறாமையும் காண்க . 


ந.அ. 196 


முழுதும் - 

173 
உடன்போக்கு இடையீட்டு வகை 
546 போக்கு அறி வுறுத்தல் 1 வரவு அறி வுறுத்தல் 

நீக்கம் இரக்கமொடு மீட்சி 4 என்று ஆங்கு 
உடன்போக்கு இடையீடு ஒருகான்கு வகைத்தே . 
உடன்போக்கு இடையீடு கூறுவனவற்றுள் இஃது 
அதன்வகை இத்துணைத்து என்கின்றது 


620 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


( இ - ள் ) போக்கு அறிவுறுத்தல் முதலாக மீட்சி ஈறாக 
நான்கு வகையினை உடைத்தாம் உடன்போக்கு இடையீடு 

174 


என்றவாறு 


விளக்கம் 


1 தலைவிதான் தலைவனுடன் உடன்போதலைத் தோழியர் 

செவிலி முதலியோருக்குச் சொல்லிவிடுத்தல் . 


2 தன் தமர் தன்னை மீட்கத் தலைவனைப் பின்தொடர்ந்து 

வரும் செய்தியைத் தலைவி தலைவனுக்குக் கூறுதல் . 


3 தலைவன் தலைவியை விடுத்து , தலைவீதமருக்கு ஊறு 

செய்தல் ஆகாது என்ற கருணை உள்ளத்தான் மறைதல் . 


4 தலைவி தலைவனைப் பிரிந்த இரக்கத்தோடு தமரைப் பின் 
தொடர்ந்து தன் ஊர் மீளல் . 


உடன்போக்கு இடையீடு- தலைவி தலைவனுடன் போதற் 
கண் இடையே அதற்கு ஊறு நிகழ்தல் . 


ஒத்த நற்பாக்கள் 


மா . அ . 


முழுதும் 

ந . அ . 197 
செலவு அறி வுறுத்தல் வரவு அறி வுறுத்தல் . 
இடந்தனில் நீக்கம் இரக்கமொடு மீட்சி என்று 
உடன்போக்கு இடையீடு ஒருநால் வகைத்தே . 

94 

174 
உடன் போக்கு இடையீட்டு விரி 
நீங்கும் கிழத்தி பாங்கியர் தமக்குத் 
தன் செலவு உணர்த்தி விடுத்தலும் ! தன்செலவு 
ஈன்றாட்கு உணர்த்தி விடுத்தலும் ஈன்றாட்கு 
அந்தணர் மொழிதலும் அறத்தொடு நிற்றலின் 
தமர்பின் சேறலைத் தலைவிகண்டு உரைத்தலும் 


547 


அகத்திணையியல் - நூற்பா எண் , 175 


621 


அவன் விடுத்து அகறலும் தமரொடும் செல்பவள் 
அவன்புறம் நோக்கிக் கவன்று அரற்றலும் எனும் 
இருமூன்றும் உடன்போக்கு இடையீட்டு விரியே . 


இஃது உடன்போக்கு இடையீட்டுவிரி இத்துணைத்து 
என்கின்றது . 


( இ.ள் ) நீங்கும் கிழத்தி பாங்கியர் தமக்குத் தன்செலவு 
உணர்த்தி வீடுத்தல் முதலாகத் தமருடன் செல்பவள் அவன் 
புறம்நோக்கிக் கவன்று அரற்றல் ஈறாகச் சொல்லப்பட்ட 
ஆறும் உடன்போக்கு இடையீட்டு விரியாம் என்றவாறு . 


உரையிற்கோடலான் , தமர்பின் சேறலைக் கண்டோர் 
இரங்கலும் வரப்பெறும் . 


விளக்கம் 


1 


உடன்போக்கில் வீட்டை நீங்கிச் செல்லும் தலைவி 
தோழியருக்குத் தான் தலைவனுடன் போதலைச் சொல்லி 
அனுப்புதல் . 


2 தன் உடன்போக்கை நற்றாய்க்கு அந்தணர்வாயிலாகச் 
சொல்லி விடுத்தல் . 


3 நற்றாய்க்கு அந்தணர் தலைவியின் உடன் போக்கை அறி - 

வீத்தல் , 


4 நற்றாய் அறத்தொடு நிற்றலின் , தன் தமர் வெகுண்டு 

தன்னைத் தலைவனிடமிருந்து மீட்கப் பின்தொடர்ந்து 
வருதலைத் தலைவி கண்டு தலைவனுக்கு உணர்த்துதல் . 


5 போரிட நேரின் தன் அம்புகளால் தலைவீதமருக்கு ஊறு 

நிகழ்த்தும் நிலை ஏற்படுமே என்று அஞ்சித் தலைவன் 
தலைவியை விடுத்து அப்பாற் சென்று மறைதல் . 


622 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
6 தலைவியை அவள் தமர் மீட்டுச் செல்கையில் அவள் 
திரும்பித் திரும்பித் தலைவனைப் பார்த்துக்கொண்டு 
அரற்றிக்கொண்டே செல்லுதல் . 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 


ந . அ . 198 


இன்புறத் தலைமகள் இகுளையர் தமக்குத் 
தன்செலவு உணர்த்தி விடுத்தலும் தகைசால் 
நற்றாய்க்கு உணர்த்தி விடுத்தலும் நற்றாய்க்கு 
அந்தணர் உணர்த்தலும் ஆயிழை நற்றாய் 
அறத்தொடு நிற்றலின் தமர்பின் சேறலைச் 
சிறப்புடைச் சேயிழை செம்மற்கு உணர்த்தலும் 
தலைமகன் தலைமகள் தனைவிடுத்து அகறலும் 
தமருடன் செல்பவள் அவன் புறம் நோக்கிக் 
கவன்று ஆற் றலும் எனக் கழறுமூ விரண்டும் 
ஈண்டுஉடன் போக்கு இடை யீட்டு விரியே . 

மா.அ. 95 
ஒன்றாத் தமரினும் பருவத்தும் சுரத்தும் 
ஒன்றிய தோழியொடு வலிப்பினும் விடுப்பினும் 
இடைச்சுரம் மருங்கின் அவள் தமர் எய்திக் 
கடைக்கொண்டு பெயர் தலின் கலங்கு அஞர் எய்திக் 
கற்பொடு புணர்ந்த கவ்வை உளப்பட 
அப்பாற்பட்ட ஒருதிறத் தானும் . .... தொல் . பொ . 41 


நீங்கும் கிழத்தி பாங்கியர் தமக்குத் தன் செலவு 

உணர்த்தி விடுத்தல் : 


இன்னே இரங்கும் என் ஆயத் தவருக்கும் ஈன்று எடுத்த 
அன்னே எனவரும் தன் ஐயருக்கும் இவ் வாண் தகைதன் 
பின்னே வளம்கெழு தண்ணறுங் கானகம் போகின்றவா 
சொன்னேனுமக்கெமது ஊர்செல்லுவீர்இதுசொல்லும் இன்றே . 

அம்பி . 418 
எனவும், 


அகத்திணையியல் - நூற்பா எண் 175 


623 


( எம் ஊர் நோக்கிச் செல்லும் சான்றோரே ! என் பிரிவு 
நினைத்து இரங்கும் என் தோழியருக்கும் , அம்மா என்று 
அழைத்துவரும் என் அண்ணன்மாருக்கும் இத்தலைவன் 
பின்னே வளமான குளிர்ந்த காட்டுவழியிலே யான் உடன் 
போக்கு நிகழ்த்துகின்றவாற்றை நீங்கள் சென்று சொல் 
லுங்கள் ] 


தலைமகள் தன் செலவு ஈன்றாட்கு உணர்த்தி விடுத்தல் : 
தீட்டச்சொல் லாமழு வார்நெல்லை நாதர் சிலம்பில் கல்வி 
நாட்டச்சொல்லீர்முல்லைப்பந்தர்க்குக்கால் நவ்வி நாஉலராது 
ஊட்டச்சொல்லீர்புனல் தேடும் என்பூவைஉறங்கத்தொட்டில் 
ஆட்டச்சொல் லீர் அந் தணீர்பெற்ற பாவி அள வும்சென்றே . 

நெல்லைக்கோவை . 48 
எனவும் , 


( இயற்கையாகவே கூரிதான மழுவை ஏந்திய நெல்லை 
நாதர் மலையிலே , கல்வியிலேயே நாட்டமுடைய சொற்களைக் 
கூறும் அந்தணரே ! என்னைப் பெற்ற நல்வினையற்ற என் 
தாயிடம் சென்று , முல்லைப்பந்தருக்குக் கால் நடும்படியும் , 
மானுக்கு நாவறளாது நீர் ஊட்டும் படியும் , என் பூவைப் 
பறவை உறங்குமளவும் அதன் தொட்டிலை ஆட்டும்படியும் 
யான் வேண்டியதாகச் சொல்வீராக . ] 


நற்றாய்க்கு அந்தணர் மொழிதல் : 
அன்பே மருவி அருஞ்சிலை பூண்டகை ஆண் தகைபின் 
நின்பேதை சென்றனள் நீள் நிழல் கான் இடை நீபுலம்பு உற்று 
என்பே துறுவது இலங்கு இழை யாய் இங்ஙன் எய்தியமான் 
தன்போ ரறிவுக்கு உயர்வட மீனும் தருவது அன்றே . 

அம்பி . 419 
எனவும் , 

[ அன்னையே ! அன்பே பொருந்திக் கையில் வில் ஏந்தித் 
தன்னைக் காத்துவரும் தலைவன் பின் உன்மகள் சென்றுவிட் 


624 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
டாள் . அவர்கள் சென்ற கானம் நீண்ட நிழலை உடையது . 
நீ ஏன் வருந்தித் தவிக்கின்றாய் ? உன் மகள் பேரறிவுக்கு 
அருந்ததியும் நிகர் ஆகாள் . ) 


நற்றாய் அறத்தொடு நிற்றலின் , தமர்பின் சேறலைத் 

தலைவி கண்டு உரைத்தல் : 


உவலைப்பதுக்கை முரம்பு செல் லாமல் உலகமங்கை 
தவலைத் தவிர்த்த தமிழ்த்தஞ்சை வாணன் தரியலர்போம் 
கவலைக் கடத்துச் சிலைத்திரை கோலிக் கடும்பகழித் 
துவலைப் படைக்கடல் தோன்றல் பொற்றேர்வங்கம் குழ்கின்றதே . 

தஞ்சை 363 
எனவும் , 


[ கற்குவியலும் மேடுமாய் வீணாகாமல் பண்படுத்திப் 
பூமிதேவியின் வருத்தத்தைப் போக்கிய 

வாணனுடைய 
பகைவர்கள் போகும் பிளவுபட்ட வழிகளை உடைய காட்டில் , 
வில்லாகிய அலைகோலி அம்பாகிய திவலைகளை உடைய படை 
யாகிய கடல் , தலைவியை அழைத்துச் சென்ற தலைவனுடைய 
அழகிய தேராகிய மரக்கலம் தன் இடைப்படுமாறு சுற்றிக் 
கொள்கிறது ) 


தமர் பின் சேறலைக் கண்டோர் இரங்கல் : 
இருகுன்று அனைய இளமுலை மானுடன் ஏகும் இவன் 
ஒருகுன்று என நின்று உ.டலும்வெம் கூற்றம் அடல்குறித்து 
வருகின்ற வான்தொடர் வேங்கையைப் போலும் மறவர்கெட்டேன் 
அருகுஒன்ற நின்று இனி யார் தடுப் பார் என்று அறிகிலமே . 

அம்பி . 423 
எனவும் , 


( தலைவியுடன் செல்லும் இத்தலைவன் ஒரு மலையைப் 
போல எதிர்த்து நின்று போராடும் எமனை ஒப்பான் . இவனை 
எதிர்ப்பது கருதி வருகின்ற கூட்டமான வேங்கையைப் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 175 


625 


போல வீரர்கள் வந்துள்ளனர் . இருவருக்கும் அருகே போய் 
நின்று போர் நிகழாமல் தடுக்கக் கூடியவர் யாவர் இருத்தல் 
கூடும் ? என்பது நமக்குப் புலப்படவில்லையே . ] 

தலைவியைத் தலைவன் விடுத்து அகறல் : 


கொடித்தேர் மறவர் குழாம்வெங் கரிநிரை கூடில் என்கை 
வடித்துஏர் இலக்கு எஃகின் வாய்க்குடத வாமன்னும் அம்பலத்தோன் 
அடித்தே ரலர் என்ன அஞ்சுவன் நின்ஐயர் என்னின் மன்னும் 
கடித்தேர் குழல்மங்கை கண்டிடு இவ் விண்தோய் கனவரையே . 

திரு . 216 
எனவும் , 


( தலைவியே ! மறவர்கூட்டமாகிய யானைகள் என்னை 
வந்து அணுகின் , என் அம்புக்கு எளிதில் இலக்காகி அழிந்து 
விடும் . உன் 

தமையன்மார் வரின் , சிவபெருமானுடைய 
திருவடிக்கண் ஈடுபடாதவர்களைப் போல அஞ்சுவேன் . 
வானளாவிய இப்பெரிய மலையில் போரிட வருவார் யாவர் ? 
என்பதைக் கண்டு சொல் . ) 


தமருடன் செல்பவள் அவன் புறம் நோக்கிக் 

கவன்று அரற்றல் : 


ஏமான் என அஞ்சும் எற்காத் தலின் அவ் இரவிபொன்தேர் 
வாம்மானின் வாழ்வனவாகபன்னாள் தஞ்சைவாணன் ஒன்னார் 
போம்மான் அதர் இடத்துான்னையர் தோன்றப்புறங்கொடுத்த 
கோமான் மணிநெடுந் தேர் நுகம் பூண்ட தரகதமே . 

தஞ்சை . 385 
எனவும் வரும் . 


[ தஞ்சைவாணன் பகைவர் செல்லும் மான் 

அடிச் 
சுவட்டை உடைய வழியிலே என் தமையன்மார் வந்தாராக , 
அவருக்கு ஊறு செய்தல் கூடாது என்ற பெருந்தன்மையால் 


79 


626 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
புறம் கொடுத்து அகன்ற என் தலைவனுடைய தேர் நுகத்தில் 
பூட்டிய குதிரைகள் , அம்புபட்ட மான் போல , தலைவனுக் 
கும் என் தமையன்மாருக்கும் நேரக்கூடிய தீங்குபற்றி அஞ் 
சிய என் துயரத்தைப் போக்கியதால் . சூரியன் தேரில் பூட்டப் 
பட்ட குதிரைகளைப் போல நீடு வாழ்க . ) 

175 


சான்றோரை முன்னிட்டு வரைதல் 


548 


தன்ஊர் வரைதலும் தன்மனை வரைதலும் 
என்னும் இவ் விரண்டு ஒழித்து எவற்றினும் கிழவோன் 
அந்தணர் சான்றோர் முன்னிட்டு அருங்கலம் 
தந்தனன் வரைதல் தகுதி என்ப . 


இஃது இவ்வகை வரைவு ஒழித்து எவ்வகை வரைவீன் . 
கண்ணும் நிகழும் திறன் கூறுகின்றது . 


வரை 


( இ - ள் ) உடடன் போய்த் தன் ஊரின் கண்ணே 
தலும் மீண்டுவந்து தன் 

மனையின்கண்ணே வரைதலும் 
ஆகிய இரண்டும் ஒழித்து அல்லாத எல்லாவரைவின்கண் 
ணும் தலைமகன் அந்தணரையும் சான்றோரையும் முன்னிட்டு 
அருங்கலம் கொடுத்து வரைதல் உலகியற்கை என்று சொல் 
லுவர் புலவர் என்றவாறு . 


இவ்வாறு வரைந்து கொண்டுழிக் கண்டோர் 

மகிழ்ந்து கூறல் : 


பூரண பொற்குடம் வைக்க மணிமுத்தம் பொன்பொதிந்த 
தோரணம் நீடுக தூரியம் ஆர்க்கதொன் மால் அயற்கும் 
காரணன் ஏர் அணி கண்ணுத லோன் கடல் தில்லை அன்ன 
வார் அண வும்முலை மன்றல் என்று ஏங்கும் மணமுரசே . 


திரு . 296 


எனவரும் . 


176 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 128 


627 


( திருமாலுக்கும் பிரமனுக்கும் ஆதிகாரணனாய நெற்றிக் 
கண்ணனுடைய கடலை அடுத்த தில்லை அன்ன தலைவியின் 
திருமணத்தின்போது பூரணகும்பங்கள் வைக்கப்பட , தோர 
ணங்கள் தொங்கவிடப்பட , வாத்தியங்கள் ஒலிக்கப்பட 
மணமுரசம் முழங்கப்படும் . ] 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் - 


ந.அ. 199 


கண்டுவந்து எதிர்கொளல் களித்தனராய்த் தமர் 
கொண்டு அகம் புகுதல் குழீ இய கொள்கையர் 
கொடுப்பக் கோடலின் குறித்தது ஓர் மூன்றும் 
வடுத்தவீர் வனவாம் வரைந்துகொள் வகையே . 

மா . அ . 81 


* குலன்எதிர் கோடல் கொண்டு அகம் புகுதல் 
கலன் அணிந் தனராய்க் கோலம் காண்டல் 
கொணர்ந்து அழல் சான்றாய்க் கொடுப்பக் கோடல் 
மணந்தவர் அணிதனைக் கண்டோர் மகிழ்தல் 
வடமீன் கண்டு மண அறைபுக வாழ்த்தல் 
அருமறைச் சடங்கிற்கு அமைத்த தருப்பையை 
மருமலர்த் தாரோன் மனத்துஉற நகுதல் 
ஆங்கு அதை இறைவிக்கு அவன் தெளித்து உரைத்தல் 
பாங்குஉடைப் பாங்கிகை யடைபணிப் பதனொடு 
மன்பார் புகழ்தர வரைந்துகோ டலின் விரி 
ஒன்பான் ஆகும் உணர்ந்துணர்த் துகிலே. மா . அ . 82 


மணஞ்சிறப்பு உரைத்தல் என்ற தலைப்பில் திருக்கோவை 
யாரும் முத்துவீரியமும் கூறுவன , இந்நூலிலும் நம்பியகப் 
பொருளிலும் இல்வாழ்க்கையின் விரியாய் உள்ளமை குறித்து 
உணரத்தக்கது . 

176 


கற்பியற் செய்தி 


கற்பின் பொது இலக்கணம் 
549 பொற்பு அமை சிறப்பின் கற்புஎனப் படுவது 

மகிழ்வும் ஊடலும் ஊடல் உணர்த்தலும் 
பிரிவும் பிறவும் மருவிய தாகும் . 
இது நிறுத்தமுறையானே களவு என்னும் கைகோள் 
உணர்த்தி வரைவின் வழித்தாகிய கற்பு உணர்த்துவான் 
புகுந்தவற்றுள் , இஃது அதன் பொது இலக்கணம் உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) பொலிவு அமைந்த சிறப்பினை உடைய கற்பு 
என்று சொல்லப்படுவது உள்ள மகிழ்ச்சியும் ஊடலும் ஊடல் 
உணர்த்தலும் பிரிவும் பிறவும் பொருந்தியதாகும் என்ற 
வாறு . 

பிரமம் முதலியனவும் கற்பு ஆதல் ஒக்குமேனும் , கந்த 
ருவம் போல ஒத்த அன்புடையர் ஆ.கல் ஒருதலை அன்மை 
யின் அவை கைக்கிளை பெருந்திணைப்பாற்படுதலின் , அவை 
போலாது , சிறந்த அளவு இல் இன்பத்து ஐந்திணை மருங் 
கின் கற்பு என்பார் , பொற்பு அமை சிறப்பின் கற்பு எனப் 
படுவது என்றார் . 


அஃதாவது , கொண்டானின் சிறந்ததெய்வம் இன்று 
எனவும் அவனை இன்னவாறே வழிபடுக எனவும் இருமுது 
குரவரானும் , அந்தணர் திறத்தும் சான்றோர் தேத்தும் ஐயர் 
பாங்கினும் அமரர்ச் சுட்டியும் ஒழுகும் ஒழுக்கம் தலைவனா 
னும் கற்பித்தவாறு ஒழுகுதலாம் . இனித்தலைமகனும் , களவின் . 
கண் ஓரையும் நாளும் தீது என்றதனைத் துறந்து ஒழுகினாற் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 177 


629 


போல ஒழுகாது , ஓத்தினும் கரணத்தினும் யாத்த சிறப்பு 
இலக்கணங்களைக் கற்பித்துக்கொண்டு , துறவறத்தில் செல் 
லும் துணையும் இல்லறம் நிகழ்த்தலும் ஆம் . பிற என்றத 
னால் , பிரிந்துழிவரும் விகற்பம் எல்லாம் கொள்ளப்படும் . 177 


விளக்கம் 


, 


. 


நிறுத்த முறை 


அளவு இல் இன்பத்து ஐந்திணை 

இ . வி . பொ . 24 


என்ற நூற்பா , 


பிரமம் முதலிய நான்கும் தொடக்கத்தில் பொருந்தாக் 
காமமாக இருந்து , பின் பொருந்தும் காமம் ஆகியன. 


அசுரம் முதலிய மூன்றும் முன்னர் ஒருதலைக்காமமாக 
இருந்து பின் அன்புடைக்காமம் ஆகியன . தொடக்கம் 
முதல் அன்புடைக்காமம் ஆயினது கந்தருவ ஒழுக்கத் 
தோடு ஒருபுடையான் ஒத்த ஐந்திணைக்காமம் ஆதலின் , 
ஐந்திணைமருங்கின் கற்பே சிறந்தது என்பது . 


அந்தணர் - நீத்தார் ; சான்றோர் - கல்வி அறிவு ஒழுக்கங் 
களான் அமைந்தார் ; ஐயர் தலைவர்சளாகிய அரசன் 
உவாத்தியான் தாய் தந்தை தம்முன் முதலாயினோர் ; அமரர் 
தேவர் . 

மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் 
துறந்த ஒழுக்கம் கிழவோற்கு இல்லை . 

தொல் . பொ . 135 
ஆதலின் , தலைவன் களவுஒழுக்கத்தில் ஓரையும் நாளும் 
பாரான் என்பது . 

இங்குக் குறிக்கப்பட்டுள்ள கற்புப்பற்றிய விளக்கம் 
நச்சினார்க்கினியர் தொல்காப்பியப் பொருட்படலம் 142 ஆம் 
நூற்பாவில் குறிப்பிட்டுள்ள செய்தியேயாம் . 


630 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


- 


. 


ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 

ந . அ . 200 , மு வீ . கற் . 1 
மறைவெளிப் படுதலும் தமரின் பெறுதலும் 
இவைமுத லாகிய இயல்நெறி திரியாது 
மலிவும் புலவியும் ஊடலும் உணர்வும் 
பிரிவொடு புணர்ந்தது கற்பு எனப் படுமே . 

தொ . பொ . 499 
கற்பு எனப்படுவது கற்பினை வழுவாது 
தற்கொண் டானையும் தன்னையும் பேணி 
இல்லறத்து ஒழுகும் இல்லறக் கிழத்தி 
நல்லறத் தவர்மதி நன்மாண் பதனொடும் 
மகிழ்ச்சியும் ஊடலும் ஊடல் உணர்த்தலும் 
இகழ்ச்சியில் பிரிவுடன் பிறவும் இயன்ற 
புகழ்ச்சியின் எய்திஇல் பொருந்துவது ஆகும் . 

மா . அ . 97 

177 


கற்பின் கிளவித் தொகை 


550 


இல்வாழ்க் கையே பரத்தையின் பிரிவே 
ஓதல் பிரிவே காவல் பிரிவே 
தூதில் பிரிவே துணைவயின் பிரிவே 
பொருள்வயின் பிரிவு எனப் பொருந்திய ஏழும் 
வளம்மலி கற்பின் கிளவித் தொகையே . 


இது கற்பு என்னும் கைகோளின் கிளவித்தொகை 
துணைத்து என்கின்றது . 


( இ - ற்) இல்வாழ்க்கை முதலாகப் பொருள்வயின் பிரி 
தல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஏழும் கற்பு என்னும் கைகோளின் 
கிளவித் தொகையாம் என்றவாறு . 

178 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 178 


631 


விளக்கம் 


திருமணம் செய்து கொள்வது இல்வாழ்க்கை நடத்தித் 
துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் துணையா 
கித் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்னும் 
ஐம்புலத்து ஆறு ஓம்புதலாதலின் , திருமணத்தை அடுத்து 
வரும் கற்பின் முதல் கிளவியாக இல்வாழ்க்கை கூறப்படு 
கிறது . இவ்வில்வாழ்க்கையை மணம் சிறப்பு உணர்த்தல் 
என்று திருக்கோவையாரும் முத்துவீரியமும் குறிப்பிடும் . 

‘ உடம்பொடு உயிரிடை என்ன மற்றன்ன 
மடந்தையொடு எம்மிடை நட்பு . 

குறள் . 1122 
என்ற குறளிலே தலைவி உடலாகவும் தலைவன் உயிராகவும் 
கொள்ளப்படுவதன் சிறப்பு , தனி நிலையில் உடலும் உயிரும் 
அஃறிணை ; இரண்டும் சேர்ந்த அளவிலேயே உயர்திணை ; 
அதுபோல , தனி நிலையில் தலைவனோ தலைவியோ சமுதாயத் 
திற்கு உதவுதல் இயலாது ; இருவரும் கூடியவழியேதான் 
உதவுதல் இயலும் என்பதாகும் . இதனால் கற்புக்காலத்தின் 
அடிப்படைக் கடமை இல்வாழ்க்கையாதல் தேற்றம் . 
பரத்தையின் பிரிவு 

காதல் பரத்தை நால்வர்க்கும் உரித்தே ( இறை அக .40 ) 
என்ற நூற்பா உரைகளைக் கீழ்க் காண்க : 

காதலிக்கப்பட்ட பரத்தையின் பிரிவு எல்லா வரூணத்தா 
ருக்கும் உரித்து என்றவாறு . 

தம்மைக் கண்டு காதலித்தார் என்பது அறிவர் அன்றே , 
அவர்தாம் பேரறிவினர் ஆகலான் ? அன்னார் தாம் பின்னைத் 
தலையளியாது விடுவது அருள் அன்று ; அதனால் , அஃது எல் 
லாருக்கும் உரித்து என்பது கொள்க . இவ்வுரை பொருந்தாது ; 
என்னை காரணம் எனின் , மிக்காரைக் சுண்டால் இழிந்தாரும் 
உயர்ந்தாரும் மற்றும் எல்லாரும் காதலிப்ப ; அவர்மாட்டு எல் 
லாம் பிரியல் வேண்டும் . பிரியவே , எல்லாக் குற்றமும் தங்கித் 


632 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
தலைமையொடு மாறுகொள்ளும் . அல்லதூஉம் அன்பினால் 
பிரியார் , அருளினால் பிரிவர் என்பதூஉம் சொல்லப்பட்ட 
தாம் . அதனால் , காதலித்தாள் மாட்டுப் பிரியும் பிரிவு அமை 
யாது எனக்கொள்க . 


இனி 


ஒரு திறத்தார் காதலைச் செய்யும் பரத்தை காதல் - 
பரத்தை என்ப . என்னை காரணம் எனின் , வைகலும் பாலே 
துய்த்துச் செல்வான் ஒருவன் இடைஇடை புளிங்கறியும் 
உண்டக்கால் ஆம் பாலின் விசேடம் அறிவானாவது . அதுவே 
போலத் தலைமகள் குணங்களைத் துய்த்துச் செல்லா நின்றான் 
இடையிடை சிறுகுணத்தர் ஆகிய பரத்தையர்மாட்டுப் 
பிரிந்து வரத் தலைமகள் மாட்டுக் காதல் மிகும் ; அல்லாவிட் 
டால் , இவள் குணம் பொருவு அரியது என்பது அறியலா 
காது . என்னை ? இன்னாதது ஒன்று உண்மையான் , இனியதன் 
இன்பம் அறியப்படும் என்பது . 


இவ்வுரையும் பொருந்தாது ; என்னோ காரணம் எனின் , 
அவர் ஓதியைச் சார்த்திக் கொண்டு அன்றே இவள் குணங்க 
ளைப் பெரிய என்பது அறியும் எனின் , அவர்மாட்டுப் பிரி 
யாது நின்றவிடத்து இவள் தன் 

மிக்கன 
கொல்லோ மிக்கில கொல்லோ என ஐயப்பட்டு நின்றான் 
ஆகல் வேண்டும் ; அங்ஙனம் ஆயின் , தான் அவள் என்னும் 
வேற்றுமை இலர் என்பதனோடு மா றுகொள்ளும் ; என்னை ? 
தம் குணங்களை ஐயப்படுவார் இன்மையான் என்பது . 


குணங்களை 


மற்று என்னோ எனின் , தலைமகனால் காதலிக்கப்பட்ட 
பரத்தை எனக் கொள்க . அஃதே எனின் , இவன் கண்டாரை 
எல்லாம் காமுறுவன் ஆகானோ எனின் , ஆகான் . ஆகாத 
வாறு சொல்லுதும் : 


தலைமகனால் தலை நின்று ஒழுகப்படுவன தருமம் , அருத் 
தம் , காமம் என மூன்று . அம்மூன்றினையும் , ஒரு பகலை 
மூன்று கூறிட்டு முதற்கண் பத்து நாழிகையும் அறத்தொடு 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 178 


633 


படச்செல்லும் ; இடையன பத்து நாழிகையும் அருத்தத் 
தொடு படச் செல்லும் ; கடையன பத்து நாழிகையும் காமத் 
தொடு படச்செல்லும் . ஆதலான் , முதற்கண் பத்து நாழிகை 
அறத்தொடு படச் செல்லும் தலைமகன் , தலைமகளும் வேண் 
டவே , தானும் வேண்டிப் போந்து அத்தாணி புகுந்து அறம் 
கேட்பதும் அறத்தொடு படச்சொல்வதும் செய்யும் ; நாழிகை 
அளந்து கொண்டு இடையன பத்து நாழிகையும் இறையும் 
முறையும் கேட்டு அருத்தத்தினொடு பட்டனவே செய்து வாழ் 
வானாம் ; அவ் அருத்தத்து நீக்கத்துக் கடையன பத்து நாழிகை 
யில் தலைமகள் உழைப் போ தரும் . போ தர , அப்போ தரவு 
பார்த்திருந்த பரத்தையர் , குழல்ஊதி , யாழ்எழீஇத் தண் 
ணுமை இயக்கி முழவு இயம்பித் தலைமகனை இங்குக் கூத்து 
உண்டு என்று அறிவிப்ப , என்னை ? 


குழல் எழீஇ யாழ் எழீஇத் தண்ணுமைப் பின்னர் 
முழவு இயம்ப லாமந் திரிகை . 


என்று கூத்து நூலுடையாரும் சொன்னார் என்பது . 


அவ்வகை அறிவிக்கப்பட்ட தலைமகன் நாம் இதனை 
ஒரு கால் நோக்கிப் போதும் என்று செல்லும் . சென்றக் 
கால் , அவர்கள் தம்கண் தாழ்வீப்பர் என்பது . அஃதே எனின் 
இவன் பரத்தையரைத் தலைமகளை எய்தி இருந்தே உடையன் 
ஆதல் , எய்தாததன் முன் உடையன் ஆதல் இரண்டு அல்லது 
இல்லை ; அவற்றுள் , எய்தி இருந்தே உடையன் ஆயினானே 
எனின் , தலைமகள் குணமேயும் அன்றிப் பிறவும் இன்பம் 
செய்வன உளவாகக் கருதினானாம் . ஆகவே , 


கண்டுகேட்டு உண்டுஉயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் 
ஒண்தொடி கண்ணே உள . 

குறள் . 1101 


80 


634 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
என்பதனொடு மாறுகொள்ளும் என்பது . இனி , தலைமகளை 
எய்தாத முன் உடையன் ஆயினானே எனின் , இவன் கற்ற 
காலம் இன்றிக் காமத்துக் கண்ணே கெழுமி வருகின்றானாம் ; 
ஆகவே , நெறியால் வளர்ந்தான் அல்லன் ஆம் என்பது . 
மற்று என்னோ உரை எனின் . தலைமகளை எய்தாத முன்னே 
பரத்தையரை உடையன் என்பது . எனவே , மேல்சொல்லப் 
பட்ட குறை எய்தாதோ எனின் , எய்தாது ; குரவர்கள் இவன் 
அறியாமையே இவள் உரிமை இது எனவும் , மற்றும் எல் 
லாம் இவற்கு என்று வகுத்துவைத்து தாம் வழங்கித் துய்ப்ப 
என்பது ; அவ்வகையே குரவர்களான் இவன் உரிமை என்றே 
வளர்க்கப்பட்டார் ஆகலான் , தலைமகளை எய்துவதன் முன் 
உளன் என்பது . இவன் முன்னே தன் உரிமையாவது அறிந்த 
வாறு என்னை எனின் , தலைமகன் தலைமகளை நீங்கித் தரும 
மும் அருத்தமும் உட்பட்டுத் தலைமகள்மாட்டுப் போ தரு 
மிடத்து , அவர் முன் சொன்னவாறே குழலும் யாழும் தண் 
ணுமையும் முழவும் இயம்புப ; இயம்பின இடத்து இஃது 
என்னை என்னும் ; என்றக்கால் , அது நின் உரிமையன்றோ? " 
என்ப ; என்றார்க்கு , அஃது என் உரிமை ஆயினவாறு 
என்னை ? 

என்னும் ; என்றவிடத்து , நின் குரவர்களான் 
நினக்கு உரிமையாக வழங்கப்பட்டார் என்ப ஆயின் , எம் 
குரவர் பணி மாறுகொள்ளல் ஆகாது என்பதனால் , காண்டற் 
குச் செல்லும் ; சென்றானை அவர் தங்கண் நயப்பிப்ப என்பது . 
இது பரத்தையிற் பிரிவு நிகழுமாறு . 


அஃதே எனின் , மற்றைப்பிரிவு எல்லாம் வேண்டுக , 
ஆள்வினை மிகுதி உடைமையான் ; இஃது எற்றிற்கோ வேண் 
டியது எனின் , பரத்தையின் பிரிந்தான் தலைவன் என்றால் 
ஊடலே , புலவீயே , துனியே என்று இவை நிகழும் ; நிகழ்ந் 
தால் , அவை நீங்கிக் கூடின இடத்துப் பெரியதோர் இன்ப 
மாம் ; அவ்வின்பத்தன்மையை வெளிப்படுப்பன 

அவை 
எனக்கொள்க . மென்சுவைமேலே நடந்தான் ஓர் ஆசிரியன் 
ஆகலான் , இப்பிரிவு வேண்டினான் என்பது . ( இறை . அக . 
உரை ) 


- 


635 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 178 


குறள் . 919 


புனைந்துரை உலகியல் எனும் திறம் இரண்டினும் - 
தொல்லியல் வழாமல் சொல்லப்படும் இலக்கிய வழக்கிற்குப் 
பரத்தையிற் பிரிவு சுவைதருமேனும் , உலகியலுக்கு ஏற் 
புடைத்தன்று என்பதனை வள்ளுவனார் . 

வரைவிலா மாணிழையார் மென்தோள் புரை இலாப் 
பூரியர்கள் ஆழும் அளறு . 
இருமனப் பெண்டிரும் கள்ளும் கவறும் 
திருநீக்கப் பட்டார் தொடர்பு . 
கூறியவாற்றானும் , கம்பர் பெருமானும் 

தசரதன் 
• தோய்ந்தே கடந்தான் திருவீன்தொடர் போகப்பௌவம் 
என்று சுட்டியவாற்றானும் , சான்றோர் பிறர் கருத்துக்களா 
னும் உணர்க . 


குறள் . 920 


என்று 


ஓதற் பிரிவு . 

தலைவன் ஓதற்குப்பிரியும் எனின் , இவன் பொருஇறந் 
தான் என்பதெனொடு மாறுகொள்ளும் , என்னை ? தலைமகளை 
எய்தி இருந்தே இவன் ஓதுவான் பிரிவான் எனின் , முன் 
ஞானம் இலனாம் ; இலனாகவே , ஞானத்தின் வழியது ஒழுக்கம் 
ஆகலானும் , ஒழுக்கத்தின் வழித்துத் தலைக்குலம் ஆகலானும் 
இவையெல்லாம் குறைபட்டானம் என்பது . அற்றன்று ; 
பண்டே குரவர்களால் 

குரவர்களால் கற்பிக்கப்பட்டுக் கற்றான் , அறம் 
பொருள் இன்பம் வீடுபேறுகள் நுதலிய நூல்கள் எல்லாம் ; 
இனி , பரதேசங்களினும் அவை வல்லார் உளர்ானின் , காண் 
பல் என்று , வல்லார்கள் உள்வழிச்சென்று தன் ஞா ம் 
மேற்படுத்து அவர் ஞானம் கீழ்ப்படுத்தற்குப் பிரியும் எனக் 
கொள்க . 

{ இறை . அக . 35 உரை ) 


ன 


இனி , இல்லறத்தில் வாழும் தலைவன் பின்னர்ப்பின்பற்று 
தற்குரிய வானப்பிரத்த சந்நியாச நிலைகளுக்கு வேண்டிய 
கல்வியை ஞானக்குரவர் வாயிலாகக் கற்றற்குப் பிரிவான் 
என்பது நச்சினாக்கினியர் கருத்து . ( தொல் . பொ . 188 நச் . ) 


636 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
காவல் பிரிவு . 


தலைவன் நாடுகாவலுக்குப் பிரியும்எனின் , அவன் நாட் 
டைப் பிறர் புகுந்து அலைப்பதும் கொள்வதும் செய்ய ,, 
அவரை நீக்குதற்கு நீங்கும் எனின் , இங்ஙனம் பிறரால் இளி 
வந்தன செய்து நலியப்படுமோனின் , ஆண்மையில் குறை 
பட்டானாம் என்பது . அற்றன்று ; 


நாடு காத்தற்குப் பிரியும் என்பது நலிவார் உளராக 
நலிவு காத்தற்குப் பிரியும் என்பது அன்று . நாட்டகத்து 
நின்றும் நகரகத்தும் தமக்கு உற்றது உரைக்கலாரத முத்தார் 
களும் பெண்டிர்களும் இருகைமுடவரும் கூனரும் குருடரும் 
பிணியுடையாரும் என இத்தொடக்கத்தார் தம்முறைக்கருமம் 
கேட்டுத் திருத்துதல் பொருட்டாகவும் , காட்டகத்து வாழும் 
உயிர்ச்சாதிகள் ஒன்றனை ஒன்று நலிவன உளவாயின இடத் 
துத் தீது என்று அவற்றை முறை செய்வதற்கும் , கொடிவலைப் 
பட்டுக் கிடந்தனவற்றைத் துறை நீக்குதல் பொருட்டாகவும் , 
வளம் இல்வழி வளம் தோற்றுவித்தற் பொருட்டாகவும் , 
தேவகுலமே சாலையே அம்பலமே என்று இத்தொடக்கத்தன 
வற்றை ஆராய்தற்கும் , அழிகுடி ஓம்புதற்கும் பிரியும் என் 
பது . அல்லதூஉம் , பிறந்தஉயிர் தாயைக்கண்டு இன்புறு 
வதுபோலத் தன்னால் காக்கப்படும் உயிர்வாழ் சாதிகள் 
தன்னைக்கண்டு இன்புறுதலின் , தான் அவர்கட்குத் தன் 
உருக்காட்டுதற்கும் , மாற்றரசர் ஒற்று வந்த இடத்து அவர் 
முன்னர்த் தன்ஊக்கம் காட்டுதற்பொருட்டாகவும் பிரியும் . 
அதனானே மாற்றரசரும் திறைகொடுப்பர் என்பது . 

( இறை . அக . 35 உரை) 


தூதின் பிரிவு . 


சந்து செய்வித்தற்குப் பிரியுமோனின் , தூதுவன் ஆயினா 
னாம் ; தூதுவராவார் பிறருக்குப் பணி செய்து வாழ்வாராவர் ; 
அவரது பொருவிறப்பு என்னையோ என்பது அற்றன்று ; 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 178 


637 


தலைவன் தூதுவர்போலச் சந்து செய்வித்தற்குப் பிரியும் 
என்பது அன்று . இருவர் அரசர் நாளைப் பொருதும் , இன்று 
பொருதும் என்று முரண்கொண்டு இருந்த நிலைமைக்கண் 
தான் அருள் அரசன் ஆகலின் , இம்மக்களும் இவ்விலங்கு 
களும் எல்லாம் பட , இவ்விரண்டு குலத்திற்கும் ஏதம் நிகழும் ; 
அதனால் இப்போர் ஒழிப்பன் என்று இருவரையும் இரந்து 
சந்து செய்வித்தலும் ஒன்று . அல்லதூஉம் , தேவரும் அசுர 
ரும் பொருத காலத்துத் தேவரையும் அசுரரையும் ‘ ஒருவீர் 
ஒருவீர் மிக்காரை ஒறுப்பல் யான் என்று பாண்டியன் 
மா கீர்த்தி சந்து செய்வித்தது போல , இருவரின் மிகைசெய் 
தீரை ஒறுப்பல் என்று சந்து செய்வித்தலும் ஒன்று ; இரு 
வரையும் ஒறுக்கும் துணை ஆற்றலுடையனாகலான் என்பது . 
அஃதே எனின் , தன்னகத்து இருந்து விட அமையாதோ , 
அன்ன ஆற்றலன் ஆகலான் ? தான் செல்லவேண்டுமோ 
எனின் , செல்லவேண்டும் என்பது ; என்னை ? காதலர்ப் பிரிந்து 
ஒருகருமம் முடிப்பதனின் மிக்க ஆள்வினை இல்லைஎன்பது . 
ஆதலால் , பிரிந்தே சந்து செய்விக்கும் என்பது . 

( இறை . அக . 35 உரை ) 


துணைவயின் பிரிவு 


தலைவன் வேந்தர்க்கு உற்றுழிப் பிரியுமே எனின் , கரு 
மச்சேவகன் ஆம் ; கருமம் செய்வான் சேவகன் என்ப , இறப்ப 
வும் இழிவந்ததோர் ஒழுக்கம் . பிறர்குறிப்பன்றித் தன் 
குறிப்பு இல்லை எனப்படும் ; ஆதலின் , இவரது பொருவிறப்பு 
என்னையோ என்பது . அற்றன்று ; 


சேவகனாய்ப் பிரியும் என்பது அன்று ; தனக்கு நட்டான் 
ஓர் அரசன் சென்ற இடத்து அவற்கு ஆய மறுதலையை 
வென்று நீக்குதற்குப் பிரியும் என்று கொள்க . 

(இறை , அக . 25 உரை) 


638 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


பொருள்வயின் பிரிவு . 


தலைவன் பொருள்வயின் பிரியுமே எனின் , முன்னர்ப் 
பொருளிலன் ஆயினானாம் ; ஆகவே . எள்ளுநர்ப் பணித்தலும் 
இரந்தோர்க்கு ஈதலும் என்னும் இவை எல்லாம் பொருட் 
குறைபாடு உடையார்க்கு நிகழாமையின் , இக்குறைபாடு 
எல்லாம் உடையனாம் ; அவை உடையானது பொருவிறப்பு 
என்னையோ என்பது . அற்றன்று ; 


பொருட்பிணி என்பது பொருள் இலனாய்ப் பிரியும் என் 
பது அன்று . தன் முதுகுரவரால் படைக்கப்பட்ட பொருள் 
எல்லாம் கிடந்ததுமன் . அதுகொடு துய்ப்பது ஆண்மைத் 
தன்மை அன்று எனத் தனது தாளாற்றலால் படைத்த 
பொருள் கொண்டு வழங்கி வாழ்தற்குப் பிரியும் என்பது . 
அல்லதூஉம் தேவர் காரியமும் பிதிரர் காரியமும் தனது 
தாளாற்றலால் படைத்த பொருளால் செய்தன தனக்குப் 
பயன்படுவன ; என்னை ? தாயப்பொருளால் செய்தது தேவரும் 
பிதிரரும் இன்புறார் ஆதலான் , அவர்களையும் இன்புறுத்தற் 
குப் பிரியும் என்பது . ( இறை அக, 35 உரை ) 


ஒத்த நூற்பாக்கள் 


ஓதல் பகையே தூது இவை பிரிவே . தொல் . பொ . 25 
பொருள்வயின் பிரிதலும் அவர்வயின் உரித்தே . 33 
காவல் பாங்கின் ஆங்கோர் பக்கமும் 

பரத்தையின் அகற்சி 
‘ வேண்டிய கல்வி யாண்டு மூன்று இறவாது . 188 
வேந்துறு தொழிலே யாண்டினது அகமே . 189 
ஏனைப் பிரியும் அவ்வயின் நிலையும் . 

190 
பரத்தை வாயில் நால்வர்க்கும் உரித்தே 
நிலத்திரி பின்று அஃது என்மனார் புலவர் . 224 
முழுதும் 


. 


ந.அ. 201 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 178 , 179 639 
* ஓதல் காவல் பகை தணி வினை யே 
வேந்தர்க்கு உற்றுழி பொருட்பிணி பரத்தைான்று 
ஆங்க ஆறே அவ்வயின் பிரிவே . 

இறை அக . 35 

மு . வீ . கற் . 3 
கற்பினுள் துறவே கடிவரைவு இன்றே ! இறை , அக .34 
பெருகும் இல் வாழ்க்கை பரத்தையின் பிரிதல் 
செருவினுக்கு உற்றுழிச் செல்வ துடனே 
பொருவில் புரத்தலின் பொருள்வயின் பிரிதல் 
தூதில் பிரிதல் சுருதி முதலிய 
ஓதப் பிரிதலோடு ஓரேழ் என்ப 
கிளந்த கற்பின் கிளவித் தொகையே . மா . அ . 93 

178 
இல்வாழ்க்கையின் வகை 


551 கிழவோன் மகிழ்ச்சி கிழத்தி மகிழ்ச்சி 

பாங்கி மகிழ்ச்சி செவிலி மகிழ்ச்சி என்று 
சங்குநால் வகைத்து இல்வாழ்க் கையே . 
நிறுத்தமுறையானே இல்வாழ்க்கை கூறுவனவற்றுள் , 
இஃது அதன் வகை இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) கிழவோன் மகிழ்ச்சி முதலாகச் செவிலி 
மகிழ்ச்சி ஈறாகச்சொல்லப்பட்ட நாலுவகையினை உ.டைத் 
தாம் , இல்வாழ்க்கை என்றவாறு . 

179 


ஒத்த நூற்பாக்கள் 


ந.அ 202 


முழுதும் 
இறைவன் மகிழ்ச்சி இறைமகள் மகிழ்ச்சி 
நிறைபயில் செல்வி நீதியின் மகிழ்ச்சி என்று 
இயம்பிய நால்வகைத்து இல்வாழ்க் கையே . 

மா . அ . 98 

179 


640 


லக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
இல்வாழ்க்கையின் விரி 


552 


5 


தலைவன் தலைவி முன் பாங்கியைப் புகழ்தலும் 
தலைவனைப் பாங்கி வாழ்த்தலும் தலைவியை 
வரையும் நாள் அளவும் வருந்தாது இருந்தமை 
உரையாய் என்றலும் பெருமகள் உரைத்தலும் 
தலைவனைப் பாங்கி வரையும் நாள் அளவும் 
நிலைபெற ஆற்றிய நிலைமை வினாதலும் 
மன்றல் மனைவரு செவிலிக்கு இதளை 
அன்புற உணர்த்தலும் வாழ்க்கை நன்று அறைதலும் 
மணமனைச் சென்று வந்த செவிலி 
பொற்றொடி கற்பியல் நற்றாய்க்கு உணர்த்தலும் 
நன்மனை வாழ்க்கைத் தன்மை உணர்த்தலும் 
அன்னவர் காதல் அறிவித்தலும் என 
இன்னவை பத்தும் இல் வாழ்க்கை விரியே . 


8 


இஃது இல்வாழ்க்கை விரி இத்துணைத்து என்கின்றது . 

( இ.ள் ) தலைவன் தலைவிமுன் பாங்கியைப் புகழ்தல் 
முதலாக அன்னவர் காதல் அறிவித்தல் ஈறாகச் சொல்லப் 
பட்ட பத்தும் இல்வாழ்க்கை விரியாம் என்றவாறு . 


விளக்கம் 


1 உன் உதவியால் அன்றோ நான் இவளை அடைந்தேன் ! 
என்று பாங்கியைத் தலைவியின் முன் தலைவன் புகழ்தல் 


2 


தலைவியை மணந்து நலம் செய்தமை குறித்துத் தலைவ 
னைப் பாங்கி வாழ்த்து தல் . 


3 


தன் திருமண நாள் வரும்வரை அவள் வருந்தாது இருந் 
ததன் காரணத்தைத் தோழி வினாவுதல் . 


4 தலைவனது கருணை எனக்கு இன்பத்தையே அளித்து 
வந்தமையால் வருத்தாது இருந்தேன் என்று தலைவி 
பாங்கிக்கு கூறுதல் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 180 


641 


என்று 


5 பாங்கி தலைவனை நோக்கி நின் திருமண நாள் வரும் 

அளவும் யாங்கனம் வருந்தாது இருந்தாய் ? 

வினவுதல் . 
6 தலைவனும் தலைவியும் இல்லறம் நடத்தும் மணமனைக்கு 
வந்த செவிலியை நோக்கிப் பாங்கி அவ்விருவருடைய 

காதல் சிறப்பையும் எடுத்துஉரைத்தல் . 
7 அவர்தம் இல்வாழ்க்கை சிறப்புற்று இருக்குமாற்றைத் 

தோழி செவிலிக்குக் கூறுதல் . 
8 செவிலி தன் மனைக்கு மீண்டு வந்து தலைவியின் நற்றா 

யிடம் அவளது கற்பியல்பைப் பாராட்டிக் கூறுதல் . 
9 செவிலி தலைவி இல்லறம் நடத்தும் வனப்பினை நற்றா 

யிடம் பாராட்டி உரைத்தல் . 
செவிலி தலைவன் தலைவி என்ற இருவருடைய காதல் 
சிறப்பையும் நற்றாயிடம் பாராட்டிக் கூறுதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


மணமுரசு கூறல் மகிழ்ந்துரைத் தல்லொடு 
வழிபாடு கூறல் வாழ்க்கை நலம் கூறல் 
காதல்கட் டுரைத்தல் கற்பு அறி வித்தல் 
கற்புப் பயப்பு உரைத்தல் காதல்மருவு உரைத்தல் 
கலவி உரைத்தல் கருதிய ஒன்பதும் 
நலம் மிகு மணம் இவை நாடும் காலே . திருக்கோவை , 

மு . வீ . கற் . 2 
முழுதும் - 
இறைவன் இறைவி முன்பு இகுளையைப் புகழ்தலும் 
இறைவனை இகுளை இன்புற்று வாழ்த்தலும் 
வரையும் துணையும் வருந்தாது இருந்தமை 


ந.அ. 203 


81 


642 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


உரைஎன்று இகுளை ஒண் ணுதலை வினாதலும் 
ஒண்ணுதல் உணர்த்தலும் அண்ணலைப் பாங்கி 
மடந்தையை வரையும் நாள் அளவும் திடன்பெற 
ஆற்றிய நிலைமை அதனை வினாதலும் 
திருமனை வந்த செவிலிக்கு இகுளை 
இருவர் அன்பும் எழில்பெற உணர்த்தலும் 
நயந்தஇல் வாழ்க்கை நன்கு இயம்பலும் நன்னுதல் 
பயந்தநற் றாய்க்கு அவள் சென்று அதைப் பகர்தலும் 
என்னும் ஐ யிரண்டும் இல்வாழ்க்கை விரியே . 

மா . அ . 100 ] 


தலைவன் தலைவிமுன் பாங்கியைப் புகழ்தல் : 


அந்நாள் முதல் இன்று அளவுஉள வாய அரும்படர்போய்ப் 
பொன் ஆர் அமளி பொருந்தினம் யாம் பொருந் தாதவர்முன் 
இன்னா அரும்பிணிக்கு இனிமருந் தாக இடைநின்று நீ 
முன்னாள் முயன்ற முயற்சி இவ் வாறு முடிந்ததுவே . 

அம்பி . 435 
எனவரும் . 


[ அன்று முதல் இன்று வரை களவு ஒழுக்கத்தான் உண் 
டாகிய நினைவுமிகும் நோய்தீரப் பொன்மயமான படுக்கை 
யில் யாங்கள் பிணைந்து விட்டோம் . 

பகைவர்கள் தந்த 
கொடிய நோய்களுக்கு எல்லாம் இனிய மருந்தாகுமாறு , 
தலைவிக்கும் எனக்கும் இடைநின்று நீ இதுவரை முயன்ற 
முயற்சி இவ்வாறு முடிந்துள்ளது . ) 


ஒன்றென முடித்தலால் தலைவனைப் பாங்கி புகழ்தலும் 
வரப்பெறும் . அதற்குச் செய்யுள் : 


பனி நின்ற சோலைப் பலவுச் சினைகலை பாய்ந்து உகளக் 
கனி நின்று நீளும் கணமலை நாட கழைக்கரும்பை 


அகத்திணையியல் 


- 


643 


நூற்பா எண் 180 


நுனி நின்றருந்தியது ஒக்கும் என்றேமின் நுடங்கு இடையாள் 
துனிநின்ற நாணம் தடுக்க நின் னோடு தொடுத்த அன்பே . 

அம்பி . 436 
எனவரும் 


( குளிர்ந்த சோலையில் பலாமரக் கிளைகளிலே ஆண் 
குரங்குகள் பாய்ந்து கூத்தாடுவதால் கனிகள் காம்பு நீண்டு 
தொங்கும் பலவாகிய மலை நாடனே ! மின்னலைப்போல அசை 
யும் இடையினை உடைய தலைவி காமத்துன்பம் நின்று 
நாணத்தைத் தடுக்க உன்னோடு கொண்ட அன்பு , கரும்பை 
நுனியிலிருந்து அடிநோக்கித் தின்பதைப்போல , முன் 
உப்புக்கறித்துப் பின் தொடர்ந்த தித்திப்பை நல்குவ 
தாயிற்று . ) 


தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் : 


தேற்றிய வஞ்சினம் பொய்யா வகை நின் திருப்புயத்தில் 
ஏற்றிய தொங்கல் இவள் குழற்கு ஏற்றி இலங்கு இழையார் 
தூற்றிய போல வரும் தொலை யாளன்கண் சோர்புனலும் 
மாற்றிய எம்பெரு மான்வாழி வாழி வளம்சிறந்தே . 

அம்பி . 434 
எனவும் , 


( நீ தெளிவித்த சூளுறவு தவறாதபடி காத்து உன் மார் 
பில் நீ சூடிய மாலையை இவள் கூந்தலில் முடித்து , ஊர்மக 
ளிர் தூற்றும் அலர்போல என் கண்களிலிருந்து இடை 
விடாது வந்த கண்ணீரையும் போக்கி , எனக்குச் சிறப்புத் 
தந்த எம்பெருமான் ! நீ நாளும் வளம் சிறந்து வாழ்க .) 


வரையும் நாள் அளவும் வருந்தாது இருந்தமை 

பாங்கி தலைவியை வினாதல் : 


தினைக்காவல் மாறி மலைக்கும் வெம் போர்வெஞ் சிலைக்குறவர் 
மனைக்கா வலில் தனி வைகிய நாளும் வரைவு இடைவைத்து 


- 


644 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
உனைக்கா தலர் வீட்டு உறைந்தஅந் நாளும் ஒளித்தது எங்கே 
சுனைக்காவி அன்னகண்ணாய் தொலையா நலம் துய்க்கும் அன்பே . 

அம்பி . 439 
எனவும் , 

[ காவிக்கண்ணாய் ! பகலிலே தினைப்புனத்தைக் காக்கும் 
காவல் நீங்கிக் குறவர்மனையில் இற்செறிக்கப்பட்டு நீ தனியே 
வைகிய நாள்களிலும் , தலைவன் வரைவு இடைவைத்துப் 
பொருள்வயின் பிரிந்த அந்நாள்களிலும் , உன் குறையாத 
நலத்தைத் தலைவன் துய்க்கும் அன்பு உனக்கு எங்கே சென்று 
ஒளித்தது ?.] 

தலைமகள் வருந்தாது இருந்ததற்குக் காரணம் கூறல் : 
பாங்காய இன்பப் பணிமொழி யாய் இப் பரிசு நெஞ்சில் 
தாங்கா வருநலம் தாங்க அரி தோதலை நாள் அளித்த 
பூங்காவி உண்டு புரவலர் தாம்வந்து இரவுபகல் 
நீங்காத நெஞ்சம்உண்டு என் தஞ்ச மாகிய நீயும்உண்டே . 

அம்பி . 4.10 
எனவும் , 

[எனக்குத் துணையாகிய இன்பம் தரும் இனியமொழியை 
உடைய தோழியே ! இவ்வாறு மனம் தாங்கமுடியாமல் 
வரும் தலைவன் அன்பினைப் பிரிவிடத்துத் தாங்குதல் அரிதோ ? 
தலைவன் முதல் நாள் அளித்த கருங்குவளைப் பூவும் , தலைவன் 
இரவுபகல் வந்து என்பால் இடம்கொண்டதால் அவனை 
நீங்காத மனமும் , எனக்குப் பற்றுக்கோடாகிய நீயும் வருந் 
தாது காத்தலை அறிக . ) 


பாங்கி தலைவனை வரையும் நாள் அளவும் நிலைபெற 

ஆற்றிய நிலைமை வினாதல் : 


முருகு அவிழும்குழல் மோந்து அவள் ஏந்து முலை புளகித்து 
உருக முயங்கி மயங்கியும் நீர்உல வாதஇன்பம் 
பெருகுவது அன்றி அலம்பிற வாபின்னை யான் நுமக்கு இங்கு 
அருகிய நாள் என்செய் தீஐய னே இந்த அன்புசொண்டே . 
எனவும் , 


அம்பி , 433 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 180 


645 


[ ஐயனே ! தலைவியின் மணம் நாறும் கூந்தலை மோந்து 
அவள் நகில் தடத்தில் முழுகி மயங்கி நீ இன்பம் பெற்ற 
நாள்களைத் தவீர்ந்து , இக்களவொழுக்கத்திற்கு இடையீடு 
வர , யான் உமக்குத் தலைவி அரியளாமாறு செய்வித்த நாட் 
களில் , இத்தகைய பிரிதல் ஆற்றாத அன்புகொண்டு நீ எவ் 
வாறு ஆற்றி இருந்தாய் ? ] 


பாங்கி மனமனைச் சென்ற செவிலிக்கு இருவர் 

அன்பும் உரைத்தல் : 


சீர் இயல் ஆவியும் யாக்கையும் என்னச் சிறந்தமையால் 
கார் இயல் வாள் கண்ணி எண் அகலார்கம லம்கலந்த 
வேரியும் சந்தும் வியல் தந் தெனக் கற்பின் நிற்பர் அன்னே 
கார் இயல் கண்டர்வண் தில்லை வணங்கும் எம் காவலரே . 

திரு . 30 
எனவும் , 


தில் 


[ அன்னே ! நீலகண்டனான சிவபெருமானுடைய 
லையை வணங்கும் எம் தலைவன் , தலைவியும் தானும் உடலும் 
உயிரும் போலச் சிறந்தமையால் , வாள் போன்ற கூரிய கருங் 
கண்ணியாம் தலைவியின் எண்ணத்தை விட்டு நீங்கான் . 
தாமரைப் பூவைச் சேர்ந்த தேனும் சந்தனமரமும் , இடத்து 
நிகழ்பொருளும் இடமுமாய் இயைந்து தம் பெருமையைப் 
புலப்படுத்தினாற் போல , இயைந்து இல்வாழ்க்கைக்கு ஏற்பச் 
சிறப்பாக உள்ளனர் . ] 


பாங்கி செவிலிக்கு இல்வாழ்க்கை நன்று உணர்த்தல் : 


பால் நாறு அடிசிலும் ஊன் ஆர் கொழுங்குறைப் பாகும் உற்ற 
தேன் ஆர் கருணையும் தீம்புளிப் பாகும் நின் சேயிழையாள் 
ஆனாத அன்பின் அமைத்து இமிழ் வாரி அமிழ்தின் அன்பன் 
என் ஆர நல்கி அகம்மகிழ் கூரும் தகுதியளே . 

அம்பி . 445 
எனவும் , 


தால் 


646 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


[ தாயே ! நின்மகள் பால்உணவும் ஊன்அடிசிலும் இனிய 
பொரிக்கறியும் இனிய புளிக்குழம்பும் , குறையாத அன்பினோடு 
சமைத்துப் பாற்கடலில் இருந்து எடுத்த 

அமுதத்தைப் 
போலத் தன் அன்பனாகிய தலைவன் உண்ணப் படைத்து , 
அதுகண்டு மனம் மகிழும் சிறப்பினள் . ) 


மணமனைச் சென்றுவந்த செவிலி பொற்றொடி 

கற்பியல் நற்றாய்க்கு உணர்த்தல் : 


அருந்தும் பசியும் அடுமணல் சோறும் அயர்த்து இறைவன் 
வருந்தும் பசிக்கு வருந்துமில் வாழ்க்கையும் வேட்கையுடன் 
பொருந்தும் விருந்தும் புறந்தரு நீர்மையும் போற்றி அவன் 
திருந்தும் திறம்செயலும்கற்ற வாநின் திருமகளே . 

அம்பி . 449 
எனவும் வரும் . 


[ உன் அழகியபெண் தான் உண்ணவேண்டும்என்று 
கருதும் பசி உணர்ச்சியையும் மணல்சோறு அடும் விளையாட் 
டையும் விடுத்துக் கணவன் வருந்தும் பசியைத் தீர்க்கச் 
சமைக்கும் இல்வாழ்க்கையையும் , விருப்பத்தோடு பொருந் 
தும் விருந்து புறந்தருதலையும் , தலைவன் விரும்பும் செய்கை 
களையே தான் செய்யும் செயலையும் எவ்வாறு இவ்வளவு 
விரைவில் கற்றுவிட்டாள் என்பது வியப்பாகஉள்ளது . ! ) 


ஒன்றென முடித்தலால் , கற்புப்பயந்த அற்புதம் 
உரைத்தலும் வரப்பெறும் . அதற்குச் செய்யுள் : 


சிற்பம் திகழ்தரு திண்மதில் தில்லைச்சிற் றம்பலத்துப் 
பொன்பந்தி அன்ன சடையவன் பூவணம் அன்னபொன்னின் 
கற்பு அந்தி வாய்வட மீனும் கடக்கும் படி கடந்தும் 
இல்பந்தி வாய் அன்றி வைகல் செல்லாது அவன் ஈர்ங்களிறே . 


திரு 305 


எனவரும் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 180 


647 


( சிற்பங்கள் திகழும் மதிலை உடைய சிற்றம்பலத்தில் 
எழுந்தருளியிருக்கும் செக்கர் சடையானுடைய பூவணம் 
என்ற ஊரை ஒத்த இயற்கை வனப்புடைய தலைவியின் கற்பு 
அருந்ததியின் கற்பையும் விஞ்சியது நாட்டை விட்டுப் 
பிரிந்துபோயினும் , தலைவன் ஊரும் களிறு , மாலையில் தன் 
வீட்டுக் கட்டுத்தறியில் அன்றி வேற்றிடத்தில் நின்று 
தங்காது . ] 


செவிலி நற்றாய்க்கு நன்மனை வாழ்க்கை உணர்த்தல் ; 


தொண்டு இனம்மேவும்சுடர்க்கழலோன் தில்லைத் தொன்ன கரில் 
கண்டஇல் நம் மேவும் இல் நீ அவள் நின்கொழு நன்செழுமென் 
தண்டு இனம்மேவுதிண்தோளவன்யான் அவள் தற்பணிவோள் 
வண்டு இன மேவும் குழலாள் அயல்மன்னும் இவ்வயலே. 

திரு. 302 
எனவும் , 


[ அடியார் கூட்டம் தன்னைச் சூழ்ந்திருக்கும் திருவடிகளை 
உடைய சிவபெருமானுடைய தில்லை நகரில் யான் கண்ட 
தலைவியது வீடு நாம் இருக்கும் வீட்டை ஒக்கும் ; அவள் 
உன்னை ஒக்கும் ; தலைவன் நின் கணவனை ஒப்பான் ; தோழி 
என்னை ஒத்துக் காணப்படுகிறாள் ; வண்டு தங்கும் கூந்த 
லாளாகிய தலைவியின் அயல்வீட்டார் நம் அயல்வீட்டாரைப் 
போல அன்புடன் பழகி வருகின்றனர் . ) 


செவிலி நற்றாய்க்கு இருவர் காதலும் அறிவித்தல் : 
மன்னவன் தெம்முனை மேல் செல்லும் ஆயினும் மால் அரிஏறு 
அன்னவன் தேர்புறத்து அல்கல் செல்லாது வரகுணனாம் 
தென்னவன் ஏத்துசிற்றம்பலத்தான் மற்றைத்தேவர்க்கெல்லாம் 
முன்னவன் மூவல் அன் னாளும்மற் றோர் தெய்வம் முன்ன லளே . 


திரு . 306 


எனவும் வரும் . 


648 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

( அரசனுடைய ஆணையால் தலைவன் போர்முனைக்குச் 
செல்லும் நிலை ஏற்பட்டாலும் , தலைவனுடைய தேர் தன் நிலை 
யின்கண் அன்றி வெளிஇடத்துத் தங்காது . வரகுணனாகிய 
பாண்டியன் வழிபடும் சிற்றம்பலத்தானாகிய , மற்ற தேவர் 
களுக் கெல்லாம் முற்பட்ட சிவபெருமானின் மூவல் என்ற 
ஊரை ஒத்த இயற்கை வனப்புடைய தலைவியும் தலைவனைத் 
தவிர வேறு ஒரு தெய்வத்தையும் தெய்வமாகக் கருதாள் .) 


இவற்றுள் , தலைவன் தலைவிமுன் பாக்கியைப் புகழ்த 
லாகிய ஒன்றும் கிழவோன் மகிழ்ச்சிக்கும் , தலைவனைப் 
பாங்கி வாழ்த்தல் முதலாகச் செவிலிக்கு வாழ்க்கை நன்று 
அறைதல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஆறனுள் பெருமகள் 
உரைத்தல் ஆகிய ஒன்றும் கிழத்தி மகிழ்ச்சிக்கும் , மற்றவை 
பாங்கி மகிழ்ச்சிக்கும் , செவிலி நற்றாய்க்குத் தலைமகள் கற் 
பியல் உணர்த்தல் முதலாகிய மூன்றும் செவிலி மகிழ்ச்சிக் 
கும் உரியவாம் . ) 

180 


பரத்தையின் பிரிவின் வகை 


553 


வாயில் வேண்டல் 1 வாயில் மறுத்தல் 2 
வாயில்நேர் வித்தல் 3 வாயில் நேர்தல் + என்று 
ஆய பரத்தையின் அகற்சிநால் பகைத்தே. 


( இ - ள் ) வாயில் வேண்டல் முதலாக வாயில் நேர் தல் 
ஈறாக நான்கு வகையினை உடைத்தாம் பரத்தையிற்பிரிவு 
என்றவாறு . 

181 


விளக்கம் 


1 பரத்தையின் பிரிந்து வந்த தலைவன் தலைவியை அடை 
வதற்கு வாய்ப்பினை வேண்டுதல் , 


2 தலைவன் விருப்பிற்கு இணங்குதற்குத் தலைவி மறுத்தல் . 
3 தோழி முதலிய தூதுவர்கள் , தலைவியிடம் தலைவன் 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 181 


649 


செயல்பற்றி வெகுளாது அமைதியுறுமாறு ஏதுக்கள் 
பலகாட்டி , அவள் உடன்பட முயலுதல் , 


4 வாயிலோர் வேண்டியாங்குத் தலைவீ வெகுளி நீங்கித் 
தன் இல்லத்திற்குத் தலைவன் வருதற்கு இசைதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


ந . அ . 204 


முழுதும் - 
* வாயில் வேண்டல் மறுத்தல்நேர் வித்தல் 
நேயம் அதனொடு நேர்தல் என்று உரவோன் 
ஆய்ந்துஉரை பரத்தையின் அகற்சி நால் வகைத்தே . 

மா . அ . 101 

181 
உணர்த்த உணரும் ஊடலின் விரி 


554 


காதலன் பிரிவுழிக் கண்டோர் புலவிக்கு 
ஏதுஈ தாம் இவ் விறைவிக்கு என்றலும் ! 
தனித்துழி இறைவி தனித்து அழுது இரங்கலும் 2 
ஈங்கு இது என்எனப் பாங்கி வினாதலும் 
இறைமகன் புறத்து ஒழுக்கு இறைமகள் உணர்த்தலும் 
தலைவியைப் பாங்கி கழறலும் தலைவி 
செவ்வணி அணிந்து சேடியை விடுப்புழி 
அவ்வணி உழையர்கண்டு அழுங்கக் கூறலும் 
பரத்தையர் கண்டு பழித்தலும் பரத்தையர் 
உலகியல் நோக்கி விடுத்தலின் தலைவன் 
வரவுகண்டு உவந்து வாயில்கள் மொழிதலும் 
வரவுஉணர் பாங்கி அரிவைக்கு உணர்த்தலும் 
முதிரா மென்முலை எதிர்கொண்டு பணிதலும் 10 
புணர்ச்சியின் மகிழ்வும் " என்று உரைத்தபன்னொன்றும் 
உணர்த்த உணரும் ஊடற்கு உரிய . 
82 


8 


650 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இஃது இளைய கலாம் ஆகிய ஊடல் விரி இத்துணைத்து 


என்கின்றது . 


( இ - ள் ) காதலன் பிரிவுழிக் கண்டோர் புலவீக்கு ஏது 
ஈதாம் இவ்விறைவிக்கு என்றல் முதலாகப் புணர்ச்சியின 
மகிழ்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட பதினொன்றும் உணர்த்த 
உணரும் ஊடற்கு உரியவாம் என்றவாறு . 


விளக்கம் 


பரத்தையின் பிரிவு - பரத்தையின்பம் நுகர்தற்குத் தலை 
வன் பிரிதல் . 


1 தலைவன் பரத்தையால் இன்பம் நுகர்தற்குப் பிரிந்த 

இடத்து அச்செயலை அறிந்தவர்கள் இவன் இங்ஙனம் 
பிரிந்தது தலைவியின் ஊடலுக்குக் காரணமாம் என்றல் . 


ப 


2 தனித்த இடத்துத் தலைவி துன்பம்உற்று வருந்துதல் . 
3 இங்ஙனம் நீ துன்புறுதலுக்குக் காரணம் யாது ? 

என்று தலைவியைப் பாங்கி வினாவுதல் . 
4 தலைவன் பரத்தைபால் சென்றதனைத் 

தலைமகள் 
தோழிக்கு உணர்த்துதல் . 
5 தலைமகனுடைய குற்றத்தைக் கூறுதல் கற்புடைமைக் 

குத் தகாது என்று பாங்கி தலைவியை இடித்து உரைத் 
தல் . 


. 


6 தலைவி பூப்பு உற்றதைத் தலைமகன் அறிதற்குத் தலைவி , 
செம்மலர் முதலியவற்றை அணிந்து கொள்ளச்செய்து 
ஒருத்தியைப் பரத்தை வீட்டில் இருக்கும் தலைவன்பால் 
விடுத்தபொழுது , அதனைக்கண்ட அயலார் வருந்திக் 
கூறுதல் . 


7 செவ்வணி அணிந்து வந்தவளைக் கண்டு பரத்தையர் 

தலைவியைப் பழித்துப் பேசுதல் . 


அகத்திணையியல் 


- 


651 


நூற்பா எண் 182 


8 அ தலைவி பூப்பு எய்தி நீராடியபின் ஈராறுநாளும் தலைவி 

யுடன் தலைவன் இருத்தல் வேண்டும் என்ற விதியை 
அறிந்து பரத்தையர் தலைவனைத் தலைவிபால் விடுத்தல் . 


ஆ தலைவன் பரத்தையர் இல்லத்தை விடுத்துத் தலைவியை 

நோக்கி வருதலைக்கண்டு , பாங்கி முதலிய வாயிலோர் 
மகிழ்ந்து கூறுதல் . 


9 தலைவன் தலைவியை நோக்கி வருஞ் செய்தியைப் பாங்கி 
தலைவிக்கு உணர்த்துதல் , 


10 தலைவி தலைவன் தவற்றை மறந்து அவனை எதிர் 

கொண்டு அழைத்தல் . 


11 இருவரும் புணர்ச்சியின் மகிழ்தல் . 


இவை உணர்த்த உணரும் ஊடலுக்கு உரிய துறை 
களாம் . 


புலவி - புணர்ச்சியான் வந்த மகிழ்ச்சி குறைவுபடாமல் 
காலம் கருதிக்கொண்டு உய்ப்பது ஓர் உள்ள நிகழ்ச்சி . 


ஊடல் - உள்ளத்து நிகழ்ந்ததனைக் குறிப்புமொழியான் 
அன்றிக் கூற்றுமொழியான் உரைப்பது . 


அங்ஙனம் ஊடல் நிகழ்ந்தவழி அதற்கு ஏதுவாகிய 
பொருள் இன்மை உணர்வித்தல் உணர்வு எனப்படும் . இல் 
லது கடுத்த மயக்கம் தீர உணர்த்துதலான் உணர்த்துதல் 
எனவும் , அதனை உணர்தலான் உணர்வு எனவும் படும் . 
புலவிக்காயின் உணர்த்துதல் வேண்டா ; அது குளிர்ப்பக் 
கூறலும் தளிர்ப்ப முயங்கலும் முதலியவற்றான் நீங்குதலின் . 
ஊடல் முதிர்வான் பிறப்பது துனி . அது பிரிவின் பாற்படும் ; 
என்னை ? 

காட்டக் காணாது கரந்து மாறுதலின் , துனி 
வெறுப்பு என்று பேராசிரியர் வரைந்த விளக்கம் உ.ளம் 
கொளத்தக்கது . ( தொல் பொ . 499. பேரா .) 


852 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


- 


ந . அ . 205 


. 


காந்தன் பரத்தையின் பிரிந்துழிக் கண்டோர் 
ஏந்திழை ஊடற்கு ஏது இஃது என்றலும் 
புலம்பு அற இருந்தவள் புலம்பி இரங்கலும் 
இலங்கிழைப் பாங்கிஈது என்என வினாதலும் 
அண்ணல்புறத் தொழுக்கு ஒண்ணுதல் உணர்த்தலும் 
பண் அமர் மொழிச்சியைப் பாங்கி கழறலும் 
திருந்து இழை செவ்வணி அணிந்துசே டியை வீட் 
அருந்தமர் உழையர்கண்டு அழுங்கிக் கூறலும் 
பண்பு இகழ் பரத்தையர் கண்டு பழித்தலும் 
நண்பனை உலகியல் நாடி விடுத்தபின் 
மன்னவன் வரவினை வாயிலோர் மொழிதலும் 
மென்னகைக்கு அதனை இகுளை விளம்பலும் 
இணர்புரி குழலாள் எதிர்கொண்டு பணிதலும் 
புணர்ச்சியின்மகிழ்வும்என்றுஉணர்த்துபன்னொன்றும் 

உணர்த்த உணரும் ஊடற்கு உரிய . மா . அ . 102 
காதலன் பிரிவுழிக் கண்டோர் புலவிக்கு ஏது ஈதாம் 

இவ்விறைவிக்கு என்றல் : 
பங்கே ருகத்தண் பழன நல் லூரன் பவனிவாக் 
கொங்குஏய் நறுங்குழல் கோதையர் கண்டு குவித்தகையும் 
அங்கே அவர் அவர் அன்புக்கு அருள் செய்து அமைத்தகையும் 
பொங்குஏர் இளமுலை யாள்புல வாவகை போவது அன்றே . 

அம்பி . 447 
எனவும் , 


( தாமரை பூக்கும் குளங்களைஉடைய ஊரன் உலாப் 
போதர , நறுமணம் பொருந்திய கூந்தலைஉடைய பரத்தை 
யர் கண்டு கைகுவிப்பத் தலைவன் அங்கு அவர்மாட்டு அருள் 
செய்து செய்த செயல்கள் தலைவிக்கு புலவியை உண்டாக் 
காமல் போகா . ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 182 


653 


தனித்துழி இறைவீ துனித்து அழுது இரங்கற்குச் செய்யுள் : 
அப்புஉற்ற சென்னியன் தில்லை உறாரின் அவர்உறுநோய் 
ஒப்புற்று எழில் நலம் ஊரன் கவர உள்ளும் புறம்பும் 
வெப்புற்று வெய்து உயிர்ப்பு உற்றுத்தம் செல்ர யேதுணையாச் 
செப்புஉற்றகொங்கையர்யாவர்கொல் ஆர்உயிர் தேய்பவரே . 


திரு . 354 


எனவும் வரும் . 


( கங்கையைச் சடையில் வைத்த சிவபெருமானுடைய 
தில்லையை உறாதவர் அடையும் நோய் போன்று , தலைவன் 
அழகைக் கொள்ளை கொண்டு பிரிந்ததனால் உள்ளும் புறமும் 
சூடுற்று பெருமூச்செறிந்து தம் தலையணையே துணையாக 
உயிர் தேய்ந்துகொண்டிருக்கும் இளையார்கள் என்போல் 
பிறர் உளரோ . ] 


ஒன்றென முடித்தலால் , கனவில் கண்டு இரங்கலும் , 
செஞ்சுடர்க்கு உரைத்ததூஉம் , வாரம் பகர்ந்ததூஉம் , அடி 
சில் அமைத்த மடவரல் இரங்கலும் , தலைவன் பிரிந்தமைக்கு 
இரங்கலும் வரவும் பெறும் . 


கனவில் கண்டு இரங்கல் : 


தேவா சுரர் இறைஞ் சும்கழ லோன் தில்லை சேரலர்போல் 
ஆஆ கனவும் இழந்தேன் நனவான்று அமளியின்மேல் 
பூ ஆர் அகலம்வந்து ஊரன் தாப்புலப் பாய் நலம்பாய் 
பாவாய் தழுவிற் றிலேன்விழித் தேன் அரும் பாவியனே . 

திரு 355 
எனவும் , 


உடைய 


[ பாவாய் ! தேவரும் அசுரரும் வணங்கும் திருவடியை 

சிவபெருமானின் தில்லையைச் சேராதவர் போல , 
ஐயோ ! கனனையும் இழந்துவிட்டேன் . படுக்கையிலே 
தலைவன் தன்மார்பினை யான் தழுவுதற்குக் கொடுக்கப் புலவி 


654 இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 
யோடு தழுவாமல் கனவை நனவாகக் கருதிப் பாவியாகிய 
நான் விழித்தேன் ஆதலின் , கனவிலும் தலைவனைக் கூடும் 
வாய்ப்பை இழந்தேனே ! ] 


செஞ்சுடர்க்கு உரைத்தல் : 


செய்ம்முகம் நீலம் மலர் தில்லைச் சிற்றம் பலத்து அரற்குக் 
கைம்முகம் கூம்பக் கழல்பணி யாரின் கலந்தவற்குப் 
பொய்ம்முகம்காட்டிக்கரத்தல் பொருத்தம் அன்றுான்றிலையே 
நெய்ம்முகம் மாந்தி இருள் முகம் கீளும் நெடுஞ்சுடரே . 


திரு . 356 


எனவும் , 


( நெய்யை உட்கொண்டு இருளைப்போக்கும் விளக்கே ! 
வயலிலே நீலம் மலரும் சிற்றம்பலத்துச் சிவபெருமானை வழி 
பட்டுக் கைகூப்பி அவன் திருவடிகளைப் பணியாதவர்கள் 
போலத் தம்மைக்கூடிய தலைவியருக்கு முகத்தைக் கனவிலே 
காட்டி நனவிலே மறைதல் பொருத்தம் அன்று என்பதை 
என் தலைவனுக்கு நீ கூறவில்லையே .) 


வாரம் பகர்ந்தது : 


பூங்கு வளைப்பொலி மாலையும் ஊரன் பொன் தோள் இணையும் 
ஆங்கு வளைத்துவைத் தாரேனும் கொள்கநள் ளார் அரணம் 
தீங்கு வளைத்தவில் லோன் தில்லைச் சிற்றம் பலத்து அயல்வாய் 
ஓங்கு வளைக்கரத் தார்க்கு அடுத் தோம்மன் உறாவரையே . 


திரு . 357 


எனவும் , 


( பகைவர் அரணை அழிக்க மேருவை வில்லாக வளைத்த 
தில்லைச் சிற்றம்பலத்தானுடைய புறச்சேரியில் பரத்தைய 
ருக்குத் தலைவனை மானியமாக வழங்கிவிட்டோம் . தலைவ 
னுடைய குவளைப்பூமாலையையும் அவன் தோள்களையும் யார் 
வேண்டுமாயினும் வளைத்து வைத்துக்கொள்வாராக .] 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 182 


655 


அடிசில் அமைத்த மடவரல் இரங்கல் : 


அலைஏற் றிய இப்பி வைத்து அடுப் பாக அரும்பு அவிழ்தேன் 
உலைஏற் றியசங்கின் நித்திலம் பெய்து அனல் ஒண் துகிரால் 
கலைஏற் றிய நுதல் நாம் அடும் சோறு இடக் கைக்கமலத்து 
இலைஏற்ற வெம்பசி இன்று இல்லை யோ நம் இறையவர்க்கே . 

அம்பி , 449 
எனவும் , 


( பிறை நுதலாய் ! அலைகள் கரை சேர்த்த இப்பியை 
அடுப்பாக அடுக்கித் தேனை உலையாகச் சங்காகிய பாத்திரத் 
தில் பெய்து முத்தா கிய அரிசியை இட்டு பவளமாகிய 
விறகை வைத்து நாம் அட்ட சோற்றை இடத் தன் தாமரை 
போன்ற கைகளையே இலையாகக் கொண்டு அன்று ஏற்ற 
காலத்துத் தலைவனுக்கு இருந்த விரும்பத்தக்க பசி இன்று 
இல்லைபோலும் . ] 


தலைவன் பிரிந்தமைக்கு இரங்கல் : 


காவும் பருமணல் கானலும் போய் அருங் கங்குலினும் 
வாவும் பரிநெடுந் தேர்வரக் காண்கிலம் வாவிதொறும் 
மேவும் கருங்கயல் செங்கழு நீரின் மிசைப்பிறழப் 
பூவும் புலவும் கமழ்புனல் ஊரன் புகற்சி நன்றே . 

அம்பி . 450 
எனவும் வரும் . 


[ சோலைகளுக்கும் , பெரியமணலை உடைய கடற்கரைச் 
சோலைகளுக்கும் இரவிலும் செல்லும் தலைவன் தேர் நம் இல் 
லத்திற்கு வருதலைக் காண்கிலோம் . ஓடைகளில் கயல்மீன் 
கள் செங்கழுநீர்ப் பூக்களின் மேல் பிறழுதலால் பூக்களும் 
புலவு நாறும் புனல் ஊரனாகிய தலைவனுடைய விருப்பம் 
நம்மாட்டு நன்றாய் இருக்கிறது ! ] 


656 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


ஈங்கு இதுஎன் எனப் பாங்கி வினாதல் : 
எம்மா திரமும் புரவலர்த் தேடி இரந்து உழல்வோர் 
தம்மா துயரம் தவிர்த்து அருள் வாணன் தமிழ்த்தஞ்சைவாழ் 
நம் ஆவீ அன்னவர் நாள்தொறும் நாள்தொறும் நல்கவும் நீ 
விம்மா வருந்துவது ஏன் பிரிந் தாரின் விளங்குஇழையே . 


தஞ்சை, 379 


எனவும் , 


( எல்லாத் திசைகளிலும் தம்மைக் காப்பவரைத்தேடித் 
தடுமாறும் இரவலருடைய பெருந்துயரத்தைப் போக்கி அருள் 
செய்யும் வாணனுடைய தமிழ்த்தஞ்சையில் வாழும் நம் 
உயிர்போன்ற தலைவன் நாள்தோறும் உனக்குத் தலையளி 
செய்யவும் மனம்நொந்து , தம் தலைவரைப் பிரிந்த தலைவியர் 
போல , விளங்கிழையாளாகிய நீ வருந்துவது எதற்காக ?) 

இறைமகன் புறத்து ஒழுக்கு இறைமகள் இயம்பல் : 
தார் ஆகம் நல்கினர் காரிகை யாய்தஞ்சை வாணன் தன்னைச் 
சேரா தவர் எனத் தீவினை யேன்நையச் செங்கண்வன்கண் 
காரான் கழனிக் கரும்பு இனம் சாயக் கதழ்ந்து செந்நெல் 
ஆராது அயலின்பஞ் சாய் ஆரும் ஊரன் அயலவர்க்கே . 

தஞ்சை . 330 
எனவும் , 


( தோழியே ! சிவந்த கண்களையும் தறுகண்மையையும் 
உடைய எருமை வயலிலே கரும்புகள் சாய விரைந்து சென்று 
செந்நெல்பயிரை உண்ணாது பக்கத்திலுள்ள பஞ்சாய்க் 
கோரையை 

உண்ணும் தலைவனுக்கு , தஞ்சைவாணனை 
நண்பராகச் சேராதவர்களைப் போலத் தீவினையை உடைய 
நான் வருந்தும்படி பரத்தையர் தம் மார்பைத் தழுவுதற்கு 
நல்கினர் . ] 

தலைவியைப் பாங்கி இகழ்தல் ; 
மாலைக் குமுத மலர் தரும் தேன்உண்ட வண்டுவரக் 
காலைக் கமலம் குவிந்தது வோ அருங் கற்பினுக்கும் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 182 

657 
ஏலக் கருங்குழல் மங்கையர் காதலர் என்செயினும் 
சீலத்து இயல்புகுன் றார்வருந் தேல்மெய் திருந்து இழையே . 

அம்பி . 453 
எனவும் வரும் . 

[ திருந்து இழைத் தலைவியே ! மாலையிலே மலர்ந்த 
குமுதப்பூவில் தேனை உண்ட வண்டு , காலையில் தன்னிடத்துத் 
தேன் நுகர வரும்போது , தாமரை குவிந்து தேன் கொடுக்க 
மறுக்கின்றதா ? மங்கையர் கற்பினால் , காதலர் என்ன செய் 
தாலும் தம் நல்லொழுக்க இயல்பு மாறார் ; ஆதலின் தலைவன் 
செயல்குறித்து வருந்தாதே ] 


செவ்வணி அணிந்து சேடியை விடுப்புழி அவ்வணி 
உழையர் கண்டு அழுங்கக் கூறலும் எனவே , செவ்வண 
அணிந்து சேடியை விடுவாய் என்றலும் , விடுத்தலும் வரப் 
பெறும் . 


செவ்வணி அணிந்து சேடியை விடுவாய் என்றல் : 


பருதி நிறத்துப் பணித்துகில் ஆர்த்துப் பணைமுலைமேல் 
குருதி நிறத்துகிர் குங்குமம் சேர்த்தி இக் கோலம் கொண்டு 
கருதிய கற்புக் கடன்நெறி கூறி நம் காதலர்க்கு 
வருதி எனப்பகர்ந் தேவிடு சேடியை வாணுதலே . 

அம்பி . 454 
எனவும், 

( தோழி ! செக்கர்ஞாயிறு போன்ற ஆடையை உடுக்கச் 
செய்தபது மார்பில் செங்குங்குமம் பூசிச்கொள்ளச் செய்து இ . 
செவ்வணியோடு மகளிர் கற்புக்கடனாகிய முறையைக் குறிப் 
பால் பரத்தை இல்லில் இருக்கும் நம் தலைவனுக்குத் தெரி 
வித்து வருவாய் என்று தோழி ஒருத்தியிடம் சொல்லி 
அவளை அனுப்புவாயாக .] 


83 


658 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
செவ்வணி அணிந்து சேடியை விடுத்தல் : 


அரத்தம் உடீஇ அணிபழுப்பப் பூசிச் 
சிரத்தையால் செங்கழுநீர் சூட்டிப் - பரத்தை 
நினை நோக்கிக் கூறினும் நீ ஒழியல் என்று 
மனை நோக்கி மானை விடும் . திணைமாலை . 144 


எனவும் வரும் . 


( செந்நிற ஆடை உடுத்தி , செஞ்சாந்து பூசி , பொறுப் 
போடு செங்கழு நீர்ப் பூவைச் சூட்டி , பரத்தை உன்னை 
நோக்கி ஏதேனும் இகழ்ந்து கூறினும் நீ தலைவனைக் காணாது 
வாராதே என்று தலைவன் தங்கி இருந்த பரத்தைமனையை 
நோக்கிச் சேடி ஒருத்தியை அனுப்புவாள் . ) 


. 


அவ்வணி உழையர்கண்டு அழுங்கக் கூறல் 
வேளாண் மரபு விளக்கிய வாணன்மின் வார்கழல்சூழ் 
தாளான் வளம்கெழு தஞ்சை அன் னீர்சங்கம் தந்த நன்னீர்த் 
தோளா மணி அன்ன தொல்குல ஓடையில் தோன்றிய பூ 
வாளா அலர்தொடுப் பார்க்கு எங்ஙனே வந்து வாய்த்ததுவே . 

தஞ்சை . 382 
எனவும் , 


( வேளாண் மரபினை விளக்கும் வாணன் என்ற பெய 
ருடைய கழல் சூழ்ந்த திருவடிகளை உடையவனுடைய வளம் 
பொருந்திய தஞ்சையை ஒத்தவரே ! சங்கிலிருந்து தோன்றிய 
துளையிடாத முத்துப்போன்ற மேதக்க குலமாகிய ஓடையில் 
தோன்றிய பூ , வீணாக அலர் தொடுப்பவருக்கு எவ்வாறு 
வந்து கிடைத்ததோ ? - தலைவியின் உயர் குடிப்பிறப்புக் 
கூறியவாறு . ) 

பரத்தையர் கண்டு பழித்தல் : 
தண்ணந் துறைவன் மனைஉறை பாவை தகுதி சொல்லின் 
பண்ஒன் றியமொழி யீர்வசை யேபனி வார்குவளைக் 


அகத்திணையியல் - நற்பா எண் - 182 


659 


கண்ணும் குழலும் கருகித் துகிலும் கனதனமும் 
வண்ணம் சிவந்து வெளுத்தது நாணும் மடமையுமே . 

அம்பி . 456 
எனவும் , 


[ பண்போன்ற இனிய சொல்லீர் ! பனி வாரும் குவளை 
போன்ற கண்ணும் கூந்தலும் கருகி , ஆடையும் நகில்களும் 
சிவந்து , நாணும் மடமைப்பண்பும் வெளுத்து வாழும் , 
துறைவனுடைய தலைவியின் தகுதியைப் பற்றிப் பேசுதல் 
இழிந்த செய்தியாம் . ] 

வரவுகண்டு உவந்து வாயில்கள் மொழிதல் : 
வீல்லைப் பொலிநுதல் வேல்பொலி கண்ணி மெலிவு அறிந்து 
வல்லைப் பொலிவொடு வந்தமை யால் நின்று வான்வழுத்தும் 
தில்லைப் பொலிசிவன் சிற்றம் பலம்சிந்தை செய்பவரின் 
மல்லைப் பொலிவயல் ஊரன்மெய் யே தக்க வாய்மையனே . 


திரு . 368 


எனவும் , 


[ வில்போன்ற நுதலையும் வேல்போன்ற கண்களையும் 
உடைய தலைவியின் மெலிவை உணர்ந்து விரைவாக அவள் 
மாட்டுத் தலைவன் வந்து சேர்ந்தான் ஆதலின் , தேவர் வாழ்த் 
தும் சிவபெருமானுடைய சிற்றம்பலத்தை மனத்து நினைப் 
பவரைப்போல , வளமானவயல் ஊரனாகிய தலைவன் உண்மை 
யில் சொன்ன வாய்மை வழி நிற்பவன் ஆவன் . ] 


தலைமகன் வரவு பாங்கி தலைவிக்கு உணர்த்தல் : 
புறத்தாறு ஒழுகி வரினும் இப் போது புகைஉயிர்த்தல் 
அறத்தாறும் அன்பும் அருளும் அன் றே அன்பர் தேர்கடவி 
மறத்தாரை வாள்விழி யாய்திரு மாளிகை வாசல் வந்து உன் 
திறத்து ஆர்வம்உற்று நின்றார் எதிர்கோடல்சிறப்புஉடைத்தே . 

அம்பி . 457 
எனவும் , 


- 


660 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
[ கண்ணீர் உகுக்கும் கொடிய வாள் போன்ற கூரிய விழி 
யாய் ! தலைவன் புறத்தொழுக்கம்கொண்டு வரினும் , இப் 
பொழுது வெப்பமாக மூச்சுவிட்டு வெகுளியைத் தோற்று 
வித்தல் , அறமும் அன்பும் அருளும் ஆகாது . தலைவன் தன் 
தேரைச் செலுத்திக்கொண்டு நம் வீட்டு வாசற்கு வந்து உன் 
னிடத்தில் விருப்பத்தோடு நிற்கின்றான் . அவனை எதிர் 
கொண்டு அழைத்து வரவேற்றலே உனக்குச் சிறப்புடைத் 
தாகும் . ] 

தலைவனைத் தலைவி எதிர்கொண்டு பணிதல் : 


மருவில் பெருநலம் மன்னுவ தாம்தஞ்சை வாணன் வெற்பர் 
ஒருவீல் பசலை உருக்குவ தாம் எமக்கு ஊடல்எவ்வாறு 
இருவில் புருவ இளங்கொடி யேஎய்தும் எய்தல் இல்லாத் 
திருவில் புனை நறுந் தார்வரை மார்பர் திருமுன் நின்றே 

தஞ்சை . 386 
எனவும் வரும் . 


[ தஞ்சைவாணன் வெற்பனாகிய நம் தலைவன் , நம்மைக் 
கூடி இருப்பின் நமக்குப் பேரின்பம் ஏற்படுகிறது . நம்மை 
அவன் விட்டு நீங்கின் நம்மைப் பசலை உருக்குகிறது . இரு 
வில் போன்ற புருவங்களை உடைய தோழியே ! வானவில் 
போலப் பல நிற மலர்களால் புனையப்பட்ட மலை போன்ற 
மார்பினை உடைய தலைவன் முன் நின்று நமக்கு ஊடுதல் 
என்பது எவ்வாறு இயலுவதாம் . ?] 

உய்த்தல் அறிந்து புனல்பாய் பவரேபோல் 

பொய்த்தல் அறிந்தென் புலந்து . - ( குறள் 1287 ) 
இதுவும் அது. 

( தண்ணீர் இழுத்துச்செல்லும் என்பதை அறிந்தும் 
தண்ணீரில் பாய்பவர் செயல்போல , புலவி முடிவுபோகாது 
என்பதை அறிந்தும் தலைவனோடு புலந்து பெறும்பயன் 
யாது ? ] 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 182 , 183 


661 


புணர்ச்சியின் மகிழ்தல் : 
உள்ளத்து உவகை ஒருதலைப்பட்ட இருதலைப்பைம் 
புள் ஒத்து இனிய புதுமலர்க் காவில் புணர்ந்த இன்ப 
வெள்ளக் கடலிடை வீழ்ந்துஉடன் நீந்துவர் மெய்மறந்து 
வள்ளக் கமல வளவயல் ஊரனும் மாதருமே . 


அம்பி . 460 


என வரும் . 


( வள்ளம் போலக் காணப்படும் தாமரை பூக்கும் வளம் 
சான்ற வயல் ஊரனும் மா தரும் , மனத்திலே மகிழ்ச்சி ஒரே 
நிலையதாக அமைந்த , இருதலையையும் ஓர் உடலையும்உடைய 
பறவையை நிகர்ப்ப , இனிய புதுமலர்க்காவில் புணர்ச்சி 
யாகிய இன்பவெள்ளம் நிறைந்த கடலிடை வீழ்ந்து 
மறந்து அவ்வெள்ளத்தை உடன் நீந்துவர் . ] 

182 
உணர்த்த உணரா ஊடலின் விரி 


ழ்ந்து மெய் 


555 


5 


வெள்ளணி அணிந்து விடுப்புழிப் புள்ளணி 
மாலைவேல் அண்ணல் வாயில் வேண்டலும் 
தலைவிநெய் ஆடியது இதளை சாற்றலும் 2 
தலைவன் தன்மனத்து உவகை கூர்தலும் 3 
தலைவிக்கு அவன்வால் பாங்கி சாற்றலும் - 
தலைவி உணர்ந்து தலைவனொடு புலத்தலும் 
பாணன் முதலாப் பாங்கன் ஈறாப் 
பேணிய வாயில்கள் பெரியோன் விடுத்துழி 
மறுத்தலும் விருந்தோடு வந்தழிப் பொறுத்தல் கண்டு 
இறையோன் மகிழ்தலும் இறைமகள் விருந்து கண்டு 
ஒளித்த ஊடல் வெளிப்பட நோக்கிச் 
சீறேல் என்று அவள் சீறடி தொழலும் இஃது 
எங்கையர் காணின் நன்று அன்று என்றலும் 
அங்கு அவர் யாரையும் அறியேன் என்றலும் 
காமக் கிழத்தியைக் கண்டமை பகர்தலும் 11 
தாமக் குழலியைப் பாங்கி தணித்தலும் 13 


10 


662 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

தணியாள் ஆகத் தலைமகன் ஊடலும் 1 3 
அணிவளைப் பாங்கி அன்பு இலை கொடியை என்று 
இணர்த்தார் மார்பின இகழ்தலும் பிறவும் 
உணர்த்த உணரா ஊடற்கு உரிய . 
இது முதியகலாம் ஆகிய ஊடல்வீரி இத்துணைத்து 
என்கின்றது . 

( இ - ள் ) வெள்ளணி அணிந்து விடுப்புழித் தலைவன் 
வாயில் வேண்டல் முதலாகப் பாங்கி தலைவனை அன்பு இலை 
கொடியை என்று இகழ்தல் ஈறாகச் சொல்லப்பட்டனவும் பிற 
வும் உணர்த்த உணரா ஊடடற்கு உரியவாம் என்றவாறு . 


அநுவாத முகத்தான் , வெள்ளணி அணிந்து விடுத்தலும் 
வரப்பெறும் . 

விளக்கம் 


1 தான் புதல்வனைப் பெற்றமையைத் தலைவனுக்கு அறி 
வித்தற்கு நினைத்து வெண்மலர் முதலியவற்றை 
அணிந்து கொள்ளச் செய்து ஒருத்தியைத் தலைவியான 
வள் தலைவன்பால் விடுத்த இடத்து , அதுகண்டு அவன் 
வந்து நின்று , யான் தலைவியைப் பார்க்கும்படி செய் 
தற்கு நீ தூதாக வேண்டும் என்று பாங்கியை வேண் 
டுதல் . 


2 தலைவி புனிறுதீர்ந்து நெய் முழுகியதைப் பாங்கி 

தலைவனுக்குத் தெரிவித்தல் . 


3 தலைவன் தன் மனத்தின்கண் மகிழ்ச்சி மிகுதல். 


4 தலைவிக்குத் தலைவன் வந்துள்ள செய்தியைப் பாங்கி 
சொல்லுதல் . 


5 தலைவி தலைவன் வருகையை உணர்ந்து தலைவனோடு 

வெகுளுதல் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 183 

663 
6 தலைவீ , பாணன் - விறலி - பாங்கி முதலிய வாயில்களை 

மறுத்தல் . 


7 தலைவன் தான் விருந்தினருடன் வந்ததைக் கண்டு 

தலைவி ஊடலின்றித் தன் தவற்றைப் பொறுத்துக் 

கொண்டமை கருதி மகிழ்தல் . 
8 விருந்தினரைக் கண்டதும் மறைந்த ஊடல் , பள்ளி 

யிடத்துச் சேர்ந்தவழித் தலைவிக்கு வெளிப்பட்டமை 
கண்டு , தலைமகன் வருந்திக் கோபம் கொள்ளாதே 

என்று அவள் அடியில் விழுதல் . 
9 நீ என் அடிக்கண் பணிதலைப் பரத்தையர் கண்டால் , 

உனக்குத் தீங்கை விளைவிப்பர் என்று தலைவி கூறுதல் . 


10 ‘ நீ குறிக்கும் பரத்தையர் ஒருவரையும் இதுகாறும் 

அறிந்திலேன் என்று தலைவன் கூறுதல் . 


• உம்முடைய காமக்கிழத்தியை யான்கண்டு அறிந் 
தேன் என்று தலைவி தலைமகனுக்குக் கூறுதல் . 


12 தலைவியின் ஊடலைப் பாங்கி நீக்க முயலுதல் . 


13 தலைவி ஊடல் தணியாளாகத் தலைமகன் மனம் வெகு - 

ளுதல் , 


14 பாங்கி தலைவனை அன்பற்றவன் , கொடியவன் என்று 

இகழ்ந்து கூறுதல் . 


ஒத்த வற்பாக்கள் 


முழுதும் 


- 


ந . அ. 206 


* மென்னகை வெள்ளணி அணிந்து விடுத்துழி 
மன்னவன் வந்து வாயில் வேண்டலும் 
மைந்தனை ஈன்று மடந்தைநெய் ஆடலைத் 


664 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
தந்திரப் பாங்கி தலைவற்கு உணர்த்தலும் 
உரவோன் தன் மனத்து உவகைகூ ர்தலும் அவன் 
வரவுஉணர்ந்து இகுளை வாள் நுதற்கு உணர்த்தலும் 
தலைவி யுணர்ந்து தலைவனொடு புலத்தலும் 
பாண்மகன் முதலாப் பாங்கன் ஈறா 
ஆண்மகன் விடுத்த வாயில் அவள் மறுத்தலும் 
பாணன் வரவினைப் பாங்கி பழித்தலும் 
பாண்மகன் அவ்வழிப் பணிந்து வெறுத்தலும் 
புதுவிருந்தொடும் வரப்பொறுத்தல்கண்டு இறைமகன் 
மதிபெற வியந்து வாழ்த்துபு மகிழ்தலும் 
களித்தவன் விருந்தொடும் கடிமனை அகத்துஉற 
ஒளித்த ஊடல் வெளிப்படு காலை 
மின்னிடை அமளியில் வென்னிட மெலிதலும் 
பொன்னடி பணிந்தவன் பொறுத்தி என்று ஏத்தலும் 
எங்கையர் காணின் நன்று அன்று இஃது என்றலின் 
அங்கு அவன் பிறர் தமை அறியேன் என்றலும் 
காமக் கிழத்தியைக் கண்டமை பகர்தலும் 
ஏமுறப் பாங்கி இறைவியைத் தணித்தலும் 
தணியா ளாகத் தலைமகன் ஊடலும் 
அன்பனைப் பாங்கி அன்புஇலை கொடியைான்று 
இன்புறக் கூறலும் இன்னன பிறவும் 
உணர்த்த உணரா ஊட 

ற்கு உரிய . 

மா . அ . 103 ] 


வெள்ளணி அணிந்து விடுப்புழிப் புள் அணி மாலை வேல் 

அண்ணல் வாயில் வேண்டல் : 


என்பால் குறையை நினைந்து மறாது எதிர் கொள்ளவல்லே 
தன்பால் புலவி தணிசென்று நீதஞ்சை வாணன்வையம் 
அன்பால் பரவும் புகழுடை யான் அரு ளே அனையாய் 
உன்பால் புலவி உறாள்வண்ண வார்குழல் ஒண்ணுதலே . 


தஞ்சை . 388 


எனவும் , 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 183 


665 


( தஞ்சைவாணன் ஆகிய , உலகத்தவர் அன்பால் போற் 
றும் புகழ் உடையவனின் அருளே அனைய தோழி ! என்னி . 
டம் 

ஏற்பட்ட குறையை நினைத்து மறுக்காமல் , என்னை 
எதிர் ஏற்றுக் கொள்வதற்கு நீ தலைவிபால் சென்று அவள் 
ஊடலைத் தணிப்பாயாக . தலைவி உன்னிடத்தில் கோபம் 
கொள்ளமாட்டாள் . ] 


தலைவி நெய்யாடியது இகுளை சாற்றல் : 
கையார் வரிவளைக் காரிகை நீயும் கடும்பரியும் 
மையார் விழிவிலை மங்கையர் இல்லம் மறந்துவந்தது 
எய்யாது இருந்திலள் அய்யா அருமணி ஈன்று எடுத்த 
மெய்ஆ றவும்விர வும் துனி ஆறவும் வேண்டும் இன்றே . 

அம்பி . 464 
எனவும் , 

( ஐயா ! கையில் வளையல் அணிந்துள்ள தலைவி , நீயும் 
நின் குதிரையும் விலைமங்கையர் வீட்டை மறந்து இங்கு வந் 
துள்ள செய்தியைத் தான் அறியாமல் இருக்கவில்லை . நல்ல 
முத்துப் போன்ற புதல்வனை ஈன்று எடுத்த உடல் வருத்தம் 
நீங்கவும் அவள் வெறுப்பு நீங்கவும் வேண்டும் . ) 


தலைவன் தன்மனத்து உவகை கூர் தல் : 
செய்யும் தவம்உடையேன் சென்று காண்குவது என்று செவ்வீ 
மைஉண் குவளை மடம்கெழு நோக்கும் மனம்மகிழ்வும் 
கையும் குழவியும் தீம்பால் எறிக்கும் கனதனமும் 
நெய்யும் பசந்து நிலவுஎழு மேனியும் நீர்மையுமே . 

அம்பி . 465 
எனவும் , 

( என் தலைவியின் மைஉண்ட குவளை மலர் போன்ற மட 
நோக்கினையும் மனமகிழ்ச்சியையும் , குழந்தையை ஏந்திய 


666 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கைகளையும் , பால் பரவியுள்ள தனங்களையும் நெய்யாடிப் 
பசந்து ஒளி வீசும் உடம்பையும் குணங்களையும் முற்பிறப் 
பில் நற்றவம் புரிந்த நான் என்று வந்து காண்பேன் ? ] 


தலைவிக்கு அவன் வரல் பாங்கி சாற்றல் : 
மருஆர் குழலி வருந்திய மெய்யும் மகவும்கையும் 
பருவார் முனிந்த பயோதர பாரமும் பச்சுடம்பும் 
ஒருவாத உள்ளத்து உவகையும் காண நம் ஊரர் நின் பொன் 
திருவாசல் வந்து நின் றார் அறி யேன் நின் திருவுளமே . 


அம்பி , 466 


எனவும் , 


( நறுமணம் கமழும் கூந்தலை உடையாய் ! உன் வருந் 
திய உடல் , கையில் ஏந்தியுள்ள குழந்தை, கச்சினைக்கடந்து 
பரந்த நகில்கள் , ஈன்றணிமை உடைய உடல் , நீங்காத மன 
மகிழ்ச்சி இவற்றைக் காண்பதற்கு நம் தலைவன் உன் 
இல்லத்து வாசலில் வந்து நிற்கின்றான் . உன் உள்ளக்கருத்தை 
யான் அறியேன் . ) 


தலைவி உணர்ந்து தலை வெனொடு புலத்தல் : 


ஆம்பால்விரவினது அன்பால் அறிந்து அயில் அன்னம் அன்னீர் 
போம்பால் அனையசொல் பூவையர் சேரியில் புல்லி இங்ஙன் 
யாம்பாலனைக்கொண்டுஇனிவைகல்போக்குதும் எம்முலையின் 
தீம்பால் படில் அவர் செய்குறி மார்பில் சிதையும் அன்றே . 

அம்பி . 471 
எனவும் , 

( நீரோடு விரவிய பாலினைப் பகுத்து அறிந்துஉண்ணும் 
அன்னத்தை ஒப்பீர் ! வெளிப்படும் பால்போன்ற இன்சொல் 
பரத்தையர் சேரியில் அவரைப் புல்லி இங்குவந்து எம் 
நகிலின் தீம்பால் படின் , தலைவன் மார்பில் பரத்தையர் செய் 
துள்ள குறிகள் சிதைந்துவிடும் . ஆதலின் அவர்கள் புலத் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 183 

867 
தலும் கூடும் ; எனவே தலைவன் இங்கு வருதல் வேண்டா . 
யாங்கள் குழந்தையைக்கொண்டே இனிப் பொழுது போக் 
கிக்கொள்வோம் ] 
பாணன் முதலாகப் பாங்கன் ஈறாகப் பேணிய வாயில்கள் 
பெரியோன் விடுத்துழித் தலைமகள் மறுத்தலுள் , 

பாணற்கு மறுத்துரை : 


மைகொண்ட கண்டர் வயல் கொண்ட தில்லைமல்கு ஊரர்நின் வாய் 
மெய்கொண்ட அன்பினர் என்பது என்விள்ளா அருள் பெரியர் 
வைகொண்ட ஊகொற் சேரியில் விற்று எம்மில் வண்ணவண்ணப் 
பொய்கொண்டு நிற்கல்உற்றோபுலை ஆத்தின்னிபோந்ததுவே . 


திரு . 388 


எனவும் வரும் . 


( மாடு தின்னும் புலையனே ! நீ கூரிய ஊசியைக் 
கொல்லன் சேரியில் விற்பவன் . நீலகண்டராகிய சிவபெரு 
மானின் தில்லை நகர்த் தலைவன் உன்னிடம் மெய்யான அன் 
பினன் ; நீங்காத அருளினன் என்று எங்களிடம் பலதிறப் 
பட்ட பொய் மொழிகளைப் பேசுதற்கோ இங்கு வந்துள் 
ளாய் ? ] 


• பிற என்றதனால் , வாயில் மறுக்கப்பட்ட பாணன் 
கூறலும் தலைமகள் பாணனைச் சொல்லலும் வரப்பெறும் . 


வாயில் மறுக்கப்பட்ட பாணன் கூறல் : 


கொல் ஆண்டு இலங்குமழுப்படையோன் குளிர் தில்லை அன்னாய் 
வில் ஆண்டு இலங்கும் புருவம் நெரியச்செவ் வாய் துடிப்பக் 
கல் . 

ஆண்டு எடேல் கருங் கண்சிவப்பு ஆற்று கறுப்பது அன்று 
பல்லாண்டு அடியேன் அடிவலம் கொள்வன் பணிமொழியே. 

திரு. 387 
எனவும் , 


( கொலைத் தொழில் செய்யும் மழுவாளியின் தில்லையை 
ஒப்பாய் ! வில்லை ஒத்த புருவங்கள் வளையச் சிவந்த வாய் 


668 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துடிப்ப என் மீது எறிவதற்குக் கற்களை எடுத்தல் வேண்டா 
கரிய கண்களில் தோன்றியுள்ள கோபத்தை நீக்கிக்கொள் ; 
மெல்லிய மொழியினை உடைய நீ தலைவனை வாயில் மறுப் 
பது அழகு அன்று ; உன்னைப் பல்லாண்டு 

வாழுமாறு 
வாழ்த்தி உன்னைச் சுற்றி வந்து வணங்குகிறேன் . ) 


தலைமகள் பாணனை மறுத்தல் : 


வண்புனல்ஊர்வையைசூழ்தஞ்சைவாணனை வாழ்த்தலர் போல் 
கண்புனல் ஊரும் நின் காதல்கண் டேன் என் கடைத்தலைக்கே 
தண்புனல் ஊரன்வந் தான் என்று சாற்றினை தாளம்உறாப் 
பண்புனல் ஊர்கள் எல் லாம்பாடி ஏற்கின்ற பாண்மகனே . 


தஞ்சை. 395 


எனவும் வரும் . 


வளமான 


( வையை சூழ் தஞ்சைவாணனை வாழத்தாதவர்களைப் 
போலக் கண்ணீர் உகுக்கும் உன் அன்பு எனக்கு நன்றாகத் 
தெரியும் . தாளத்திற்குப் பொருந்தாத பண்களை 
ஊர்களில் எல்லாம் பாடிப் பீச்சை ஏற்கும் பாணனே ! என் 
பட்டுவாசலுக்குத் தலைவன் வந்துள்ளான் என்று எத்தகைய 
பொய்ச் சொற்களைக் கூறுகின்றாய் ? ] 


விறலி வாயில் மறுத்தல் : 


அயிலும் கயலும் அனையகண் அஞ்சனம் மாற்றிவஞ்சத் 
துயிலும் துடைத்த அன்றே செவி தூர்ந்தது சோர்ந்ததுஉள்ளம் 
மயிலின் புறத்து முருகனைப் போல வருமகிழ்நன் 
பயிலும் பரத்தையர் பாடியில் பாடுஇனி பாடினியே . 

அம்பி . 487 
எனவும் , 


[ பாடினியே ! மயில்மீது இவர்ந்து வரு முருகனைப் 
போலத் தலைவன் பரத்தையர் சேரியில் பயிலத்தொடங்கின 
அன்றே , அயிலும் கயலும்போன்ற என் கண்கள் அஞ் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 183 


669 


சனத்தை மறந்து உறக்கத்தை நீத்தன . நீ அங்குப் பாடிய 
பாடல்கள் என்செவிகளைத் தூர்த்தன . இனி, நீ பரத்தையர் 
இருப்பிடத்திலேயே சென்று பாடு . ) 


கூத்தர் வாயில் மறை : 


வடிக்கண்ணியரொடும் வந்தனை நீவந்தனை செயல்உன் 
நடிக்கும் பழைய நடத்தில் ஒன் றோ இந் நடிமறவார் 
அடிக்கண் அதிர்கழல் வீரிய நாமங்கொள் ஆரிய இப் 
படிக்கண் நகர் முழு தும்பாடி ஆடும் பரத்தையரே . 

அம்பி , 488 
எனவும் , 


[ வீரர்களாய் வீரக்கழல் அணிந்த வீரர்களின் பெரு - 
மையை ஒத்த பெருமைஉடைய ஆரியக்கூத்தனே ! இவ்வுல 
கில் நகர் முழுதும் பாடி ஆடும் பரத்தையர் குழாத்தோடு நீ 
இங்கு வந்து என்னை வந்தனை செய்வது ஆகிய இந்நடிப்பு 
உன் பழைய நடனங்களில் ஒன்று போலும் ! ] 


பாங்கி வாயில் மறை ! 


உடைமணி கட்டிச் சிறுதேர் உருட்டி உலாத்தரும் இந் 
நடைமணி யைத்தந்த பின்னர் முன் நான்முகன் மால் அறியா 
விடைமணி கண்டர்வண் தில்லைமென் தோகை அன் னார்கள் முன்னம் 
கடைமணி வாள் நகை யாய் இன்று கண்டனர் கா தலரே . 

திரு . 385 
எனவும் , 


[ பிரமனும் திருமாலும் காணமுடியாதவராய் விடை 
ஏறிய நீலகண்டரின் தில்லையை ஒத்த மகளிர் முன்னே , முத்த 
வெண்ணகைத் தோழீ ! மணிகட்டித் தேர்உருட்டித் தெருவில் 
நடக்கும் நம் புதல்வன் பிறந்தபின்னர் , இன்றே நம் தலைவன் 
நம் வீட்டை அணுகியுள்ளான் . ] 


870 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விருந்தொடு வந்துழிப் பொறுத்தல் கண்டு 

தலைமகன் மகிழ்தல் : 


சருந் தன்று வார்குழல் கன்னிஇல் வாழ்க்கையும் சையும் செவ்வாய் 
முருந்து ஒன்று மூரல் முறுவலும் காண முகம் அறியா 
விருந்து ஒன்று வேறு ஒன்றின் மீளா அருந்துனி மீட்க நல்ல 
மருந்து ஒன்றுஉவந்து இங்ஙனே மனமேவந்துவாய்த்ததுவே . 

அம்பி . 492 
எனவும் வரும் . 


( மனமே ! கரிய குழலியாகிய தலைவியின் குறைவற்ற 
இல்வாழ்க்கைச் சிறப்பையும் , அவள் கைகளையும் செவ்வாயி 
னையும் , மயில் இறகின் அடிபோன்ற பற்களையும் நான் 
கண்டு மகிழ்வதற்கு , முன் தெரியாத விருந்து ஒன்று , மற்ற 
வாயில்களால் நீக்க முடியாத தலைவியின் வெறுப்பினை நீக்கி 
அவளைப் பழைய நிலையள் ஆக்குவதற்கு , நல்ல மருந்தாக 
நான் மகிழுமாறு நமக்கு இன்று வாய்த்த நல்வினை வியக்கத் 
தக்கது . ) 


விருந்து ஒன்று 


அநுவாத முகத்தான் , 
பொறுத்தலும் வரப்பெறும் . 


வந்துழிப் 


வீருந்துகண்டு பொறுத்தல் : 
வண் தார் மகிழ்நன் வருவது கேட்டு மலர்க்கண் அம்பு 
கொண்டாள் புருவச் சிலைகுனித் தாள்குளிர் வெண்பனிசூழ் 
வெண்டாமரைவியர்த்தாள் உயிர்த்தாள் நல்வீருந்து அயலே 
கண்டாள் முகம் மலர்ந் தாள்புரந் தாள் அருங் கற்பினையே . 

அம்பி . 491 
எனவரும் . 


( தலைவன் பரத்தையர் இல்லத்திலிருந்து மீண்டும் தன் 
மனை வருகின்றான் என்பதனைக் கேட்டுக் கோபத்தால் கண் 
களில் நீர் பெருக , புருவங்களாகிய விற்கள் வளைய , முகம் 
வியர்த்து வெறுப்பினால் வெண் தாமரை போல் வெளுக்கப் 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 183 671 
பெருமூச்சுவிட்டதலைவி , தலைவனுடைய பக்கலில் 

விருந்தி 
னன் வருதலைக்கண்டு , தன் கற்பைப் பாதுகாக்கும் கருத்தான் 
வெறுப்பை மறைத்து முகம் மலர்ந்தாள் . ) 


தலைமகள் விருந்து கண்டு ஒளித்த ஊடல் 
பள்ளியிடத்து வெளிப்படத் தலைமகன் நோக்கிச் 

சீறேல் என்று அவள் சீறடி தொழுதல் : 


படர்ந்த கலாம் இன்னது என்று உரை யாமல் பயில் அமளி 
கடந்த கலாபம் கலைபுறம் சூழக் கதம் தணியத் 
தொடர்ந்து அகலாத துணை அடித் தாமரை சூடுவல்இம் 
மடந்தை கலாம் அக லாமலி நீர்கண்கள் மல்கினவே . 

அம்பி . 494 
எனவும் வரும் . 


( இத்தலைவியின் கோபம் நீங்காததனால் இவள் கண்கள் 
நீர் உகுக்கின்றன . தனக்கு ஏற்பட்ட கோபம் இன்னது 
என்று கூறாமல் , படுக்கையில் , கலாபத்தோடு அணியப்பட்ட 
ஆடையால் தன் முதுகையும் சேர்த்துப் போர்த்திக்கொண்ட 
இவள் கோபம் நீங்குமாறு , இவளைத் தொடர்ந்து இவள் 
அடித்தாமரைகளைத் தலையால் வணங்கி இவள் ஊடல் 
தீர்ப்பேன் . ] 


அநுவாத முகத்தான் , ஒளித்த ஊடல் வெளிப்படலும் 
வரப்பெறும் . 


ஒளித்த ஊடல் வெளிப்படல் : 
திருத்தி அன் போடு திளைக்கின்ற செவ்வீச் செருக்கு இடையே 
கருத்தில் அங்கு உற்ற கலாம் இங்கு அறிந்திலம் காதலியான் 
ஒருத்தி என்று உன்னை ஒருவன் என் றேஇருந் தேன் இனி நீ 
இருத்தி என் றேமொழி யா இழிந் தாள் பள்ளி இன்னகையே . 

அம்பி . 493 
எனவரும் . 


672 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


( தலைவியின் ஆடை அணிகளை ஒப்பனை செய்து அவளைத் 
துய்க்கும் நேரத்தில் அப்பெருமிதத்தின் இடையே அவள் 
உள்ளத்துப் பட்ட கோபம் எனக்குப் புலனாகவில்லை . 
வரை உனக்குக் காதலி யான் ஒருத்தியே உள்ளேன் என்று 
இருந்தேன் ; அந்நிலை மாறியதனால் இப் படுக்கையில் நீயே 
இருப்பாயாக என்று கூறி , அவள் படுக்கையிலிருந்து 
இறங்கினாள் . ) 


இஃது எங்கையர் காணின் நன்று என்றல் : 


தொடிவைத்த செங்கை அலவன் உலாவும் துறைசெயத்தோர் 
வடிவுஒத்த சிந்தை மலிபுனல் ஊர வணங்கிய நின் 
முடிவைத்த செங்கையும் மென்முலை ஆகம் முயங்கவந்து என் 
அடிவைத்த செங்கையும் எங்கையர் காணின் அறவும் நன்றே . 

அம்பி . 455 
எனவும் , 


( செங்கையால் கவறாடும் போது வெற்றி பெற்றார் 
வடிவை ஒத்த மகிழ்ந்த சிந்தையை உடைய தலைவ ! நீ 
வணங்குதற்கு உன் முடிமேல் குவித்த உன் கைகளையும் , 
என் மார்பைத் தழுவவந்து என் அடிமேல் வைத்து வணங் 
கிய உன் கைகளையும் பரத்தையர் காணின் மிக நன்றாயிருக் 
கும் ! ] 

நின்னலது அங்கவர் யாரையும் அறியேன் என்றல் : 


மன்னும் புலவியை மாற்றியும் தேற்றியும் வல்லவண்ணம் 
இன்னம் தெளியிலை என்னை என் னேஎன்செய் கேன் இதற்கு 
முன்னம் படிந்து முழுகுநன் னீர்க்கங்கை முன் துறைநீத்து 
அன்னம் படியும் கொல் லோ உவர் ஆழியில் ஆர் அணங்கே . 

அம்பி . 478 
எனவும் , 


[ அணங்கே! உன்புலவியை மாற்றி உன்னைத் தெளிவிப்ப 
தற்கு வேண்டியன யான் முயன்றும் , நீ மன அமைதிஉற்றாய் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 183 


673 


அல்லை . இதற்கு யான் இனி யாது செய்தல் வல்லேன் ? 
கங்கையில் படிந்த அன்னம் அதன் துறையை விடுத்து உப் 
புக்கறிக்கும் கடலில் படியுமா ? ] 


காமக் கிழத்தியைக் கண்டமை பகர்தல் : 


ஐயுற வாய் நம் அகன்கடைக் கண்டுவண் தேர்உருட்டும் 
மைஉறு வாள் கண் மழவைத் தழுவமற்று உன்மகனே 
மெய்உற வாம்இதுஉன் இல்லே வருக என வெள் கிச்சென்றாள் 
கைஉறு மான்மறி யோன்புலி யூர் அன்ன காரிகையே . 


திரு . 391 


எனவும் , 


[ கையிலே மான்குட்டியை ஏந்திய சிவபெருமானுடைய 
புலியூரை ஒத்த பெண் ஒருத்தி , உடல் அமைப்புக்கண்டு 
• உன்மகனோ ? என்று ஐயற்று , நம் வீட்டு வாசலில் சிறு 
தேர் உருட்டும் நம் மகனைத் தழுவவே , யான் அவளை அணுகி 
இவன் உன் மகனே ; உனக்கு இங்கு உண்மையான உறவு 
ண்டு ; இவ்வீடும் உனக்கு உரிய வீடுதான் என்று கூறினே 
னாக , அவள் வெட்கிச்சென்றாள் . 


. 


தலைமகளைப் பாங்கி புலவீ தணித்தல் : 


உப்பு அமைந் தற்றால் புலவி அதுசிறிது 
மிக்கற்றால் நீள விடல் . 

( குறள் . 1302 ) 


எனவும் வரும் . 


மாவா ரணம் அன்ன வாணன் தென் மாறைநம் மன்னன் நின்னைப் 
பாவாய் பணியவும் பார்க்கிலை நீ இடப் பாகமங்கை 
தாவாத சங்கரன் கங்கை தன் கொங்கை தழீ இ இதழிப் 
பூவார் சடைமுடி மேல்வைத்த போதும் பொறுத்தனளே . 

தஞ்சை . 401 
என்பதும் அது . 


85 


674 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

[ உப்பு உணவிற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவே 
இல்வாழ்க்கைக்குப் புலவீ தேவைப்படும் ; அப்புலவியைச் 
சிறிது நீட்டித்தல் உணவுப் பண்டங்களில் சேர்க்கப்படும் 
உப்பு அளவை மிகுப்பது போலும் . 


யானையை ஒத்த வாணனுடைய தென்மாறையிலுள்ள 
நின் கணவன் , பாவாய் ! உன்னை வணங்கவும் , நீ அவனைப் 
பற்றி நினைக்கவில்லை. இடப்பக்கம் தான் நீங்காது இருந்த 
நிலையிலும் , சிவபெருமான் கங்கையைத் தழுவித் தன் தலை 
மேல் வைத்துக் கொண்டதனையும் பொறுத்தாள் அந்நங்கை 
நல்லாள் ! ) 


அநுவாத முகத்தான் , தலைவி புலவி தணியாள் ஆதலும் 
வரப்பெறும் . 


தலைவி புலவி தணியாளாதல் : 
பங்கயம் மல்லல் பழன நன் னாடும் பதியும் இல்லும் 
எங்கையர் போல இனியம் அல் லோம் எங்கள் பால்தொடர்பு 
செங்கயல் பாயக் கருங்கயம் மேவிய சேவல் அன்னம் 
சங்கம் அதிலே திரிதண் புனல்ஊர தகுவது அன்றே 

அம்பி . 496 


என வரும் . 


( செங்கயல் பாயவும் , குளத்தில் பொருந்திய அன்னச் 
சேவல் சங்குகளை இவர்ந்து திரியும் புனலூர ! நாடும் ஊரும் 
இல்லும் பரத்தையரைப் போல நாங்கள் இனிமை 
யோம் அல்லோம் ஆதலின் , சான்றோனாகிய உனக்கு எங்கள் 
தொடர்பு தகுவதன்று . ) 


உ.டை 


தலைமகள் தணியாளாகத் தலைமகன் ஊடல் : 


திருந்தேன் உய நின்ற சிற்றம் பலவர்தென் னம்பொதியில் 
இருந்தேன் உயவந்து இலை மலர்ச் கண்ணின்இன் னோக்கு அருளிப் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 183 


875 


பெருந்தேன் எனநெஞ்சு உகப்பிடித்து ஆண்டரும் பெண் அமிர்தம் 
வருந்தேல் அது அன்று இதுவோ வருவது ஓர் வஞ்சனையே . 

திரு . 394 
எனவும் , 


[ திருத்தமில்லாத யானும் உய்யுமாறு சிற்றம்பலத்து 
ஆடிய சிவபெருமானுடைய பொதியமலையில் , யான் உய்யு 
மாறு அருளோடு பார்த்து என் நெஞ்சில் அமுதுவார்த்து 
என்னைப் பிணித்து ஆட்கொண்ட நம் பெண் அமிர்தம் 
இவள் அல்லள் . இவ்வுரு அவள் போல்வது ஒரு மாய 
உருவாகும் . ] 


பாங்கி அன்பிலை கொடியை என்று இணர்த்தார் 

மார்பனை இகழ்தல் : 


நெறியார் அலங்கல் மணிமுடி யாய் என்றும் நின்னை அன்றி 
அறியா இவள் இங்கு அரியள் அன் றேமண்ணில் ஆரிடத்தும் 
குறியாத அன்புடைக் கொம்பு அனை யாரைக் குறுகி அந்தண் 
முறியார் களப முலைமுகந்தோறும் முயல்க சென்றே . 

அம்பி . 499 
எனவும் வரும் . 

( மாலை சூடிய மணி முடியாய் ! என்றும் உன்னையன்றி 
வேற்றவரை அறியாத இவள் உனக்கு அரியவள் தான் . உல 
கில் பொருள் மேல் அன்றி அதனைக் கொடுப்பார் யாரிடத்தும் 
அன்பைப் பிணித்து வைக்காத பரத்தையரை அணுகி அவர் 
களைத் தழுவுவதற்குச் சென்று முயல்வாயாக .] 

அநுவாத முகத்தான் , அன்பிலை கொடியை என்றலும் 
வரப்பெறும் . 


அன்பிலை கொடியை என்றல் : 


வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே 
தேன் பூங் கட்டி என்றனிர் இனியே 


676 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


பாரி பறம்பின் பனிச்சுனைத் தெண்ணீர் 
தைஇத் திங்கள் தண்ணிய தரினும் 
வெய்ய உவர்க்கும் என்றனிர் 
ஐய அற்றால் அன்பு இல் பாலே . 


குறுந் . 195 


எனவரும் . 


( ஐய ! பண்டு என் தலைவீ வேப்பங்காயைக் கொடுத் 
தாலும் அதனைக் கருப்புக்கட்டி என்று சுவைத்து உண்ட 
னிர் ! இப்பொழுது அவள் சற்று மூத்தாளாக , தைத்திங்க 
ளில் பாரியின் பறம்புமலையின் இனிய குளிர்ந்த நீரை அவள் 
பருகக் கொடுப்பினும் , உப்புக்கரித்துச் சுடுகின்றது என் 
கின்றீர் ! அன்பு மாறிய திறம் அத்தன்மையதாகிவிட்டது ! ] 


> 


பிற 

என்றதனால் , மகப்பொறை கூர்ந்தவண்ணம் 
உரைத்தலும் , தலைவன் புதல்வனைக் காண்டலும் , பள்ளியின் 
அழுங்கலும் , பரத்தையர் காதல் பரத்தையைப் புகழ்ந்து 
தம்மை இகழ்தலும் , தலைவி புனல் ஆடலும் , பரத்தையரோடு 
புனலாடியது இல்லை என்றவழி உரைத்தலும் , பரத்தையைப் 
பழித்தலும் , காமக் கிழத்தி வாயில் வேண்டலும் , பாங்கி 
வாயில் நேர்வித்தலும் , புதல்வன்வாயிலும் , புதல்வற்புலத்த 
லும் , மகற்கு அறிவுறுத்தலும் , மகப்பழித்து நெருங்கலும் 
வரப்பெறும் , அவற்றுள் , புதுப்புனல் வரவு உரைத்தல், 
பரத்தையரொடு தலைவன் புனலாடல் , தலைவி புதுப்புன 
லாடல் , பரத்தையர் காதற்பரத்தையைப் புகழ்ந்து தம்மை 
இகழ்தல் என்ற நான்கற்கும் பரத்தையைப் பழித்தற்கும் 
செய்யுள் முன்னர்க்காட்டினாம் . ( நூற்பாக்கள் -62 , 90 , 103 
இவற்றிலுள்ள எடுத்துக்காட்டுப்பாடல்கள் ) 


மகப்பொறை கூர்ந்த வண்ணம் உரைத்தல் : 


சீலம் தகைபெறு சாலிஅன் னாள் சிறு வன் தரித்த 
காலம் தமது கவின் நிறம் பெற்றன காலம் இன்னும் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 183 


677 


கோலம் தரும் செங் குமுதமும் நீலமும் குன்று எடுத்த 
பாலன் துயில் கொண்ட பாயலும் காலைப் பதுமமுமே . 

அம்பி . 461 
எனவும் , 


( நல்லொழுக்கத்தின் மிக்க அருந்ததி போன்ற தலைவி 
கருவுற்ற காலத்தில் அவள் உறுப்புக்கள் முழு அழகையும் 
நிறத்தையும் பெற்றுவிட்டன . அவள் குமுதவாயும் நீலக் 
கண்களும் , மகன் தங்கியிருக்கும் ஆலிலைவயிறும் , அதனால் 
மகிழும் முகத்தாமரையும் இன்னும் நாளும் அழகுசிறக்கும் ) 


தலைவன் புதல்வனைக் காண்டல் : 


ஆவும்கனகமும் அந்தணர்க்குஈந்து அங்கு அமரர்க்கு எல்லாம் 
பூவும் புகையும் பொழிந்து அவி ஏற்றிப் புதியபண்ணும் 
பாவும் புனைந்து பரிசிலர் பாடப் பருவம் நன்று 
யாவும் பெறாடுத் தான்குடித் தோன்றலை ஏந்தலுமே . 

அம்பி . 468 
எனவும் , 


[ அந்தணருக்கு ஆவும் பொன்னும் தானமாக வழங்கித் 
தேவருக்குப் பூவும் புகையும் வழங்கி அவி உண்ணச்செய்து , 
புதிய புதிய பாடல்களைப் பரிசில் பெறும் பாவலர் பாட , 
நல்ல நேரத்தில் தலைவன் தன்குலத்தோன்றல் ஆகிய மக 
னைத் தன்கையில் எடுத்தான் . ) 

தலைவன் பள்ளியின் அழுங்கல் : 


துணை ஏதும் இன்றி நடுங்கு நள் போலும் துடி மருங்குல் 
பிணையே மடநடைப் பெண் அமு தேஇன்பப் பேர்உ . ததிப் 
புணையே அனையபொற்றோளும் தனமும் இப் பொங்கு அமளி 
அணையே பொருந்த வரும்புற மோ எமக்கு ஆவது இன்றே . 

அம்பி . 472 
எனவும் , 


678 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
( தலைவி துணை எதுவும் இன்றி நடுங்கினாள் போலும் . 
துடி போன்ற மருங்குலையும் மான் போன்ற பார்வையையும் 
உடைய மடநடைப் பெண் அமுதின் இன்பப்பெருங்கடலின் 
தெப்பம் போன்ற தோள்களும் நகில்களும் இச்சிறந்த படுக் 
கையில் கிடக்கும் எனக்குப் பயன் உறாமல் புறத்தே இருக்கின் 
றனவே . ) 


பதங்கம் பழிச்சல் : 


அறவோர் மொழிந்த அரிந்தமன் காத்த அகன்புறவுக்கு 
உறவோ பதங்கம் விகங்கம் அன் றோஉதவிக்கு2- தவி 
நறவுஓடு தண்புனல் நாடன் என் றேஎன்கண் நல்கியதால் 
மறவோம் இதற்குஉள்ள வாசிஎந் நாளும் மடமயிலே . 

அம்பி . 473 
எனவும் , 


[ மயிலே ! சான்றோரால் போற்றப்படும் சிபி மன்ன 
னின் மரபினன் நான் . அவன் உயிர்காத்த புறாவுக்குச் சிறகு 
களை உடைய இவ்விளக்குப் பூச்சி உறவுபோலும் ! உதவி 
செய்தார்க்குக் கைம்மாறு செய்ய வேண்டும் என்று , சிபியின் 
மரபினனாகிய தேனும் புனலும் ஓடும் நாடனாகிய என்கண் , 
விளக்கை அணைத்துத் தலைவி என்னைப் புல்லுமாறு இப்பதங் 
கம் வாய்ப்பு அளித்தது . இதற்கு உள்ள அன்பை யாம் 
என்றும் மறவோம் . ] 


காமக் கிழத்தி வாயில் வேண்டல் : 


வெறுக்கத் தகுவன செய்யினும் ஊரன் விளங்குஇழைநீ 
பொறுக்கத் தகா தாம் போல் அலை யேவெம் புரவி இன்றிச் 
சிறுக்கைத்தலம் கொண்டுதேர்கடவாநின் றசிங்கம் பெற்றும் 
கறுக்கத் தகுவது அன் றேசிவப்பு ஊரநின் கண் இணையே . 

அம்பி 489 
எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் 183 


679 


( தலைவியே ! தலைவன் வெறுக்கத்தக்க செயல்களைச் 
செய்தாலும் நீ பொறுக்கும் இயல்பற்ற எம்போன்ற காமக் 
கிழத்தி யல்லையே . குதிரை இன்றிச் சிறுகைகளால் நடைத் 
தேர் செலுத்தும் புதல்வற்பெற்ற குலமகளாகிய நீ உன் கண் 
கள் சிவப்ப வெகுளுதல் தக்கது அன்று . ) 

பாங்கி வாயில் நேர்வித்தல் : 
பூவே அனையர் புரிகுழல் பூவையர் பூவை அயில் 
மாவே அனையர் வரிகழல் காளையர் வாள் நெடுங்கண் 
ஏவே அனைய இலங்கு இழையாய் நின்று இரங்கலான்னே 
நீவேய் அனைய நிரைவளைத் தோளி நிறம்பசந்தே. 

அம்பி 500 
எனவும் , 


உடைய 


[ அம்பனைய கண்களை 

தலைவீ ! வேய்த் 
தோளாய் ! மகளிர் பூக்களை அனையர் . ஆடவர் பூக்களில் 
தேன் உண்ணும் வண்டினை அனையர் . இதனைத் தெரிந்து 
கொண்டும் நீ நிறம்பசந்து வருந்துவது ஏன் ? ] 


புதல்வற் புலத்தல் : 
மைவார் குழல் மட மங்கையர் தங்கள் வதுவைஉன்னிக் 
கைவா ரணம்கட வும்பெரு மானைக் கலுழ்ந்து அழைத்துஉன் 
செவ்வாய் அமுதால் அணிந்தசெஞ் சாந்தம் சிதையப்புல்லி 
இவ்வாறு செய்தது எல் லாம்யாவர் மேல்இனி ஏறுவதே. 

அம்பி . 503 
எனவும் , 


[ பரத்தையரை 

வதுவை செய்யக்கருதி யானையைச் 
செலுத்திச் சென்ற உன் தந்தையை அழுது அழைத்து , உன் - 
னைத் தூக்கிக்கொள்ளச்செய்து , உன்வாய் எச்சிலால் உன் 
தந்தை அளித்த சந்தனம் சிதைய அவனைப்புல்லி , இப்படி 
எல்லாம் செய்த மகனே ! உன் தந்தை இனி இங்கு வாரான் 
ஆதலின் இனி யாவர்மேல் நீ இவர்தல் கூடும் ? ] 


680 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

மகற்கு அறிவுறுத்தல் : 
கொய்யும் சுவல்பரி யும்குலப் பாகும் முட் கோலும் இல்லா 
வையம் கடவும் மழகளி றேவருந் தாமல் எங்கை 
செய்யும் பெருந்தவ மேகலந் தாருழைத் தீமையும் அப் 
பொய்யும்கல் லாது ஒழி வாய்புனல் ஊரனைப் போலஇன்றே . 

அம்பி . 504 
எனவும் , 


( குதிரையும் பாகனும் தாற்றுக்கோலும் இல்லாத 
நடைத்தேரைச் செலுத்தும் இளங்களிறு போன்ற என்மகனே ! 
வருந்தாமல் என் தங்கையர் செய்த பெரிய தவமே வடிவு 
எடுத்தாற்போன்று அவரிடத்தும் அன்புகாட்டும் புதல்வனே ! 
உன் தந்தையைப் போலத் தன்னைச் சேர்ந்தவருக்குத் தீங்கு 
செய்வதனையும் , அவர்களிடம் பொய் உரைப்பதனையும் 
கற்காமல் , அவனுடைய நல்ல பண்புகளையே பின்பற்று 
வாயாக ] 

மகற்பழித்து நெருங்கல் : 
வலத்து இயல் சூல மதுரேசர் கோயில் வலம்செயப்போய்ச் 
சலத்து இயல் செய்து வரும்களி றேவிலை சாற்றிவிற்கும் 
நலத்தியர் சேரிக்கு நல்விருந் தாவது நாளும்உங்கள் 
குலத்து இயல்பாய் இருந்தால்உன்னையோநொந்துகூறுவதே . 

மதுரை 3-19 
எனவும் வரும் . பிறவும் அன்ன . 

183 


[ வெற்றி தரும் சூலத்தை ஏந்திய சொக்கநாதர் கோயிலை 
வலம் செய்துவரப் போய் , இடையே பரத்தையர்களைக் கண்டு 
வஞ்சனை செய்துவரும் மகனே ! உடலை விலைக்கு விற்கும் 
பரத்தையர் சேரிக்கு நல்ல விருந்தினராய்ப் போய் சேருவது 
ங்கள் குலத்தாருக்கே நாளும் இயல்பாகிவிட்டது . உன்னை 
நொந்து கூறுவதில் பயன் என்ன ? உன் தந்தை இப்பரு 
வத்தில் பரத்தையர் சேரிக்குப் போகவும் , நீ குழந்தைப் பரு 
வத்திலேயே அங்குச் செல்லத்தொடங்கிவிட்டாய் ! ] 

183 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 184 


881 


556 


உணர்த்த உணரா ஊடலின் ஒழிபு 
ஆயிழை மைந்தனும் ஆஅற் றாமையும் 
வாயி லாக வரவு எதிர் கோடலும் 
மணந்தவன் போயபின் வந்த பாங்கியொடு 
இணங்கின மைந்தனை இனிதினின் புகழ்தலும் : 
தலைவனைப் புகழ்தலும் 3 சிலைநுதல் பாங்கி 
மனைவியைப் புகழ்தலும் 4 இனையன பிறவும் 
னைவகை மொழிந்த அதன்பால் படுமே . 


இஃது உணர்த்த உணரா ஊடற்கு உரிய ஒழிபு கூறு 


கின்றது . 


( இ - ள் ) ஆயிழை மைந்தனும் ஆற்றாமையும் வாயி 
லாகத் தலைமகன் வந்துழித் தலைமகள் எதிர்கோடல் முதலா 
கப் பாங்கி மனைவியைப் புகழ்தல் ஈறாகச் சொல்லப்பட்டன 
வும் பிறவும் அத்தன்மைத்தாகிய உணர்த்த உணரா ஊடற்கு 
உரியவாம் என்றவாறு . 


இவற்றை வேறு கூறியது , அவை போலாத ஊடல் 
சிறுபான்மை நோக்கி என்க . 


விளக்கம் 


1 மைந்தனும் ஆற்றாமையும் வாயிலாக வந்த தலைவனை 
எதிர்கோடல் . 


2 


தலைவன் நீக்கத்துக்கண் வந்த தோழியோடு தலைவனைப் 
புகழ்தல் . 


3 தலைவனைத் தலைவி புகழ்தல் . 
4 தோழி தலைவியைப் புகழ்தல் . 


86 


682 


லக்கண விளக்கம்- பொருளதிகாரம் 


ஒத்த நற்பாக்கள் 


முழுதும் - 


ந . அ , 207 


. 


அரிவை மைந்தனும் ஆற்றா மையுமே 
வாயி லாக வரவுஎதிர் கோடலும் 
புணர்ந்தவன் போயபின் புனை இழை இகுளையோடு 
அணங்குதன் மைந்தனை அன்புறப் புகழ்தலும் 
துணைவனைப் புகழ்தலும் தூ நகைப் பாங்கி 
துணைவியைப் புகழ்ந்து சொல்லலும் அதன் பின் 
மதுப்பொழி தாரோன் மணமனை வாயில் 
பொதுத்தலத்து இருந்துழிப் புரை தீர் மனைவியர் 
நினைவு அறி கண்புதை நிகழ்தலும் பிறவும் 
உணர்வதோடு உணரா ஊடல்கள் உட்கொளும் 

மா . அ . 104 ] 


மகனும் ஆற்றாமையும் வாயிலாகத் தலைமகன் வந்துழித் 

தலைமகள் எதிர்கோடல் : 


வெள்ளம் பரந்தன்ன வேட்கைசென்றாலும் மிகப்பெரியோர் 
உள்ளம் சிறியவர் மேல் செல்லு மோ ஒளி கோமளம்சேர் 
வள்ளம் கமல மலர்த்தஞ்சை வாணன்தென் மாறை அன்னப் 
புள்ளம் புனல்வயல் ஊரபுன் காமம் புகல்வதன்றே . 

தஞ்சை . 404 
எனவும் , 

[ ஒளியும் வனப்பும் பொருந்திய கிண்ணம் போன்ற 
தாமரைமலர்கள் பூக்கும் வாணனுடைய தென்மாறையைப் 
போன்ற , அன்னங்கள் தங்கும் வளம் 

வயல் 
ஊரனே ! புல்லிய காமம் விரும்பத்தக்கதன்று . வெள்ளம் 
பரவினால் போன்ற வேட்கை தோன்றினாலும் , சான்றோர் - 
உள்ளம் சிறியவரிடம் படர்ந்து செல்லுமோ ? ] 


சான்ற 


அகத்திணையியல் 


- 


683 


நூற்பா எண் 184 


தலைமகனைப் புணர்ந்து நீங்கிய பின் வந்த பாங்கியொடு 

தன்மகனைப் புகழ்ந்து உரைத்தல் : 


இருமையில் ஏயும் பயன்களெல் லாம் தன்னை ஈன்ற நமக்கு 
ஒருமையிலேவந்துறத்தகைந்தான்மைந்தன் ஒண்சுடர்போல் 
வரும் அயிலேகொண்டு மாதடிந்தான் அன்னவாணன் தஞ்சைத் 
திருமயி லேஅனை யாய்புன லூரனைத் தேருடனே . 


தஞ்சை , 405 


எனவும் , 


[ வேலால் கிரவுஞ்சமலையைப் பிளந்த முருகனை ஒத்த 
வாணன் தஞ்சையில் உள்ள மயிலனையாய் ! இம்மை மறுமை 
என்ற இரு பிறப்பிலும் நமக்குக் கிடைக்கக் கூடிய பயன் 
களை எல்லாம் தன்னைப் புதல்வனாகப் பெற்றெடுத்த நமக்கு 
இவ்வொரு பிறப்பிலே வந்து பொருந்துமாறு , நம் புதல்வன் 
தலைவனைத் தேரோடு தடுத்து நம் மனைக்குக் கொண்டுவந்து 
விட்டான் . இப்பாடல் அகநானூறு 66 ஆம் பாடற்கருத்தைக் 
கொண்டது . ) 


தலைவி தலைவனைப் புகழ்தல் : 


கொண்டானில் துன்னியகேளிர்மற்று இல்லைக் குறிப்பின் என்று 
தண்டா தவர் சொன்ன சால்புகண் டேன் தலம் ஏழ்புரக்கும் 
வண் தார்மணிப்புயன்வாணன் தென்மாறைமகிழ்நர் முன்னாள் 
பண்டா கியபழங் கேண்மைஇந் நாளும் ஒழிந்திலரே . 

தஞ்சை 406 
எனவும் , 


[ உலகம் காக்கும் அழகிய புயத்தை உடைய வாணனது 
தென்மாறையில் தலைவன் பண்டு நம்மாட்டுக்கொண்ட நட் 
பினை இன்னும் மறக்கவில்லை ஆதலின் , கணவனைப்போலச் 
சிறந்த உறவினர் வேறு யாவரும் இரார் என்று சான்றோர் 
சொன்ன மேதக்க மொழியின் பொருள் புலனாயிற்று ) 


684 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


பாங்கி தலைவியைப் புகழ்தல் : 
சிறந்தார் புகழ்தரும் தீம்புனல் ஊரன்செய் தீமைஎல்லாம் 
மறந்து ஆர்வம்எய்திவணங்குதலால்இவள்வாணன் தஞ்சை 
நிறம்தா ரகை அன்ன நித்திலம் போலும் நன் னீன் குலத்தில் 
பிறந்தார் நிறைந்தகற்பு ஓர்வடி வேபெற்ற பெற்றியளே . 


தஞ்சை 407 

184 


எனவும் வரும் . 


[ சான்றோர் புகழும் புனல் ஊரனாகிய தலைவன் செய்த 
தீமைகளை எல்லாம் மறந்து விருப்பம் எய்தி வணங்குதலால் , 
இத்தலைவி வாணனது தஞ்சையில் ஒளி வீசும் விண்மீன் 
களைப் போன்று ஒளிரும் முத்தைப்போன்ற நல்ல சிறந்த 
குலத்தில் பிறந்தவர்பால் நிறைந்த கற்பு எல்லாம் திரண்டு 
ஒருவடிவு எடுத்தாற்போலும் தன்மையள் ஆவள் . ] 

184 
பரத்தையின் பிரிவின் விரி 
557 மூன்று சூத்திரத்து மொழிந்தவை எல்லாம் 

ஆன்ற பரத்தையின் அகற்சியின் விரியே . 
இது பரத்தையிற்பிரிவின் விரி இத்துணைத்து என்கின் 
றது . 

( இ - ள் ) காதலன் பிரிவுழிக் கண்டோர் புலவிக்கு ஏது 
ஈதாம் இவ் வீறைவிக்கு என்றல் முதலாகப் பாங்கி மனைவி 
யைப் புகழ்தல் ஈறாகச் சொல்லப்பட்டன எல்லாம் பரத்தை 
யின் பிரிவின் விரியாம் என்றவாறு . 


வாயில் வேண்டல் முதலாக நான்கு வகைக்கும் ஏற்கு 
மாறு அறிந்து கொள்க . 

185 
ஒத்த நூற்பாக்கள் 
தலைவன் கூற்று : 

பயல்கெழு துணை அணை புல்லிய புல்லாது 
உயங்குவள் கிடந்த கிழத்தியைக் குறுகிப் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 185 


885 


புல்குஎன முன்னிய நிறை அழி பொழுதின் 
மெல்லென் சீறடி புல்லிய இரவினும் 
உறல் அருங்கு உண்மையின் ஊடல் மிகுத்தோளை 
பிறபிற பெண்டிரின் பெயர்த்தற் கண்ணும் 
நின்று நனி பிரிவின் அஞ்சிய பையுளும் 
சென்றுகை இகந்துபெயர்த்து உள்ளிய வழியும் 
காமத்தின் வலியும் கைவிடின் அச்சமும் 
தான் அவள் பிழைத்த நிலையின் கண்ணும் . 

தொல் . பொ . 146 


தலைவி கூற்று : 


கயந்தலை தோன்றிய காமர் நெய்யணி 
நயந்த கிழவனை நெஞ்சு புண்உறீஇ 
நளியின் நீக்கிய இளிவரு நிலையும் 
புகன்ற உள்ளமொடு புதுவோர் சாயற்கு 
அகன்ற கிழவனைப் புலம்புநனி காட்டி 
இயன்ற நெஞ்சம் தலைப்பெயத் தருக்கி 
எதிர்பெய்து மறுத்த ஈரத்து மருங்கினும் 
தங்கிய ஒழுக்கத்துக் கிழவனை வணங்கி 
எங்கையர்க்கு உரை என இரத்தற் கண்ணும் 
செல்லாக் காலைச் செல்கஎன விடுத்தலும் 
காமக் கிழத்தி தன்மகத் தரீஇ 
ஏமுறு விளையாட்டு இறுதிக் கண்ணும் ... 
தந்தையை ஒப்பர் மக்கள் என்பதனால் 
அந்தமில் சிறப்பின் மகப்பழித்து நெருங்கலும் .... 
கொடுமை ஒழுக்கம் கோடல் வேண்டி 
அடிமேல் வீழ்ந்த கிழவனை நெருங்கிக் 
காதல் எங்கையர் காணின் நன்றுஎன 
மாதர் சான்ற வகையின் கண்ணும் 
தாயர் கண்ணிய நல்லணிப் புதல்வனை 
மாயப் பரத்தை உள்ளிய வழியும் ... 


686 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
காமக் கிழத்தியர் நலம்பா ராட்டிய 
தீமையின் முடிக்கும் பொருளின் கண்ணும் 
கிழவோள் செப்பல் கிழவது என்ப . தொல் . பொ . 147 


. 


தோழி கூற்று : 

* அடங்கா ஒழுக்கத்து அவன் வயின் அழிந்தோளை 
அடங்கக் காட்டுதல் பொருளின் கண்ணும் 
பிழைத்துவந்து இருந்த கிழவனை நெருங்கி 
இழைத்தாங்கு ஆக்கிக் கொடுத்தற் கண்ணும் .... 
புறம்படு விளையாட்டுப் புல்லிய புகற்சியும் 
மாண் நலம் தா என வகுத்தற் கண்ணும் 
பேணா ஒழுக்கம் நாணிய பொருளினும் 
உணர்ப்புவயின் வாரா ஊடல்உற் றோள் வயின் 
உணர்த்தல் வேண்டிய கிழவோன் பால் நின்று 
தான் வெகுண்டு ஆக்கிய தகுதிக் கண்ணும் 
அருமைக் காலத்துப் பெருமை காட்டிய 
வெண்மைக் காலத்து இரக்கத் தானும் 
பாணர் கூத்தர் விறலி என்றிவர் 
பேணிச் சொல்லிய குறைவினை எதிரும் 
நீத்த கிழவனை நிகழுமாறு படீஇக் 
காத்த தன்மையின் கண் நின்று பெயர்ப்பினும் .. 
தோழிக்கு உரிய என்மனார் புலவர் . தொல் . பொ . 150 
உணர்ப்புவரை இறப்பினும் செயற்குறி பிழைப்பினும் 
புலத்தலும் ஊடலும் கிழவோற்கு உரிய.. 

தொல் . பொ . 156 
புலத்தலும் ஊடலும் ஆகிய இடத்தும் 
சொலத்தகு கிளவி தோழிக்கு உரிய . 

தொ . பொ . 157 
பரத்தைமை மறுத்தல் வேண்டியும் கிழத்தி 
மடத்தகு கிழமை உடைமை யானும் 
அன்புஇலை கொடியை என்றலும் உரியள் . 158 


13 


அகத்திணையியல் - நூற்பா எண் 185 


687 


2 


2 


அவன்குறிப்பு அறிதல் வேண்டியும் கிழவி 
அகன்மலி ஊடல் அகற்சிக் கண்ணும் 
வேற்றுமைக் கிளவி தோற்றவும் பெறுமே . 159 
காமக் கடப்பினுள் பணிந்த கிளவி 
காணுங் காலை கிழவோற்கு உரித்தே 
வழிபடு கிழமை அவட்கு இயல் ஆன . 

160 
அருள் முந்து உறுத்த அன்புபொதி கிளவி 
பொருள்பட மொழிதல் கிழவோட்கும் உரித்தே . 161 
‘ மனைவி தலைத்தாள் கிழவோன் கொடுமை 
தம்முள ஆதல் வாயில்கட்கு இல்லை . 

162 
மனைவீ முன்னர்க் கையறு கிளவி 
மனைவிக்கு உறுதி உள்வழி உண்டே . 

163 
எல்லா வாயிலும் இருவர் தோத்தும் 
புல்லிய மகிழ்ச்சிப் பொருள என்ப . 

178 
மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் 
நினையுங் காலை புலலியுள் உரிய . 

227 
பரத்தையின் பிரிவே நிலத்திரிபு இனறே . 

இறை . அக , 42 
கற்பினுள் பிரிந்தோன் பரத்தையின் மறுத்தந்து 
அறப்பொருள் படுப்பினும் வரை நிலை இன்றே . 
புகழும் கொடுமையும் கிழவோன் மேன . 
உணர்ப்புவயின் வாரா ஊடல் தோன்றின் 
புலத்தல் தானே கிழவற்கும் வரையார் . 
கண்டவர் கூறல் காதல் தோழி 
பொறை உவந்து உரைத்தல் பொதுப்படக் கூறி 
வாடி அழுங்கல் மாறுகொண் டவனொடு 
கனவு இழந்து உரைத்தல் விளக்கொடு வெறுத்தல் 
வாரம் பகர்ந்து வாயில் மறுத்தல் 
பள்ளிஇடத்து ஊடல் பணிமொழி ஆடல் 
செவ்வணி விடுக்க இல்லோர் கூறல் 


43 


1 


4 


1 , 45 


688 


இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
அயல் அறிவு உரைத்து அவள் அழுக்கம் எய்தல் 
செவ்வணி கண்ட வாயிலவர் கூறல் 
மனை புகல் கண்ட வாயிலவர் கூறல் 
முகம்மலர்ச்சி கூறல் முனிவது என்னெனக் 
காலம் நிகழ்வு உரைத்தல் கலவி எய்தலை 
எடுத்துரைத் தல்லொடு கலவி கருதிப் 
புலத்தல் குறிப்பு அறிந்து புலந்தமை கூறல் 
வாயிலவர் வாழ்த்தல் புனல்வரவு உரைத்தல் 
தேர்கண்டு மகிழ்தல் சேடியர் விழவின் 
தம்முள் உரைத்தல் தன்னை வியத்தல் 
நகைத்துஉரைத் தல்லொடு நாண் கண்டு உரைத்தல் 
பாணன் வரவு உரைத்தல் பாங்கிஇயல் பழித்தல் 
உழையர் இயல் பழித்தல் ஒண்ணுதலாள் அவற்கு 
இயற்பட மொழிதல் இயல்பு நினைந்து உரைத்தல் 
வாயில் பெறாது மகன் திறம் நினை தல் 
வாயிற்கண் நின்று தோழிக்கு உரைத்தல் 
வாயில் வேண்டத் தோழி கூறல் 
மன்னிய தோழி வாயில் வேண்டல் 
மனையவர் மகிழ்தல் வாயில் மறுத்தல் 
பாணனொடு வெகுடல் பாணன் புலத்தல் 
விருந்தொடு செல்லத் தணிந்தமை கூறல் 
ஊடல் தணி வித்தல் அணைந்தவழி ஊடல் 
புனல் ஆட்டு வித்தமை கூறிப் புலத்தல் 
கலவி கருதிப் புலவி புகறல் 
மிகுத்து உரைத்து ஊடல் விறல்வேல் காளை 
ஊடல் நீட வாடி உரைத்தல் 
துனிமொழிந்து உரைத்தல் துகள் ஒன்று இல்லாப் 
புதல்வன் மேல் வைத்துப் புலவி தீர்தல் 
கலவி இடத்து ஊடல் முன் நிகழ்வு உரைத்தல் 
பரத்தையைக் கண்டமை பயன்படக் கூறல் 
ஊதியம் எடுத்துஉரைத்து ஊடல் தீர்த்தல் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 185 , 186 


689 


ந . அ . 208 


எண்ணாறு ஒன்று இவை பரத்தையின் பிரிவு எனப் 
பண் ஆர் மொழியாப் பகர்ந்திசி னோரே . 

திருக்கோவை , மு . வீ . கற் . 9 
முழுதும் 
வாயில் மறுத்தலும் வாயில் கூறலும் 
தோழி மாற்றலும் புலவி தோற்றலும் 
கிழவன் புலத்தலும் கிழவி புலத்தலும் 
விழைகு நன் விழையான் இவன் என விளம்பலும் 
தாய்கண்டு உரைத்தலும் தாங்கிய காதலின் 
ஆயின பிறவும் ஆயிடைப் பிரிவே . 

த . நெ . வி , 25 
முறைபெறச் சூத்திரம் மூன்றினும் உரைத்தவை 
அறைதரு பரத்தையின் அகற்சியின் வீரியே . 

மா . அ . 105 

185 
ஏ 

னைய பிரிவுகளின் வகை 
558 பிரிவுஅறி வுறுத்தல் 1 பிரிவு உடன் படாமை 

பிரிவுஉடன் படுத்தல் பிரிவுஉடன் படுதல் + 
பிரிவுழிக் கலங்கல் வன்புஉறை வன்பொறை 
வருவழிக் கலங்கல் ஃ வந்தழி மகிழ்ச்சி என்று 
ஒருமையின் கூறிய ஒன்பது வகைய 
கல்வி முதலா எல்லாப் பிரிவும் . 
நிறுத்த முறையானே , இது கல்வி முதலிய பிரிவின் 
வகை இத்துணைத்து என்கின்றது . 


2 


( இ - ள் ) பிரிவு அறிவுறுத்தல் முதலாக வந்துழி 
மகிழ்ச்சி ஈறாகக் கூறப்பட்ட ஒன்பது வகையினை உடைய 
வாம் , கல்வி முதலாகிய ஐந்துவகைப் பிரிவும் என்றவாறு . 


ஒருமையின் கூறுதல் - ஒரு தன்மைபற்றிக் கூறுதல் . 


67 


690 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


ஒரு தன்மைபற்றிக் கூறுதலான் ஒன்பது வகையவாம் 
எனவே , பலதன்மை பற்றிக் கூறின் பல்வேறு வகையவாம் 
என்பதூஉம் பெற்றாம் . பெறவே , வகைவேறுபாடே விரி 
ஆகலின் , அவற்றின் விரியும் உடன் கூறினார் என்பது . பிரிவு 
அறிவுறுத்தல் ஒரு தன்மைபற்றிக் கூறும் இடத்து ஒன்றாயி 
னும் , தலைவன் பாங்கிக்குப் பிரிவு அறிவுறுத்தலும் அவள் 
அதனைத் தலைவிக்கு அறிவுறுத்தலும் எனப் பல தன்மை பற் - 
றிக் கூறும் இடத்துப் பலவாமாறும் காண்க . ஏனையவற்றிற் 
கும் ஏற்புழி இவ்வாறே உய்த்து உணர்க . 


விளக்கம் 


1 தலைவன் தான் பொருள் முதலிய குறித்துப் பிரியவேண் - 
டிய நிலையைத் தலைவிக்குத் தோழி வாயிலாக அறி 
வுறுத்தல் . 


2 தொடக்கத்தில் தலைவி தலைவனுடைய பிரிவிற்கு இசையா 

திருத்தல் . 


3 தலைவனும் தோழியும் பொருள் முதலிய குறித்துப் 
பிரிய வேண்டுவதன் இன்றியமையாமையைத் தலைவிக்கு 
எடுத்து இயம்பி அவளைப் பிரிவிற்கு இசையச்செய்தல் . 


4 தலைவி தலைவனுடைய பிரிவிற்கு இசைதல் . 


5 தலைவன் பிரிந்தவழித் தலைவி ஆற்றாது கலங்குதல் . 


6 தலைவி பிரிவு குறித்து வருந்தலாகாது என்று தோழி 

வற்புறுத்தல் . 


7 தலைவி அரிதின் பொறுத்து ஆற்றியிருத்தல் . 


8 வினைமுற்றி மீண்டு வரும் தலைவன் வரும் வழியில் மாவும் 

புள்ளும் முதலிய கண்டு தலைவியை நினைத்துக் கலங் 


குதல் . 


அகத்திணையியல் 


- 


691 


நூற்பா எண் 186 


9 தலைவன் மீண்டு வந்தவழித் தலைவியும் தலைவனும் 

மீட்சி குறித்து மகிழ்தல் . 


ஒத்த எற்பாக்கள் 


ஓதல் பிரிவு : 


. 


கல்வி நலம் கூறல் பிரிவு நினைவு உரைத்தல் 
கலக்கம்கண்டு உரைத்தல் காதலர் தமது 
வாய்மொழி கூறல் வருவன நான்கும் 
தீமையில் கல்வி தேருங் காலே . 

திருக்கோவை , மு . வீ . கற் . 4 


காவல் பிரிவு : 


பிரிவு அறி வீத்தல் பிரிவுகேட்டு இரங்கல் 
வருபவை இரண்டும் வையம் காவல் . 


5 


தூதிற் பிரிவு : 


பிரிவு கூறல் வருத்தம் தணித்தல் 
இருபகை தணித்தற்கு ஏகல் என்ப . 


துணைவயின் பிரிவு : 


* பிரிந்தமை கூறல் பிரிவு ஆற் றாமை 
கார்மிசை வைத்தல் காரை நோக்கி 
வருந்தி உரைத்தல் மலர்க்குழல் அரிவை 
கூதிர்கண்டு கவறல் குளிர்முன் பனிக்கு அவள் 
நொந்து கூறல் நோக்கிப் பின்பனிக்கு 
இரங்கி உரைத்தல் இளவேனில் கண்டு அவள் 
இன்னல் எய்தல் இது அவர் குறித்த 
பருவம் ஆம்என வரவு கூறல் 
பருவம் மறைத்து உரைத்தல் மறுத்துரைத் தல்லொடு 
தேர்வரவு கூறல் வினைமுற்றி நினைதல் 
நிலைமை நினைந்து உரைத்தல் முகிலொடு கூறல் 


692 


லக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


வரவுஎடுத்து உரைத்தல் மறவாமை கூறல் 
மற்று இவை ஈரெட்டும் உற்றுழிப்பிரிவாய் . மு.வி.கற் 7 


பொருள்வயின் பிரிவு : 


வாட்டம் கூறல் பிரிவு நினைவு உரைத்தல் 
ஆற்றாது புலம்பல் ஆற்றாமை கூறல் 
திணைபெயர்த்துரைத்தல் பொருத்தம் அறிந்துஉரைத்தல் 
பிரிந்தமை கூறல் பிரிவு ஆற் றாமையான் 
இரவுஉறு துயரத்திற்கு இரங்கி உரைத்தல் 
நிகழ்ச்சி நினைந்து அழிதல் உருவுவெளிப் படுதல் 
நெஞ்சொடு நோதல் நெஞ்சொடு புலத்தல் 
நெஞ்சொடு மறுத்தல் நாள்எண்ணி வருந்தல் 
ஏறு வரவுகண்டு இரங்கி உரைத்தல் 
பருவம் கண்டு இரங்கல் முகிலொடு கூறல் 
தேர்வரவு கூறல் இனயர்எதிர் கோடல் 
உள்மகிழ்ந்து உரைத்தல் ஓதிய இருபதும் 
மாமதி நுதலாய் வான் பொருள் பிரிதல் . 

திருக்கோவை மு . வீ . கற் . 8 
முழுதும் - 
பிரிவகை உணர்த்தலும் பாங்கி கூற 
உரிதினின் அழுங்கலும் அழுங்காக் காலை 
அறிகுவன் என்றலும் அறியக் கூறலும் 
நறுநுதல் இனைதலும் நயவரக் கூறலும் 
தெரியிழை நேர்தலும் செலவுடன் மயங்கலும் 
வந்தது பொழுது என வருந்தலும் தோழி 
நொந்தனன் உரைப்பவும் நோவாள் கூறலும் 
ஆற்று வித்தலும் ஆயிடை வருவோன் 
மேனவும் சேயிடைப் பிரிவுானக் கொளலே . 

த . நெ . வி . 24 
போக்கு அறிவுறுத்தல் போக்குஉடன் படாமை 
போக்கு உடன் படுத்தல் போக்கு உடன் படுதல் 


ந.அ. 200 


. 


அகத்திணையியல் - நூற்பா எண் 136 


693 


போயுழிக் கலங்கல்வன் புறையே வன்பொறை 
வரும்வழிக் கலங்கல் வந்துழி மகிழ்ச்சியான்று 
ஒருதலை யாக உரைத்தாண் வகைய 
அருள்மலி காவல் முதலிய ஐந்தே மா . அ . 106 ] 
கல்விப் பிரிவு பாங்கிக்குத் தலைமகன் அறிவுறுத்தல் : 
சீர் அளவு இல்லாத் திகழ்தரு கல்விச்செம் பொன் வரையின் 
ஆரளவு இல் லா அள வும்சென் றார் அம்பலம் துன்னி நின்ற 
ஓர் அளவு இல்லா ஒருவன் இருங்கழல் உன்னினர்போல் 
ஏர் அளவு இல்லா அளவினர் ஆதவர் ஏந்திழையே . திரு . 308 
எனவும் , 

[ தலைவியே ! எல்லையற்ற கல்வியாகிய மேருமலையின் 
எல்லைவரை சென்ற நம் தலைவர் , அம்பலத்து நின்ற சிவபெரு 
மானின் திருவடிகளை அறிந்து நினைந்தவர் போல் , நன் 
மைக்கு எல்லை இல்லாத திருவினராவர் . ] 


கல்விப் பிரிவு 
கல்விப் பிரிவு தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் : 


வீதல்உற் றார் தலைமாலையன் தில்லைமிக் கோன்கழற்கே 
காதல்உற்றார் நன்மை கல்வி செல் வீதரும் என்பது கொண்டு 
ஓதல் உற்றார் உற்று உணர்தல்உற் றார் செல்லல்மல் அழல்கான் 
போதல் உற்றார் நின் புணர்முலை உற்ற புரவலரே . 

திரு . 309 
எனவும் , 
( செல்வியே ! 

இறந்த தேவர்களின் தலைமாலையை 
அணிந்த தில்லைக்கண் உள்ள சிவபெருமானுடைய திருவடி 
களிலேயே அன்புற்றாரது நன்மையைக் கல்வி தரும் என்பது 
கருதி , ஓதுதலான் மிக்கவரை அடைந்து எல்லா நூல்களை 
யும் உணர்தலுற்று , நின் புணர்நகிலைச் சேர்ந்த தலைவர் , 
இன்னாமையைச் செய்யும் வெய்ய பாலையில் போ தலை நினைத் 
தார் . ] 


694 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கல்விக்குப் பிரிந்துழிக் கார்ப்பருவம் கண்டு 

தலைவி வருந்தல் : 


யாணர்க் குழல் மொழி என்செய்கு வேன் கல்வி எல்லை எல்லாம் 
காணப் பிரிந்தவர் காண்கில ரால் கடல் மேய்ந்து தஞ்சை 
வாணர்க்கு எதிர்ந்தவர் மங்கையர் போலும் என் வல்உயிரின் 
ஊண் அற்பம் என்ன எண் ணாவரும் மேகம் உ.ருமுடனே . 


தஞ்சை. 409 


எனவும் , 


[ புதுப்புது இசையைப் பரப்பும் குழல் போலும் மொழி 
யினை உடைய தோழியே ! கடல் நீரைஉட்கொண்டு , தஞ்சை 
வாணனை எதிர்த்த பகைவர் தம் மனைவிமார்களைப் போல நீர் 
உகுத்தற்கு , என் உயிர் மெல்லிது என்று எண்ணாது . கார் 
மேகம் இடியுடன் வருகின்றது . கல்வியின் எல்லையைக் காண் 
பதற்கு ஓதற்பிரிவை மேற்கொண்டுள்ள தலைவர் இக் 
கார்மேகத்தைக் காண்பார் அல்லர் . யான் என் செய்வேன் ? ] 


கார்ப்பருவம் கண்டு வருந்திய தலைவியைத் தோழி 

ஆற்றுவித்தல் : 


திருமால் அறியாச் செறிகழல் தில்லைச்சிற் றம்பலத்து எம் 
கருமால் விடை உடை யோன் கண்டம் போல் கொண்டல் எண் திசையும் 
வருமால் உடன்மன் பொருந்தல் திருந்த மணந்தவர்தேர் 
பொரும்மால் அயில்கண் கல்லாய்இன்று தோன்றும்நம் பொன்னர்ச்சே, 


திரு . 326 


எனவும் , 

( திருமாலும் அறியாத திருவடியை உடையவனாய்ச் 
சிற்றம்பலத்தான் ஆகிய இடபவாகனனுடைய கழுத்தைப் 
போல மேகம் இருண்டு எட்டுத்திசைக்கண்ணும் வாராநின் 
றது . அதனால் , வேற்கண் தோழி ! தம்முடனே நிலைபெற்ற 
கல்வி பொருந்து தலைக் காண , நம்மை மணந்த தலைவரது 
தேர் இன்றே நம் இல்லின்கண் வந்து சேரும் . 


அகத்திணையியல் 


695 


நூற்பா எண் 187 


திருக்கோவையாரில் இப்பாடல் துணைவயிற் பிரிவின் 
கண்ணதாய் உள்ளது . இங்கு யாம் ஓதற்பிரிவிற்கு ஏற்பப் 
பொருள் கொண்டுள்ளாம் . ] 

காவற் பிரிவு 
காவல் பிரிவு தலைவன் பாங்கிக்கு அறிவுறுத்தல் : 
அல்லவை நீக்கி அறப்புறம் காக்கவும் ஆதுலர்கள் 
சொல்லுவ கேட்டு அவர் துன்பம் துடைக்கவும் சூழ்கடல் பார் 
எல்லையின் ஒன்றை ஒன்று இன்னா செயும்இகல் வாட்டுதற்கும் 
செல்லுவ தேகடன் ஆம் நாடு காவல் சிறந்தவர்க்கே . 

அம்பி 519 
எனவும் , 


[ நாடுகாவலில் சிறந்த தலைவனுக்கு , தீயவற்றை நீக்கி 
அறப்புறத்தைக் காப்பாற்றவும் , நோயாளிகள் சொல்லுவன . 
வற்றைக் கேட்டு அவர்களது துன்பத்தைப் போக்கவும் , உல 
கில் இன்னாசெய்யும் பகைமையைப் போக்கவும் செல்லுவதே 
கடமையாகும் . ] 


பாங்கி காவல்பிரிவு உடன்படாமை : 


பண்காவல்கொண்டபணிமொழிச்செங்கைப்பசுங்கிளிக்கும் 
கண்காவல் என்பதும் கண்டும் செல் வீர்கொல் கருங்கடல்சூழ் 
மண்காவல் கொண்ட மணிநெடு வேல்முடி மன்னவர்க்குப் 
பெண்காவல் கொள்கை பெரும்பழி போலும் பெருந்தகையே . 

அம்பி . 520 
எனவும் , 


( பெருந்தகையே ! பண்ணை வென்ற இன்சொல் தலை 
விக்கு உன் கண்களே காவலாகும் என்பதை உணர்ந்தும் 
செல்வாய்கொல்லோ ? கடல்சூழ் உலகைக் காக்கும் வேலை 
ஏந்திய முடி மன்னவருக்குப் பெண்ணிற்கு இடர் வாராமல் 
காத்துக்கொண்டிருப்பது பெரிய பழிபோலும் ! ) 


696 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


காவல் பிரிவு தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் : 


மூப்பான் இளையவன் முன்னவன் பின்னவன் முப்புரங்கள் 
வீப்பான் வியன் தில்லை யான் அருளால்விரி நீர்உலகம் 
சாப்பான் பிரியக் கருதுகின் றார் நமர் கார்க்கயல்கண் 
பூப்பால் நலம் ஒளி ரும்புரி தாழ்குழல் பூங்கொடி யே . 


திரு . 312 


எனவும் , 


( கருங்கயல் புரிகுழல் தலைவியே ! யாவரினும் மூத்தானும் 
இளையானும் யாருக்கும் முன்னவனும் பின்னவனும் திரிபுரங் 
களை அழிப்பானும் ஆகிய தில்லையான் அருளால் உலகத் 
தைப் பாதுகாக்க நம் தலைவர் பிரியக் கருதுகின்றார் . ) 


காவற்குப் பிரிந்துழித் தலைவி கூதிர்ப்பருவம் கண்டு 

வருந்தியமை : 
நிறைசூல் எழிலி பொழிந்துகண் மாறிய பின்னை நின்ற 
குறைசூழ் புறவு குழைபயன் சோரும் குறுந்துளிகொண்டு 
அறைசூறைவாடைஅலைக்கும் நன்னாள் இங்கு அறிகிலர்கொல் 
நறைசூழ் மலர்க்குழ லாய் நாடு காவல் நயந்தவரே . 

அம்பி . 522 
எனவும் , 


[ மணம் கமழ் மலர்க் குழலாய் ! மேகம் மழை பொழிந்து 
நீங்கிய பின் , காடுகள் தளிப்பச் சிறுதிவலை கொண்டு 
வாடைக்காற்று துன்புறுத்தும் நாளை , நாடுகாவலை விரும்பும் 
நம் தலைவர் இங்கு அறியார் கொல் ? 


கூதிர்ப்பருவம் கண்டு வருந்திய தலைவியைத் 

தோழி ஆற்றுவித்தல் : 
பணிவார் குழைாழி லோன் தில்லைச் சிற்றம் பலம் அனைய 
மணிவார் குழல்மட மாதே பொலிகநம் மன்னர் முன்னாப் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 186 


697 


பணிவார் திறையும் பகைத்தவர்சின்னமும்கொண்டுவண்தேர் 
அணிவார் முரசினொடு ஆலிக்கும் மாவொடு அணுகினரே . 


திரு . 330 


எனவும் , 


[ பாம்பைக் குழையாக அணிந்த எழிலோன் ஆகிய 
சிவபெருமானின் சிற்றம்பலம் அனைய , நீலமணிபோன்ற 
கூந்தலைஉடைய தலைவியே ! நம் தலைவன் , தன்முன் பணிந் 
தவர் அளித்த கப்பப்பொருளையும் பகைத்தவர் சின்னங்களை 
யும் கொண்டு , வளவிய தேரில் முரசம்ஒலிக்க , தாவி ஓடும் 
குதிரையோடு நம் ஊர் வந்தடைந்துவிட்டான் ஆதலின் , 
நீ இனிக் கவலையை நீத்துப் பொலிக . ) 


வீனைமுற்றி மீண்டமை பாங்கி தலைவிக்கு உணர்த்தல் : 
புங்கம் படவண்டு இமிர்நறுங் கோதைப் புரிகுழலாய் 
அங்கம்படர்கொண்டு அழிவது என்னே இனி ஆடினரைப் 
பங்கம் படவென்ற பன்மணித் தேர்வெம் பரிகடவிச் 
சங்கம் படகம் முழங்கவந் தார் நம் தலைவர் இன்றே . 

அம்பி 536 
எனவும் வரும் . இவை இரண்டும் வன்பொறைக்கு உரியவாம் . 
பிறவும் அன்ன . 

( வண்டு ஒலிக்கும் கோதையை அணிந்த சுருண்ட 
குழலாய் ! 

பகைவரை வென்ற தேரில் குதிரைகளைக்கட்டிச் 
செலுத்திச் சங்கம் முதலிய வாத்தியங்கள் ஒலிக்க நம் 
தலைவன் இன்றே வந்துவிட்டான் . ஆதலின் , இனி நீ உன் 
உ.டல் கவலையால் வாடுவது ஏன் ? ] 

தூதிற் பிரிவு 
தூதிற்பிரிவு தலைவன் பாங்கிக்கு அறிவுறுத்தற்குச் செய்யுள் : 
மூளா அரும்பழி மூண்டு இரு வேந்தர்கள் மொய் அமரின் 
மாளா வகைசென்று மாற்றுதல் வேண்டி மணிவரைவேய்த் 

88 


698 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தோளாய் பிரிந்து வருநாள் அளவும் சுரும்பு இமிர்பூந் 
தாள் ஆர் மலர்க்குழ லாள் வருந் தாவகை சாற்றுகவே . 

அம்பி 523 
எனவும் , 


[ மலையில் வளரும் மூங்கில் போன்ற தோளாய் ! பழி 
மூள வேந்தர் இருவர் போரில் மாளாதபடி அவர்களைச் சந்து 
செய்வித்தல் வேண்டி , யான் பிரிந்து மீண்டு வரும் நாள் 
வரையில் , சுரும்பு இமிரும் மலர்க்குழலாளாகிய தலைவி வருந் 
தாதபடி அவளை ஆற்றுவித்துக்கொண்டு இருப்பாயாக . ] 


பாங்கி பிரிவு உடன்படாமை : 


வேயும் கரும்பும் விரும்பிய தோள் இந்த மெல்லியலும் 
யாயும் பகைகண்டு இருக்கவைத் தோஎதிர்ந்தா ரைமுனையில் 
பாயும் புரவிப் படை இரு வேந்தர் பகைத்தவரைப் 
போயும் தணித்துப் பொருந்திடு மாறு வருந்துவதே . 

அம்பி . 524 
எனவும் , 


[ மூங்கிலும் , கரும்பும் போன்ற தோள்களை உடைய 
தலைவியும் அவள் தாயும் ஊரவர் கூறும் பகை மொழிகளைக் 
கேட்குமாறு இருக்கவைத்தோ, பகைவர்மேல் போர்முனையில் 
பாயும் குதிரைப் படையை உடைய பகைவேந்தர் இருவரை 
யும் நீர்போய்ப் பகை தணித்துப் பொருந்துமாறு முயலு 
வது ?] 


தூதிற்பிரிவு தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் : 
மிகைதணித்தற்கு அரிதாம் இருவேந்தர்வெம்போர்மிடைந்த 
பகைதணித் தற்குப் படர் தல்உற் றார் நமர் பல்பிறவித் 
தொகைதணித் தற்கு என்னை ஆண்டு கொண்டோன் தில்லைச் சூழ்பொழில் 
முகைதணித் தற்கு அரி தாம்புரி தாழ்தரு மொய்குழலே ( வாய் 


திரு 314 


எனவும் , 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 186 


699 


[ யான் பலபிறவிகளை எடுக்காதவகை என்னை ஆட் 
கொண்ட சிவபெருமானது தில்லையைச் சூழ்ந்த பொழி 
லிடத்தே பூத்த போதுகளால் தனது இயற்கைமணம் மாற் 
றுதற்கு அரிதாகிய கூந்தலை உடைய தலைவியே ! ஒருவர் 
உள்ளமிகுதியை ஒருவர் தணித்தற்கு அரியராகிய வேந்தர் 
இருவர் தம்மிடையேகொண்ட பகையை நீக்கி அவரிடை 
அமைதி நிலவுமாறுசெய்ய , நம் தலைவன் செல்லுதலை மேற் 
கொண்டுள்ளான் . ) 


தூதில் பிரிந்துழித் தலைவி முன்பனிப்பருவம் கண்டு வருந்தல் : 


பருந்து ஆர் சுடர் இலை வேல்பகை வேந்தர் பகை தணிப்பப் 
பிரிந்தார் வருகிலர் பெய்வளை யாய்பிர சம்புலந்து 
கருந்தா மரை என்னச் செந்தா மரைகரு கப்பெருக 
வருந்தார் வருந்துற மஞ்சுதெற்கு ஓட வரும்பனியே . 

அம்பி , 526 
எனவும் , 


( பெய்வளையாய் ! பருந்துகள் பின்தொடரும் வேற்படை 
உடைய , பகைத்த வேந்தர் தம் பகையைப் போக்கிச் சந்து 
செய்விக்கப் பிரிந்த நம் தலைவர் இம்முன்பனிக்காலத்தும் 
மீண்டு வந்திலர் . வண்டுகள் வெறுத்துச் செல்லச் செந் 
தாமரைகள் கருந்தாமரைபோலக் கருகவும் , இதற்குமுன் 
பிரிவுகருதி வருந்தாதவரும் வருந்தவும் மேகங்கள் தென்புறம் 
ஓட முன்பனிக்காலம் வந்துள்ளது . ) 


தூதில் பிரிந்துழி முன்பனிப் பருவம் கண்டு வருந்திய 

தலைமகளைத் தோழி ஆற்றுவித்தல் : 
சுற்றும் குழல்நின் பிணிவீடுப் பான்வந்து தோன்றினர்பார் 
முற்றும் பொழிகின்ற முன்பனி நாள் முகி லும்கடலும் 
வற்றும் பருவத்தும் மண்புரப்பான் தஞ்சைவாணன் ஒன்னார்ச் 
செற்றும் படையின் வெம் போர் தணிப்பானன்று சென்றவரே . 

தஞ்சை . 416 
எனவும் வரும் . பிறவும் அன்ன . 


200 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


( கார்மேகமும் கடலும் வற்றும் காலத்தும் உலகைக் 
காத்தற்கு மேற்கொண்ட தஞ்சைவாணனுடைய பகைவரைப் 
போல வெகுளும் படையின் போர் தணிக்கச் சென்ற தலை 
வன் , உலகு முழுவதும் முன்பனி பொழிகின்ற இக்காலத்தே , 
தலைவியின் துயரைப் போக்குதற்கு வந்து தோன்றிவிட் 
டான் . ] 

துணைவயின் பிரிவு 
துணைவயின் பிரிவு தலைமகனால் உணர்ந்த தோழி 

அதற்கு உடன்படாமை : 


கன்னல் சிலைமதன் காதும் செருவில் கலங்குகின்ற 
இன்னற்கு உதவிசெய் தால் என்ன தாகும் இருஞ்செருவின் 
மன்னர்க்கு உதவி செயப்பிரி யும்வரி யும்கழற்கால் 
செந்நெல் பழனக் கழனி நல் லூரஎம் சேயிழைக்கே . 


அம்பி . 528 


எனவும் , 

( போரிலே நண்பராகிய மன்னவர்க்கு உதவிசெய்யப் 
பிரியும் கழற்காலினையும் , செந்நெல் விளையும் வயல்களையும் 
உடைய நல் ஊர ! எம் தலைவி கருப்புவில்லோனாகிய மன்மதன் 
செய்யும் போரில் கலங்கும் துன்பத்திற்கு நீ உதவிசெய்தால் , 
என்ன குறைவு உனக்கு ஏற்படும் . ? ] 
துணைவயின் பிரிவு தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் : 


போது குலாய புனைமுடி வேந்தர் தம் போர்முனைமேல் 
மாது குலாயமென் நோக்கி சென் றார் நமர் வண்புலியூர்க் 
காது குலாயகுழை எழி லோனைக் கருதலர்போல் 
ஏதுகொ லாம்விளை கின்றது இன்று ஒன்னார் இடுமதிலே . 


திரு 316 


எனவும் , 

[ அன்பு வெளிப்படுத்தும் மெல்லிய பார்வையுடையாய் ! 
போர்ப் பூச்சூடிய முடிவேந்தர் தம் போர்முனை மேல் நம் தலை - 


அகத்திணையியல் 


- 


701 


நூற்பா எண் 186 


வன் சென்றுள்ளான் . புலியூரிலுள்ள குழையணிகாதனை வழி 
படாதவர் படும் துன்பம் போல , இன்று பகைவருடைய மதில் 
களுக்கு எத்தகைய தீங்குகள் நேரிடுமோ ? ] 


துணைவயின் பிரிந்துழித் தலைவி பின்பனிப்பருவம் 

கண்டு வருந்தியது : 


சுற்றின வீழ்பனி தூங்கத் துவண்டு துயர்கஎன்று 
பெற்றவ ளேஎனைப் பெற்றாள் பெடைசிற கான் ஒடுக்கிப் 
புற்று இல வாள் அரவன் தில்லைப் புள்ளும் தம் பிள்ளை தழீஇ 
மற்று இனம் சூழ்ந்து துயிலப் பெறும் இம் மயங்குஇருளே . 


திரு . 320 


எனவும் வரும் . 

( பெடைகளைத் தம் சிறகுகளுக்குள் ஒடுக்கி , புற்றில் 
இல்லாத கொல்லுதல் தொழிலை உடைய பாம்பை அணிந்த 
சிவபெருமானுடைய தில்லையிலே பறவைகளும் தம் குஞ்சு 
களைத் தழுவி , இனம் சூழத் துயில் பெறும் இம் மயக்கந்தரும் 
இருளில் , சுற்றிலும் பனி பெய்யத் துவண்டு துயர் உறுவா 
ளாக என்று என் தாய் என்னைப் பெற்ற தீவினை உடை 
யேன் யான் . ] 


தலைவி பாணனைப் பாசறை விடுத்தல் : 


தலகமெவியக் கொங்கை தங்குபைம் பொன்னும் வெஞ் சாயகப்பூர் 
தொகைமெலி யப்படும் துன்பமும் சொல்லு தொழுது இறைஞ்சாப் 
பகைமெலி யத்தங்கு பாசறை மேல் செல்லும் பாணமுல்லை 
முகைமெலியப்புனைதொங்கல்எம் கேள்வர் தம்முன்பு சென்றே . 

அம்பி . 530 
எனவும் , 


[பாணனே ! தொழுது வணங்காத பகைவர் மெலியு 
மாறு பாசறையில் இருக்கும் முல்லைப்பூமாலை அணிந்த என் 
தலைவன் முன்பு சென்று , என் அழகு கெடுமாறு கொங்கை 


702 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
யில் பசலை பூத்திருப்பதனையும் , கொடிய மன்மதன் கருப்பு - 
வில்லிலிட்டுப் பூ அம்பு தொடுத்தலால் உடல் மெலியப் படும் 
துன்பத்தினையும் நி சென்று சொல்லுவாயாக . ] 

தலைவன் பாணனை வினாதல் 
தேதா என முரல் செவ்வழி யாழ்கொண்டு சேரிவிட்டுப் 
போதாத பாணர்எப் போதுவந் தீர்புலவு உண்பருந்து 
மீது ஆடு பாசறை வாய்வினை யேனுக்கு வேல்நெடுங்கண் 
சூது ஆர் வனமுலைத் தோகைான் னோநின்று சொல்லியதே . 

அம்பி . 531 
எனவும் , 


[ தேதா என்று ஒலிக்கும் செவ்வழிப்பண்பாடும் யாழினை 
எடுத்துக்கொண்டு உம் சேரியை விட்டு என்றும் நீங்காத 
பாணராகிய நீர் , பருந்துகள் வட்டமிடும் எம் பாசறைக்கு 
எப்போது வந்தீர் ? பகைவினைக்கண் இங்குத் தங்கியிருக்கும் 
எனக்கு , வேல் போன்ற நெடுங்கண் களையும் சூதடு கருவி 
போன்ற அழகிய நகிலினையும் உடைய தலைவி என்ன 
செய்தி சொல்லி அனுப்பினாள் ? ) 


தலைமகனுக்குப் பாணன் கூறல் : 


திருவடி வீழ்ந்து அடி யேன் திரு வேவிடை என்று செப்பப் 
பருவரல் எம்பெரு மாட்டி பகர்ந்தது பற்றலரைப் 
பொருது இகல் வென்ற புனை மணித் தேரும் புரவலரும் 
வருவது கண்டிட யாம்பெற் றிலேம் என்னும் வாசகமே . 


அம்பி 532 


எனவரும் . இது சொல்லிய கூற்று எனச் சொல்லியது ஆக 
லின் , பிரிவுழித் தலைவி கலங்கலின் பாற்படும் . 


( எம்பெருமாட்டியின் திருவடிக்கண் வீழ்ந்து வணங்கி 
அம்மையே ! விடைகொடுங்கள் என்று யான் வேண்ட , 
எம்பெருமாட்டி தன் துயரைக் குறிப்பிட்ட முறை இதுவே . 


. 


அகத்திணையியல் - நூற்பா எண் 186 703 
பகைவரைப் போரிட்டு மாறுபாட்டை அழித்த நெடுந்தேரும் 
தலைவரும் வெற்றியோடு மீண்டு வருதலைக்காணும் வாய்ப் 
பினை யாம் பெறும் அளவு அதுகாறும் உயிரோடு இருக்கமாட் 
டோம் என்ற சொற்களே அவள் கூற்றாகும் . ) 

தலைவன் பாசறைப் புலம்பல் 
சாந்தம் கமழும் தடமுலை யாள் நின்ற தன்மை இது 
வேந்தன் பகைமுற்றி மீளஎண்ணேன் வெயில் போய் ஒளித்துக் 
காந்தும் கடுங்கன லும் பொடி போர்க்கும் கடைப்பனி நாள் 
போந்தும் கிடந்து வீட் டேன் என்ன பாவம் புகல்வதுவே . 

அம்பி 533 
எனவரும். 


( சந்தனம் மணக்கும் தடநகிலாள் இருக்கும் நிலை இது 
வாம் . வேந்தனுடைய பகைவர்களை அழித்து விரைவில் 
மீண்டு வருதலைக் கருதேனாய் , வெயில் ஒளிப்பக் கனலும் 
பொடி போர்க்கப் பின்பனிக்காலம் வந்தும் பாசறையிலேயே 
தங்கிவிட்டேன் . யான் செய்துள்ள தீவீனையை என்ன என்று 
புகல்வேன் ? ] 

தலைவி பிரிந்துழிக் கனவு கண்டு இரங்கல் : 


வனவேய் பொருத்தடந் தோள் வடந் தோய்முலை வல்லுப்புல்ல 
நனவே என உன்னி நாட்டம் துறந்து நன் ஞானம் இல்லார் 
எனவே தனி நின்று இரங்கவெங் கானத்து இகலும் கங்குல் 
கனவே உனக்கும் கனவுஎய்து மால் ஒரு காலத்திலே . 

அம்பி . 551 
எனவும் வரும் . இவை ஆறும் பிரிவுழிக் கலங்கற்கு உரிய 
வாம் . 


[ வேய்த்தோள் வனமுலை நல்லாளைக் கனவிடைப் புல்லி - 
னேனாக , நனவாகக் கண்விழித்து நல்ல ஞானம் இல்லாதவர் 
களைப் போலக் கலங்கித் தனியே நின்று நான் வருந்துமாறு 
கொடிய காட்டில் எனக்கு மாறுபாட்டைச் செய்யும் இராக் 


704 இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 
காலக் கனவே ! உனக்கும் ஒரு காலத்தில் கனவு வந்து உன் 
னைத் துன்புறுத்தும் ] 


பின்பனிப் பருவம் கண்டு வருந்திய தலைவியைத் 

தோழி ஆற்றுவித்தல் ! 


வடுக்கண்டனையகண்மங்கை நல்லாய் தஞ்சைவாணன்வெற் 
அடுக்கம் குளிர அசைகின்ற வாடை அகன்றவர்க்கு [ பில் 
நடுக்கம் செய் பின்பனி நாளின்வந் தார் அமர் நண்பன் உற்ற 
இடுக்கண் களைய அன் றே அகன் கானம் இகந்தவரே . 


தஞ்சை . 419 


எனவரும் . 


. 


( வடுவகிர் போன்ற கண்களை உடைய தலைவி ! போரில் 
ஈடுபட்ட நண்பனுடைய துன்பத்தைப் போக்கக் காட்டைக் 
கடந்து சென்ற நம் தலைவர் தஞ்சைவாணன் மலையில் பக்க 
மலைகள் குளிர அசைகின்ற வாடைக்காற்றுப் பிரிந்தவர்கள் 
ளுக்கு நடுக்கம் செய்யும் பின்பனிநாளில் வந்து சேர்ந்தார் . ] 

தூதும் துணையும் ஏது வாகச் 
சென்றோன் அவ்வினை நின்று நீட்டித்துழிப் 
புலந்து பாசறைப் புலம்பவும் பெறுமே . 

இ.லி. பொ . 89 
என்ப ஆகலின் , வினை ஓர்யாண்டின் முடியாது நீட்டித்தவழி , 
தலைவன் தலைமகள் உருவுவெளிப்பாடு கண்டு 

சொல்லி 
யது : 


மைக்குஞ் சா நிரை யால்தஞ்சை வாணன் மருவலரைக் 
கைக்கும் களம்கெழு பாசறை யூடு கயலும் வில்லும் 
மொய்க்கும் சுடர் இள அம்புலி தானும் முயங்கி எல்லாத் 
திக்கும் தொழவரு மேசுருள் ஓலைத் திருமுகமே . 


தஞ்சை . 433 


எனவரும் . இது வன்பொறைக்கு உரித்து . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 186 


705 


( யானைப் படையால் தஞ்சைவாணன் பகைவரைத் துன் 
புறுத்தும் களம் உடைய பாசறையில் , கயலும் வில்லும் 
இளம்பிறையும் கலந்து எல்லாத் திசையிலுள்ளாரும் தொழு - 
மாறு வனப்புடைய சுருண்ட ஓலைத் திருமுகம் உருவெளியா - 
கக் காட்சி வழங்குகிறது . ) 


கயல் - கண் ; வில் - புருவம் ; பிறை - நெற்றி ; ஓலை - 
காதணி ; திருமுகம் தலைவியின் அழகிய முகம் . ] 


வினை முடித்ததன் பின் வியன்பதி சேய்த்து என வினாதல் : 


முன் இட்ட வாசி நுகம்பூட் டலும் முன்பின் ஆக்குதிண்தேர் 
பின் இட்ட ஓட்டம் கடிந்து நண் பாபொரும் பேரரசர் 
வெந்இட்டவேல்வலவாணன் தென்மாறைசெல்வெண்புரிமின் 
தன் இட்ட மேசென்ற கார் என்செய் யாது தனிச்சியையே . 

( தஞ்சை . தனி ] 
எனவும் , 


[ நண்பா ! முன்னர்க் குதிரையைத் தேரின் நுகத்தில் 
பூட்டலும் , முன் செல்லும் தேர்களை எல்லாம் பின்னிடச் 
செய்து முன்னே வீரையும் நம் தேரின் வேகத்தையும் மீறி , 
போரிட வந்த பேரரசர் முதுகு காட்டி ஓடுமாறு செய்த 
வேலில் வல்ல வாணனுடைய தென்மாறையினை நோக்கி 
விரைந்து சென்ற மின்னலோடு சென்ற கார் தனியாக இருக் 
கும் தலைவியை என்ன பாடுபடுத்தாது ? ] 


வினை முற்றி மீண்டவன் உருவு வெளிப்பாடு 

கண்டு கூறியது : 


வரிதரு காஞ்சி மணிநெடுந் தேரும் வயங்கெழுவான் 
பரியும் இருங்கண் பகடும் ஐ வாட்படை யும் குவிந்து 


89 


706 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
திரிய முனிந்தது தேர்வல வா அகல் வார்செருவிட்டு 
இரிய முனிந்து இறை கொண்டு அகல் காலையில் எத்திக்குமே . 

அம்பி . 534 


எனவும் வரும் . இவை இரண்டும் வருவழிக் கலங்கற்கு உரிய 
வாம் . 


[ தேர்வலவா ! பகைவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடு 
மாறு வெகுண்டு பாசறைக்கண் தங்கி வென்று மீண்டு வரும் 
காலத்தில் , எத்திசையின் கண்ணும் காஞ்சி அணிந்த மணி 
நெடுந்தேரும் வானை முட்டும் கருங்கண் யானையும் வியக்கத் 
தக்க வாட்படையும் திரண்டு என்னைக் கோபித்தன . 


தேர் அல்குல் ; யானை - நகில் ; வாள் - கண் ; இவை 
உருவெளியில் காணப்பட்டவை . ) 


பாசறை முற்றி மீண்டு ஊர்வயின் வந்த தலைமகன் 

பாகற்குச் சொல்லல் : 


மால்கொண்டவாரணவாணன் தென்மாறைவலவா நண்ணார் 
கால்கொண்டவாள் அமர்கை அகல்பாசறைக்கைவயின்முட் 
கோல்கொண்ட வாறும் நின் ஏவல்கொண்டு யான் இக் கொடி நெடுந்தேர் 
மேல்கொண்டவாறும் நம் ஊர்வந்தவாறும் வியப்பு எனக்கே . 

தஞ்சை . 424 


என வரும் . இது வந்துழி மகிழ்ச்சி . பிறவும் அன்ன . 


( மதமயக்கம் பொருந்திய யானைப்படைகளை உடைய 
வாணன் தென்மாறைவலவனே ! பகைவர் முனைந்த வாட் 
போர் நம்மாட்டு வெற்றியாக முடிவுற்றதாக , அப்பேராரவா - 
ரத்தில் , நீ கையில் கோல் கொண்டதும் , உன் ஏவலின்படி 
யான் இக்கொடிநெடுந்தேரில் ஏறியதும் , நம் ஊருக்கு 
யான் வந்ததும் எனக்கு வியப்பைத் தருவனவாகும் , ) 


அகத்திணையியல் 


- 


707 


நூற்பா எண் 186 


பொருள்வயின் பிரிவு 
பொருள்வயின் பிரிவு தலைவன் பாங்கிக்கு அறிவுறுத்தல் : 


முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னால் முடியும் எனப் 
பனிவரும் கண்பர மன் திருச் சிற்றம் பலம் அனையாய் 
துனிவரும் நீர்மை இது என் என்று தூ நீர் தெளித்து அளிப்ப 
நனிவரும் நாள் இது வோ என்று வந்திக்கும் நன்னுதலே . 


திரு . 332 


தான் 


எனவும் , 

( சிவபெருமானுடைய சிற்றம்பலம் அனையாய் ! முனிவ 
ருக்கும் தேவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் 
ஈட்டிய பொருளைக் கொண்டே நிறைவேற்றுதல் வேண்டும் 
என்று யான் கூறிய அளவில் , கண்ணீர் உகுத்துத் தலைவி 
வருந்தினாளாக , அவளுக்குப் பனிநீர் தெளித்து மயக்கம் 
தெளிவித்து , நீ வருந்துமாறு என்னை ? என்று ஆற்று 
விப்ப , தலைவி தலைவன் மீண்டு வரும் நாள் இதுவோ ? 
என்று வணங்கி நின்றாள் ; அத்தகைய நீர்மையாளை நீயே 
உணர்த்திப் பிரிவாயாக . ] 


பொருள்வயின் பிரிவு தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் : 


வறியார் இருமை அறியார் எனமன்னும் மா நிதிக்கு 
நெறி ஆர் அருஞ்சுரம் செல்லலுற் றார் நமர் நீண்டு இருவர் 
அறியா அளவு நின் றோன் தில்லைச் சிற்றம் பலம் அனைய 
செறிவார் கருங்குழல் வெண்ணகைச் செவ்வாய்த் திருநுதலே . 


திரு . 333 


எனவும் வரும் , 


( திருமாலும் பிரமனும் தம்முயற்சியால் காண அரியனாய் 
நின்றோனது சிற்றம்பலம் அனைய இயற்கைவனப்புடைய 
கருங்குழல் வெண்ணகைச் செவ்வாய்த் திருநுதல் தலைவியே ! 
செல்வம் இல்லா தவர் இம்மை மறுமை இரண்டனையும் அறி 


708 


இலக்கணவிளக்கம் 


போருளதிகாரம் 


யார் என்று நிலைபெற்ற பெருஞ் செல்வம் தேட , நம் தலை 
வன் வழி அறிதற்கு அரிய கொடிய பாலைவனத்தைக் கடக் 
கச் சென்றுவிட்டான் . ) 


திருவூரகத்து நின் றோர் திருப் பாடகத் துள் இருந்தோர் 
மருஊர்பொழில்வெஃகணைக்கிடந்தோர்வண்டு உலாவுமலர்த் 
தருஊர் பொழில் தந்தி வெற்பின் மின் னே நம் தனம்முழுதும் 
ஒருஊர் கலத்தில் சென் றார் தன மாக உணர்ந்திலரே . 
இதுவும் அது . 


[ மின்னே ! ஏரகத்தில் நின்றும் பாடகத்தில் இருந்தும் 
வெஃகாவில் கிடந்தும் உலகைப் பாதுகாக்கும் திருமா 
லுடைய , வண்டுகள் மொய்க்கும் மரங்கள் அடர்ந்த சோலை 
களை உடைய தந்தி மலையிலே , நம்மைப் பிரிந்து ஊர்தியில் 
சென்ற தலைவர் தம்தனங்களைத் தம் தனமாகக் கருத 
வில்லையே ! ] 


பாங்கி தலைவிக்கு உடன்படுத்தல் : 


இருங்கற்பு உடையவர் இன்புறும் ஆடவர் ஏகுவதும் 
அருங்கற்பு உடையவர் ஆற்றும் திறனும் அணி இழைப்பொன் 
மருங்கில் படர்முலை யாய் அவர் மீண்டு வருவதுவும் 
கருங்கல் புடைதழு வும்கடல் ஞாலம் கடன் என்றுமே . 

அம்பி . 547 
எனவரும் . இஃது ஏனையவற்றிற்கும் ஒக்கும் . 


( தலைவியே ! கல்வி யறிவின்மிக்க மேதக்க ஆடவர் 
பொருள்தேடப் பிரிவதும் , அவர் தம் கற்புடை மனைவியர் 
பொறுத்திருக்கும் திறனும் , பின் சென்ற தலைவர் மீண்டு வரு 
வதும் , சக்கரவாள கிரியைப் புற எல்லையாக அடுத்த கடலை 
உடைய உலகத்தின்கண் என்றும் பின்பற்றத் தக்க கடமை 
களாம் . ] 


அகத்திணையியல் - நூற்பா எண் 186 


709 


பொருள்வயின் பிரிந்துழித் தலைவி இளவேனில் 

பருவம் கண்டு வருந்தியது : 


வாழும் படி ஒன்று கண்டிலம் வாழி இம் மாம்பொழில்தேன் 
சூழும் முகச்சுற்றும் பற்றின வால் தொண்டை அம்கனிவாய் 
யாழின் மொழிமங்கை பங்கன்சிற் றம்பலம் ஆதரியாக் 
கூழின் மலிமனம் போன்று இருளா நின்ற கோகிலமே . 


திரு . 322 


எனவும் , 

( கொவ்வைக்கனி போன்ற இதழினையும் யாழ் போன்ற 
மொழியினையும் உடைய பார்வதிபாகனாகிய சிவபெருமா 
னின் சிற்றம்பலத்தை விரும்பாத , உணவையே விரும்பி 
உட்கொள்ளும் மனம் போல , கரிய நிறத்தை உடைய குயில் 
கள் இம் மாம்பொழிலின் கண் குடை தலால் தேன் துளிகள் 
நாற்புறமும் வந்து பற்றின . இவ்விளவேனில் காலத்திலும் 
தலைவன் மீண்டு வாராமையால் , இனி உயிர் வாழுமாறு 
ஒன்றும் கண்டிலேம் . ) 
ளவேனில் பருவம் கண்டு வருந்திய தலைவியைத் 

தோழி ஆற்றுவித்தல் : 
வார்த்தன பார மடமயி லேகுயில் மாருதமாம் 
தேர்த்தனி வீரன் திருநாள் இதுவந்து சேர்மின் என்று 
தார்த்தட மேரு எனும்புயன் வாணன்தஞ் சாபுரி நின்று 
ஆர்த்தது கேட்டுவந் தார்பொருள் தேட அகன்றவரே . 

தஞ்சை . 422 
எனவும் , 


( மயிலே ! மேருமலை போன்ற மாலை அணியும் புயங்களை 
உடைய வாணனுடைய தஞ்சாபுரியிலிருந்து , குயில் தென் 
றலாகிய ஒப்பற்ற தேரை உடைய வீரனாகிய மன்மதன் 
திருநாள் இது . பிரிந்தவர் வந்து சேருங்கள் என்று அவன் 

ஊதி ஆரவாரித்ததனைக் கேட்டுப் பொருள் 
தேடச் சென்ற நம் தலைவன் மீண்டு வந்துவிட்டான் .) 


காகளமாக 


710 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தலைவிக்குத் தோழி நிமித்தம் கூறல் : 


அரவு இசைக் கும் திரு அல்குல் நல் லாய் அடை யார்மடியப் 
பொரஇசைக் கும்பரி பூண்டுபொற் றேர் நம் புரவலர் தாம் 
வரஇசைக் கும்பல்லி வாமம் துடிக்கும் வரிநெடுங்கண் 
இரவு இசைக் கும்குழ லோடு இள வாடை இன்று என்செயுமே . 

அம்பி . 535 
எனவும் , 


இய 


(அரவு அல்குலாய் ! பகைவர் அழியப் போரிட ஒலிக் 
கும் குதிரை பூட்டப்பட்டுப் பொற்றேரைச் செலுத்தி நம் 
தலைவன் வருவான் என்பதை இசைக்கும் பல்லியின் சொகி 
னத்தையும் , கண்கள் இடந்துடிக்கும் நன்னிமித்தத்தையும் 
காண்பாயாக . இனி , இரவில் ஒலிக்கும் குழல் ஓசையும் 
வீசும் வாடைக்காற்றும் நம்மைத் துன்புறுத்துதல் 
லாது . ) 

தலைவன் வரவு உணர்த்தல் : 
குரவு அலர் பூங்குழ லார்நெடு வீதி குறுகிவண்டு 
வீரவு அலர் தூவி மிகமிக வாழ்த்த வியந்துமுன் நின்று 
இரவலர் ஏத்த இனவளை ஆர்ப்ப இயம்முழங்கப் 
புரவலர் இன்றுவந் தார்திரு வேதம் பொருள் முடித்தே . 

அம்பி . 556 
எனவும் , 

( திருவே ! குராமலர் மணம் கமழும் மகளிர் தம் பெரு 
வீதியிலே பறந்து சென்று வண்டு அலர் தூவி வாழ்த்த , இர 
வலர்கள் முன் நின்று புகழ , சங்குகள் ஆர்ப்ப , வாத்தியங்கள் 
முழங்கத் தலைவன் இன்று பொருள் தேடும் தன்தொழிலை 
முடித்துக்கொண்டு நம் வீடு வந்து சேர்ந்து விட்டாள் . ) 

தலைவனைப் பாகன் தேற்றல் : 
திண்காட்டு இருஞ்சுரம் சேய்த்துான வேநின் திருவுளத்துப் 
புண்காட்ட நைந்து புலம்பாது ஒழிபொறை காட்டுகின்ற 


அகத்திணையியல் - நூற்பா எண் 186 


711 


மண்காட்டு திண்புயத்தான் வாணன் மாறையின் மன்னவ நின் 
கண்காட்டும் முன்னம் கடிதினின் வாழ்பதி காட்டுவனே . 

தஞ்சை. 341 
எனவும் வரும் . இவை நான்கும் வன்புறைக்கு உரியவாம் . 


[உலகைத் தாங்கும் திண்ணிய புயத்து வாணனது 
மாறையின் மன்னவனே ! திண்ணிய காட்டுவழி அமைந்த 
இப் பாலை நிலம் ஊரிலிருந்து சேய்மைக்கண் உள்ளதே 
என்று உன் மனத்தில் , புண்பட்டு வருந்திப் புலம்பாதே . 
நீ கண்ணால் புறப்படு என்று குறிப்பிட்ட உடனே , மிக 
விரைவில் நீ வாழும் ஊருக்கு உன்னைக் கொண்டு சென்று 
விடுவேன் . ] 


பொருள்வயின் பிரிந்து மீண்ட தலைவன் சுரத்திடைத் 

தலைவியை நினைத்தல் : 


சேணும் திகழ்மதில் சிற்றம் பலவன் தெண்ணீர்க்கடல் நஞ்சு 
ஊணும் திருத்தும் ஒருவன் திருத்தும் உலகின் எல்லாம் 
காணும் திசைதொறும் கார்க்கய லும் செங் கனியொடுபைம் 
பூணும்புணர்முலையும் கொண்டுதோன்றும் ஒரு பூங்கொடியே . 

திரு . 341 
எனவரும் . இது வருவழிக் கலங்கற்கு உரித்து . 


[ வானளாவிய மதில்களை உடைய சிற்றம்பலத்தானாய் , 
கடல் நஞ்சை அமுதமாகக் கொண்ட சிவபெருமானுடைய 
உலகம் முழுதும் , உருவெளியாக , ஒரு பூங்கொடி , காணும் 
திசைகள் தோறும் , கரியகயல்மீனும் செங்கனியும் பசிய 
அணிகளும் புணர்முலையும் கொண்டு காட்சி வழங்குகிறது . ] 


தலைமகன் வந்துழித் தலைவி மகிழ்ச்சி : 
பரியும் கரியும் பரிநெடுந் தேரும் படை நவின்று 
விரியும் கடல் அன்ன தானையும் வேந்தும்வெம் போர் கடந்து 


712 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வரியும் கழல் முடி மன்னர் நின்று ஏத்த வரும் பரிசும் 
தெரியும் தெரியிழை யீர்காண வாரும் இச் சேண் நிலத்தே . 

அம்பி . 537 
எனவும் , 


[பரி , கரி , தேர் , ஆள் என்ற நால்வகைப் படையோடு 
கூடிய பகைமன்னரைப் போரில் வென்று அழித்து , கழலை 
அணிந்த முடிமன்னர்களும் நின்று புகழுமாறு , நம் தலைவன் 
வரும் அழகைக் காண்பதற்கு மங்கைமார் எல்லோரும் 
இப்பரந்த இடத்திற்கு வாருங்கள் ! ] 


தலைமகளோடு இருந்த தலைவன் கார்ப்பருவம் கண்டு 

உவந்து சொல்லியது : 
கொத்தலர் ஓதி அம்கொம்பர் அன்னாள் பொங்குகொங்கைவிம்ம 
முத்து அலர் ஆகம் முயங்கினம் யாம் முழு நீர்விழிபோல் 
மைத்து அலர் நீல (பலர் வயல் சூழ்தஞ்சை வாணன் வண்மைக் 
கைத்தலம் மான இனிப்பொழி வாழிய கார்ப்புயலே. 


தஞ்சை 425 


எனவும் வரும் . பிறவும் அன்ன . 


186 


[ கார்மேகமே ! கொத்தாகப் பூக்கள் மலரும் மயிர் 
முடியை உடைய அழகிய கொடி போன்ற தலைவியின் கொங் 
கைகள் விம்ம , முத்துப்போல வியர்வை துளிக்க , அவள் 
மார்பத்தை யான் தழுவிக்கொண்டுள்ளேன் . மகளிர் விழி 
போல நீலம் மலரும் வயல்களை உடைய தஞ்சைவாண 
னுடைய கொடைத்தொழிலைஉடைய கைகளைப்போல , இனி 
நீ பெயல் பொழிந்து வாழ்வாயாக ! ] 

186 


ஒழிபியற் பகுதி 


அகப்பொருள் இயல் 
559 

கூறிய அகப்பொருள் ஆறு இரு வகைத்தாய்ப் 
பாட்டுஉறுப் பாய்வருஉம் பண்பிற்று என்ப 
போக்கு அறு மரபின் புல்லிய நெறித்தே . 
மேல் கூறியவாற்றான் , அகப்பொருள் இலக்கணம் அகத் 
திணை இயலுள்ளும் , புறப்பொருள் இலக்கணம் புறத்திணை 
இயலுள்ளும் , அணி இலக்கணம் அணி இயலுள்ளும் செய்யுள் 
இலக்கணம் செய்யுள் இயலுள்ளும் உணர்த்தி , அவற்றின் 
ஒழிபு இலக்கணங்களுள் ஒவ்வொன்றற்குச் சிறந்தனவற்றை 
அவ்வவ் வோத்துக்களுள் உணர்த்தி , அந்நான்கற்கும் 
பொதுவாய் எஞ்சி நின்றவற்றைப் பாட்டியலுள் உணர்த் 
துவான் தொடங்கி , அவ்வாறு அகத்திணை இயல் உணர்த்தி 
அதன் ஒழிபு உணர்த்திய புகுந்தவற்றுள் , செய்யுள் இ 
வயின் புல்லிய நெறித்தே . ( இ . வி . பொ . 2 ) என்பதனான் , 
இச் சூத்திரம் அகப்பொருள் செய்யுள் அகத்து வருங்கால் 
இத்துணைப் பகுதிப்பட்டு இவ்வாறு வரும் என்பதோர் 
ஒழிபு கூறுகின்றது ; என்னை ? பொதுப்படச் செய்யுள் 
இடவயின் புல்லிய நெறித்தே என்ற துணை அல்லது 
பன்னிரு பகுதிப்பட்டு உறுப்பாய் வரும் என்னும் விசேடவிதி 
ஆண்டுப் பெறப்படாமையின் . 


கு 


( இ -ள் ) மேல்கூறிப்போந்த அகப்பொருள் செய்யு 
ளகத்து வருங்கால் , பன்னிருபகுதியை உடைத்தாய்ச் செய் 
யுட்கு உறுப்பாய் வந்து விளங்கும் இயல்பினை உடைத்தாம் 
என்றவாறு . 


90 


714 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


ஒழிபு எனப் படுவது அகப்பாட்டு உறுப்பும் 

வழுவும் அமைதியும் தழுவியது ஆகும் . ந . அ . 210 
என இப்பன்னிரண்டையும் அகப்பாட்டு உறுப்பாகநோக்கி 
அகத்திணை ஒழிபு ஆக்கின் அது பொருந்தாது ; செய்யுள் 
உறுப்பாக நோக்கிய வழி , அவை செய்யுள் இலக்கணம் 
ஆவது அல்லது , அகத்திணை ஒழிபு ஆகாமையின் . 

187 


விளக்கம் 


அகப்பொருள் செய்யுளகத்து வரும் என்பது இரண்டாம் 
நூற்பாவில் சுட்டப்பட்டுள்ளது . ஆயின் அது பன்னிரு 
பகுதிப்பட்டுப் பாட்டுக்கு உறுப்பாய் வரும் என்பது இங்கே 
கூறப்படுகிறது . நம்பி அகப்பொருள் நூலார் திணை முதலிய 
பன்னிரண்டனையும் அகப்பாட்டு உறுப்பு என்றார் . செய்ய 
ளுக்கு உறுப்பு என்று கொள்வதாயின் செய்யுளியலிலேயே 
கூறல் வேண்டும் ; ஈண்டுக் கூறுவது பொருந்தாது . திணை 
முதலியவற்றைச் செய்யுள் உறுப்பாகக் கொண்ட தொல் 
காப்பியனார் செய்யுளியல் முதல் நூற்பாவில் அவற்றைக் 
குறிப்பிட்டுள்ளமை காண்க . 


ஒத்த நூற்பா 


ஒழிபு 


... 


ஆகும். 


ந . அ . 210 


187 


அகப்பாட்டு உறுப்புக்கள் 
560 திணையே கைகோள் கூற்றே கேட்போர் 

இடனே காலம் பயனே முன்னம் 
மெய்ப்பாடு எச்சம் பொருள்வகை துறை என 
அப்பால் ஆகும் அவ் வாறிரு வகையே . 
இது , மேல் - 

ஆறிரு வகை என்றார் , அவை இவை 


என்கின்றது . 


.... 


அகத்திணையியல் - நூற்பா எண் -188 , 189 715 
( இ - ள் ) திணை முதலாகத் துறை ஈறாகக் கிடந்த அப் 
பகுதிகளாம் , மேற்கூறிய பன்னிருவகை என்றவாறு . 

186 
ஒத்த நூற்பாக்கள் 
திணையே 

துறைஎன்று 
அப்பால் ஆறிரண்டு அகப்பாட்டு உறுப்பே . ந.அ , 211 
திணையே கைகோள் கூற்றுவகை எனாஅப் 
இடனே காலம் எச்சம் மெய்ப்பாடு 
பயனே கோள் என்று ஆங்கப்பத்தே 
அகன் ஐந் திணையும் உரைத்தல் ஆறே . 

இறை . அக . 56 


திணையே கைகோள் கூற்றே கேட்போர் 
கேட்போர் இடனே காலவகை எனாஅப் 
பயனே மெய்ப்பாடு எச்சவகை எனாஅ 
முன்னம் பொருளே துறைவகை எனாஅ 


... 


- .. 


Nee 


வல்லிதின் கூறி வகுத்துரைத் தனரே . 

தொல் . பொ . 313 

188 
திணையும் கைகோளும் 


561 


முன்னவை இரண்டும் சொன்னவை யாய் அவற்று 
ஒன்று அவண் வருதல் ஒன்றித் தோன்றும் . 


இது , நிறுத்தமுறையானே எழுவாய் எண்ணும் முறை 
மைக்கண் நின்ற திணையும் , இரண்டாம் எண்ணும் முறை . 
மைக்கண் நின்ற கைகோளும் இவ்வியல்பினவாய்ச் செய் 
யுட்கு உறுப்பாய் வரும் என்பதோர் ஒழிபு கூறுகின்றது . 


( இ - ள் ) முதற்கண் நின்ற திணையும் கைகோளும் மேற் 
கூறிய இலக்கணத்தனவாகிக் கைக்கிளை முதலிய ஏழுதிணை 
யுள் ஆண்டைக்கு இயைபுடைய யாதானும் ஒரு திணை செய் . 


716 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
யுளகத்து அதற்கு உறுப்பாய் வருதலும் , களவும் கற்பும் 
ஆகிய கைகோள் இரண்டனுள் ஆண்டைக்கு இயைபுடைய 
யாதானும் ஒரு கைகோள் செய்யுளகத்து அதற்கு உறுப்பாய் 
வருதலும் பொருந்தித்தோன்றும் என்றவாறு . 

* முன்னவை இரண்டும் சொன்னவை யாகும் . 
என்றே ஒழியின் கூறியது கூறலாம் அல்லது அகத்திணை 
ஒழிபு ஆகாமையின் வரும் என்றும் , ஒன்று அவண் வரும் 
என்னாது வாளா வரும் எனின் , அவை வரினும் வரும் , வாராது 
ஒழியினும் ஒழியும் எனப்படுதலான் , ஒன்று அவண் வரும் 
என்றும் கூறினார் என்று உணர்க . 

189 


விளக்கம் 


முன்னவை இரண்டும் சொன்னவை ஆகும் . ந.அ 212 
என்று கூறின் , முன்னர்க் கொள்ளப்படும் திணையும் கைகோ 
ளும் பண்டே விளங்க உரைக்கப்பட்டன என்ற செய்தி 
பெறப்படுமே அன்றி , திணையும் கைகோளும் அகப்பாட்டு 
உறுப்பாய் அகத்திணைச் செய்யுட்கண் தவறாது வரும் என்ற 
கருத்துப் பெறப்படாது . திணையும் கைகோளும் அகப்பாட்டு 
உறுப்பாய் வரும் என்று கூறாமல் , வாளா திணையும் கைகோ - 
ளும் முன்பு கூறப்பட்டன என்றே ஒழியின் , வேறு பயப்பாடு 
இன்மையில் கூறியது கூறல் என்ற குற்றமாகவே ஒழியும். 

அகப்பாட்டில் திணை ஒன்றும் கைகோள் ஒன்றும் தவ 
றாது வரும் என்று கூறப்படவேண்டுவதே செய்தி ஆதலின் , 
அவற்று , ஒன்று அவண் வருதல் ஒன்றித் தோன்றும் 
என்ற தொடர் இன்றியமையாது கூறப்பட வேண்டுவது 
என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது . 

முன்பு சொல்லப்பட்ட செய்தியாவன : 
அதுவே கைக்கிளை ஐந்திணை ஏனைப் 

பெருந்திணை எனஎழு பெற்றித் தாகும் . இ.வி.பொ. 4 
எனவும் , 


. 


அகத்திணையியல் - நூற்பா எண் 189,190 


717 


அளவில் இன்பத்து ஐந்திணை மருங்கின் 

களவுகற்பு என இரு கைகோள் வழங்கும் . இ.வீ.பொ. 24 
எனவும் கூறப்பட்டன . 

189 


கூற்றிற்கு உரியார் 


562 பார்ப்பான் பாங்கன் தோழி செவிலி 

சீர்த்தகு சிறப்பின் கிழவன் கிழத்தியோடு 
அளவியல் மரபின் அறுவகை யோரும் 
களவியல் கிளவிக்த உரியர் ஆகலும் 
பாணன் கூத்தன் விறலி பரத்தை 
யாணம் சான்ற அறிவர் கண்டோர் 
பேணுதரு சிறப்பின் பார்ப்பான் முதலா 
முன்னுறக் கிளந்த அறுவரொடு தொகைஇத் 
தொன்னெறி மரபின் கற்பின் கிளவிக்கு 
உரியர் ஆகலும் உரிய வாகும் . 
இது , மூன்றாம் எண்ணும் முறைமைக்கண் நின்ற கூற்று 
இருவகைக் கைகோளினும் செய்யுட்கு உறுப்பாய் வருங்கால் , 
அஃது 

இத்துணைத்தாய் வரும் என்பதோர் ஒழிபு கூறு 


கின்றது . 


( இ - ள் ) பார்ப்பான் முதலாகச் சொல்லப்பட்ட கலந்து 
ஒழுகும் மரபினை உடைய அறுவகையோரும் களவு என்னும் 
கைகோள் பற்றிச் செய்யுளகத்து நிகழும் கிளவி கூறுதற்கு 
உரியர் ஆகலும் , பாணன் முதலாகச் சொல்லப்பட்ட அறு 
வகையோரும் மேல் சொல்லப்பட்ட பார்ப்பான் முதலாகிய 
அறுவகையோரொடும் கூடப் பன்னிருவரும் கற்பு என்னும் 
கைகோள் பற்றிச் செய்யுளகத்து நிகழும் கிளவி கூறுதற்கு 
உரியர் ஆகலும் சிறந்தனவாம் என்றவாறு . 

* தொன்னெறி மரபு என்றதனால் , பாகனும் தூதனும் 
றவும் அமையும் , அவர் ஏனையர் போலச் சிறப்பிலர் ஆயி 
னும் எனக்கொள்க . 


718 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
பார்ப்பான் நன்றும் தீதும் ஆராய்ந்து உறுதி கூறும் 
உயர்குலத் தோழன் . பாங்கன் பெரும்பாலும் தலைவன்வழி 
நின்று ஒழுகும் ஒத்த குலத்தோனாகிய தோழனும் இழிகுலத் 
தோனாகிய தோழனுமாம் . கலந்து ஒழுகும் மரபு என்றத 
னால் , பார்ப்பாரினும் பாங்கரினும் சிலரே அதற்கு உடன்படு . 
வர் எனவும் , * தொன்னெறி மரபின் கிளவி என்றதனால் , 
அவர் குலந்தோறும் கிளந்து வருகின்ற நெறியை உடையர் 
எனவும் கொள்க . 


பெயர்த்தனென் முயங்கயான் வியர்த்தனன் என்றனள் 


குறுந் 81 


இது செவிலி கூற்று . 


பாலும் உண்ணாள் பழங்கண் கொண்டு 
நனிபசந் தனள் என வினவுதி 


அகநா , 43 


என்பதும் அது . 


கேளிர் வாழி கேளிர் 
இது கிழவன் கூற்று . 


குறுந் . 280 


‘ விளங்குதொடி முன்கை வளைந்துபுறம் சுற்றி 
நின்மார்பு அடைதலின் இனிதா கின்றே . 


அகநா . 53 


இது கிழத்தி கூற்று . 


ஆடலில் பயின்றனை என்னாது என்னுரை 

ஊடலில் தெளிதல் வேண்டும் . தொல் . பொ . 502 எடு . 
இது கூத்தன் கூற்று . 
பிறவும் அன்ன . 

190 


விளக்கம் 


இந்நூற்பா தொல்காப்பியப் பொருட்படலச் செய்யுளி - 
யல் நூற்பாக்கள் இரண்டனைச் சேர்த்து அமைக்கப்பட்ட 
தாகும் . இதன் உரைவிளக்கம் உரையாசிரியர் சொற்றதாம் . 


அகத்திணையியல் நூற்பா எண் 190 

719 
எடுத்துக்காட்டுக்கள் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளனவாம் . 
கூற்றுக்கு உரியார் இன்னார் என்று கூறியதன்கண் அமைந்த 
முறை வைப்பின் காரணத்தையும் பேராசிரியர் குறிப்பிட் 
டுள்ளார் . 


பார்ப்பான் என்பான் , நன்றும் தீதும் ஆராய்ந்து 
உறுதி கூறுவான் எனப்படும் . பாங்கன் என்பான் . அவ் 
வாறு அன்றித் தலைமகன் வழி நின்று ஒழுகிவரும் ஆகலின் , 
அவனை அவன் பின் வைத்தான் . தோழி , அவன் போன்றும் , 
பெண்பால் ஆகலின் அவளைப் பின்வைத்தான் . செவிலி , 
மாற்றம் சிறுவரவீற்று ஆகலின் , அவளை அவளின் பின்வைத் 
தான் . அவரின் சிறந்தமையின் சீர்த்தகு சிறப்பின் கிழவ 
னையும் கிழத்தியையும் அவர்பின் வைத்தான் . அவ்விருவ 
ருள்ளும் தலைமகளது கூற்றே பெருவரவிற்று ஆகலின் , 
அவளைக் களவிற்குரிய கூற்றுக்கு உரியோருள் இறுதிக்கண் 
வைத்தான் என்பது . 


இசையின் பின்னரது நாடகம் ஆதலின் பாணன் பின் 
கூத்தன் வைத்தும் , பெண்பால் ஆகலான் விறல்பட ஆடும் 
விறலியைக் கூத்தன்பின் வைத்தும் , அவ்வினத்துப் பரத்தை 
யரை அதன்பின் வைத்தும் , பொருட்குச் சிறந்தார் ஆகலின் 
நற்பொருள் உணரும் அறிவரை அவர்பின் வைத்தும் , ஏதி - 
லாராகிய கண்டோரை அவர்க்குப்பின் வைத்தும் கூறினான் 
என்பது . 


* பெயர்த்தனென் முயங்க 


மகட்போக்கிய செவிலித்தாய் உரைத்த இக் கூற்றில் , 
என் மகள் உடல் தண்ணியளாயிருந்தும் , முன்னொருகால் 
தழுவிக் கைநெகிழ்த்த பின்னர் யான் பின்னொரு கால் தழுவ , 
அத்தழுவுதலால் உடல் வியர்ப்பதாகக் கூறினாள் . 

தலைவ 
னது முயக்கத்தையே இன்பமாகக் கருதியவள் ஆதலின் , 


720 


இலக்கணவிளக்கம் - 

பொருளதிகாரம் 


என் முயக்கம் அவளுக்கு வெறுப்பைத் தத்தது என்று 
அமைந்தவாறு காண்க . 


பாலும் உண்ணாள் 

தன் மகள் பால்குடிப்பதனையும் வெறுத்து மனத்தில் 
துயரங் கொண்டு உடல் பசந்த காரணத்தைச் செவிலி வின 
வினாளாக , அவள் வினவியதைத் தோழி கொண்டுகூறுவ 
தாக இப்பாடல் பகுதி அமைந்துள்ளது . 


கேளிர் வாழியோ கேளிர் 


தலைவன் , தன் நெஞ்சத்தைப் பிணித்துக் கொண்ட தலை 
வியின் ஆகத்தை ஒரு நாள் தழுவப் பெறுவதனையே தன் 
பிறவிப் பேறாகக் கொண்டு அதற்கு ஆவன புரியுமாறு 
பாங்கனிடம் அவன் கூற்றிற்கு எதிர்மறுத்து விடைகூறு 
மாற்றான் சொற்றது இது . 


விளங்குதொடி முன்கை 


. 


4 


இன்னிசை உருமொடு என்ற , சேட்படுத்து வந்த தலை 
மகற்குத் தலைவி கூறிய பாடற்பகுதி இது . நாடனே ! நின் 
வருகையை நாடிப் பலரும் உறங்கும் கங்குலில் வாடைக் 
காற்றில் யாம் துயிலின்றிக் காத்திருக்கும் நிலை , எம் இள 
நகில் ஞெமுங்கப் பலகால் எம் கைகளால் நின்னை மார்புறத் 
தழுவுதலின் இனியதாக உள்ளது என்று குறிப்பால் வெறுப் 
பைக் காட்டித் தலைவி சொற்றது இது . 


2 


ஆடலில் பயின்றனை 


யான் நாடகம் ஆடுபவன் ஆதலின் , அதன்கண் இல் 
லது புணர்த்து நடிப்பது போல நடிக்கும் என் கூற்றாகக் 
கருதாமல் என் சொற்களை உண்மை எனக்கொண்டு ஊடல் 
தீர்தல் வேண்டும் என்று கூத்தன் தலைவியை வாயில் 
வேண்டியது . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 190 , 191 


721 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


தொ . பொ . 501 , 502. பே . 


. 


தலைவன் தலைவி பார்ப்பான் பாங்கன் 
பாங்கி செவிலி என்று ஈங்கு இவ் வறுவரும் 
சாற்றிய களவின் கூற்றிற்கு உரியர் . 


ந.அ. 213 


* நற்றாய் கண்டோர் பாணன் கூத்தர் 
விறலி பரத்தை அறிவர் என்று எழுவரும் 
அறுவர் என்றவரும் ஆகிய அனைவரும் 
குறைவு அறு கற்பின் கூற்றிற்கு உரியர் . 


214 


190 


563 


முகத்துரை நிகழ்த்தாதார் 
ஊரும் அயலும் சேரி யோரும் 
நோய் மருங்கு அறிநரும் தந்தையும் தன்னையும் 
கொண்டெடுத்து மொழியப் படுவது அல்லது 
கூற்று அவண் இன்மை யாப்புறத் தோன்றும் . 


இஃது எய்தாதது எய்துவிப்பதோர் ஒழிபு 


கூறு 


கின்றது . 


( இ - ள் ) ஊரில் உள்ளாரும் அயல்மனை உள்ளாரும் 
சேரியின் உள்ளாரும் நோய்ப்பக்கம் குறிப்பினால் அறிந்தோ 
ரும் தந்தையும் தமையனும் என இவ்வெண்ணப்பட்ட அறு 
வகையோரும் இருவகைக் கைகோளும் பற்றிச் செய்யு 
ளகத்துக் கூற்று நிகழ்த்துங்கால் , அந் நிகழ்ச்சி கொண்டெ . 
டுத்து மொழியப்படுவது அல்லது முகத்துரையாக நிகழ்த் 
தும் நிகழ்ச்சி ஆண்டு இல்லாமை வலியுறத் தோன்றும் என்ற 
வாறு . 
கொண்டெடுத்து மொழிதல் - இவர் கூற்றாகப் பிறர் கூறுதல் . 


91 


722 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


* ஊஉ.ர் அலரெழச் சேரி கல்லென 


குறுந் . 262 


எனவும் , 

எந்தையும் , 
நிலனுறப் பொறாஅன் சீறடி சிவப்ப 
எவனில குறுமகள் இயங்குதி என்னும் . 


அகநா . 12 


எனவும் வரும் . 


யாப்புறத் தோன்றும் என்பதனான் , 

அகத்திணைக் 
கண் அவ்வாறு நிகழும் எனவும் , புறத்திணைக்கண் அவர் 
கூறவும் பெறும் எனவும் கொள்க . 

191 


விளக்கம் 


இச்செய்தி களவு கற்பு என்ற இருவகைக் கைகோளுக் 
கும் பொதுவாகும் . இவர் புறத்திணைக்கண் கூறவும் பெறுவர் 
என்பது நோக்கிப்போலும் நேர்முகக் கூற்றுக்கு உரியர் 
அல்லாதாரையும் நூற்பாவில் குறிப்பிட்டுள்ளார் . நோய் 
மருங்கு அறிநரை இடைவைத்தார் , முன்னைய மூன்றும் 
பெண்பால் எனவும் , ஒழிந்தன ஆண்பால் எனவும் அறிவித் 
தற்கு . எனவே நோய் மருங்கு அறிநர் ஆண்பாலும் பெண் - 
பாலும் ஆயினார் . தொல் . பொ . 503. பே . 
• ஊஉர் அலரெழ 


உடன்போக்கு நேர்ந்த தோழி கிழத்திக்கு உடன் 
போக்கு உணர்த்திய இப்பாடலில் , ஊரவர் அலர் தூற்றுவத 
னையும் சேரியிலுள்ளார் கல் என்று அலர் கூறுவதனையும் 
தோழி தலைவியிடம் கொண்டெடுத்து மொழிந்தது காண்க . 


1 


எந்தையும் நிலனுற 

களவின்கண் வந்து ஒழுகும் தலைமகனைத் தோழி குறி 
மறுத்து வரைவு கடாய யாயே கண்ணினும் என்ற அகப் 
பாட்டில் , எம் தலைவி வீட்டை விட்டு வெளியே நடந்து வரு 


அகத்திணையியல் - நூற்பா எண் -191 , 192 723 
தலைப் பொறாத தந்தை அவளை நோக்கி உன் சீறடி சிவப்ப 
எங்குச் செல்கின்றாய் ? என்று வினவினானாகத் தோழி தலைவ 
னிடம் கொண்டெடுத்து மொழிந்தது காண்க . 


புறத்தின் கண் ஊரவர் முதலியோர் நேர்முகமாகப் பேசு 
தல் மணிமேகலை ஊர் அலர் உரைத்த காதை , பெருங்கதை 
இலாவாண காண்டக் கடிக்கம்பலை முதலியவற்றில் காண்க . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


தொல் . பொ . 503 


பயந்தோன் தன்னை உயங்குநோய் அறிவோர் 
ஊரவர் அயலோர் சேரியோர் என்றிவர் 
முகத்துரை நிகழா அகப்பொருள் அகத்தே . 


ந . அ . 215 


191 


564 


நற்றாய் கூற்றின் திறம் 
கிழவோன் தன்னொடும் கிழத்தி தன்னொடும் 
நற்றாய் கூறல் முற்றத் தோன்றாது . 


இது நற்றாய் கூற்றிற்கு உரிய மரபு விலக்கியல் வகை 
யான் விதிப்பதாயதோர் ஒழிபு கூறுகின்றது . 


( இ - ள் ) தலைவனோடும் தலைவியோடும் இடையிட்டு 
நற்றாய் கூறுதல் நிரம்பத் தோன்றாது என்றவாறு . 


நற்றாய் என்று ஒருமை கூறிய அதனால் , தலைமகள் 
தாயே கொள்ளப்படும் . இதனானே , தந்தை தன்னை என்பன 
போல்வனவற்றுக்கும் இஃது ஒக்கும் . முற்ற என்றதனால் , 
தானே தலைவன் ஆதலால் தலைவன் தமர் யாவரும் கூறார் ,. 
முற்கூறப்பட்டார் அல்லார் என்பதூஉம் கொள்க . முற்றாது 
என்னாது தோன்றாது என்றதனால் , புறத்திணைக்கண் இவை 
வரைவின்றி வழக்கினொடு பொருந்துமாற்றான் கொள்ளப் 


7241 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


படும் என்பது . கிழவோன் தன்னொடும் கிழத்தி தன்னொடும் 
கூறாள் எனவே , அல்லுழிச் சொல்லப்பெறும் நற்றாய் என்ப 


தாம் , 


அஃது , 

எம்வெம் காமம் இயைவது ஆயின் 
மெய்ம்மலி பெரும்பூண் செம்மல் கோசர் 
கொம்மையம் பசுங்காய்க் குடுமி விளைந்த 
பாகல் ஆர்கை பறைக்கண் பீலித் 
தோகைக் காவின் துளுநாட் டன்ன 
வறுங்கை வம்பலர்த் தாங்கும் பண்பின் 
செறிந்த சேரிச் செம்மல் மூதூர் 
அறிந்த மாக்கட்டு ஆகுக தில்ல 
தோழி மாரும் யானும் புலம்பச் 
சூழி யானைச் சுடர்ப்பூண் நன்னன் 
பாழி அன்ன கடியுடை வியல் நகர் 
செறிந்த காப்பு இகந்து அவனொடு போகி 
அத்த இருப்பை ஆர்கழல் புதுப்பூத் 
துய்த்த வாய துகள் நிலம் பரப்பக் 
கொன்றை அஞ்சினைக் குழற்பழம் கொழுதிய 
வன்கை எண்கின் வயநிரை பரக்கும் 
இன் துணைப் படர்ந்த கொள்கையொடு ஓரா அங்குக் 
குன்ற வேயின் திரண்ட என் 

மென்தோள் அஞ்ஞை சென்ற வாறே . அக நா . 15 
எனவரும் . 

192 


விளக்கம் 


இது தொல்காப்பியப் பொருட்பட 504 ஆம் நூற்பா . 
இதன் உரை அந்நூற்பாவிற்குப் பேராசிரியர் உரைத்த 
உரையே . எடுத்துக்காட்டும் அதுவே . 


தந்தை தன்னையர் என்று பொதுவாகக் கூறினும் , ஒப் 
பற்றவனாகிய தலைவனுடைய திறத்து அவன் தந்தையோ 


அகத்திணையியல் - நூற்பா எண் 192 


725 


தன்னையரோ யாதும் கூறார் ஆதலின் , கூறுதற்கு அமைந் 
தார் தலைவியின் தந்தையும் தன்னையரும் , நற்றாயும் செவிலி 
யும் போல்வாரேயாம் என்பது விளக்கப்பட்டது , 


எம்வெம் காமம் 


- 


இது மகட் போக்கிய தாய் தன்னுள் கூறியது 


எம் விருப்பம் ஈடேறுவதாயின் , பசிய அணிகலன்களை 
யும் தலைமையினையும் உடைய கோசர்களுக்கு உரிமையான , 
மரத்துச்சியில் திரண்டு விளைந்த பசிய பலாக்காய்களை உண் 
ணும் பறையின் அடிக்கும் இடம் போன்ற கண்களைக் 
கொண்ட பீலிகளை 

உடைய ஆண்மயில் செறிந்த சோலை 
களை உடைய துளுநாட்டைப் போல , வறியராய் வரும் புதிய 
வர்களை விருந்தோம்பும் பண்பினையுடைய மக்கள் செறிந்த 
சேரிகள் பல கொண்ட செழித்த மூதூர்களை உடைத்தாய் , 
அவற்றின் கண்ணும் தனக்கு முன்னரே அறிமுகமான மக் 
களை உடையதாய் , தோழிமார்களும் யானும் தனித்து வருந்த 
நன்னனுடைய பாழி என்ற ஊர் போன்ற காவலை உடைய 
பரந்த இல்லத்தின் காவலைக் கடந்து அவனொடு உடன் 
போகி , கீழே விழுந்த இருப்பைப் பூக்களைத் தின்ற மகிழ்வில் 
வழியில் தூசி பரக்கக் கொன்றைப்பழத்தை 

உண்ணாது 
கடித்து வீட்டுக் கரடிக் கூட்டம் செல்லுவதாய்த் தன் துணைவ 
னிடம் ஈடுபட்ட நெஞ்சத்தோடு வேய்த்தோளியாகிய என் 
மகள் சென்ற ஆறு , அமைவதாகுக ! யான் அதனையே விரும்பு 
கிறேன் என்றவாறு . 


‘ எம்வெம் காமம் இயைவதாயின் , 
தோழிமாரும் யானும் புலம்ப 
செறிந்த காப்பு இகந்து அவனொடு போகி 
என் மென்தோள் அஞ்ஞை சென்ற ஆறு 
அறிந்த மாக்கட்டு ஆகுக தில்ல என்று முடிக்க . 


726 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 

தொல் . பொ . 504. பே 
• தலைவன் தலைவியொடு நற்றாய் கூறாள் . ந . அ . 218 

192 
நற்றாய் , செவிலி கூற்று நிகழ்த்தும் திறம் 
565 புணர்ந்து உடன் போயது உணர்ந்த பின்றை 

அந்தணர் தெய்வம் அயலோர் அறிஞர் 
சிந்தை நோய் அறிவோர் செவிலி பாங்கியொடு 
கண்டோர்க்கு உரைத்தல் பண்புடைத் தாய்க்கும் 
தாயொடு பாங்கி தாம்முத லாரோடு 
ஆயிடை உரைத்தல் சேயிழைச் செவிலிக்கும் 
உரிய என்மனார் உணர்ந் திசி னோரே . 
இது நற்றாயும் செவிலித்தாயும் கூற்று நிகழ்த்துங்கால் , 
அக்கூற்று அவர்க்கு இன்னாரோடு இன்னுழி ஆம் என்ப 
தோர் ஒழிபு கூறுகின்றது . 

( இ - ள் ) தலைவன் புணர்ந்து உடன்போயவாறு தான் 
அறிந்தபின்னர் அந்தணர் முதலாகிய அனைவர்க்கும் கூறு 
தல் நற்றாய்க்கும் , அங்ஙனம் புணர்ந்து உடன் போயவாறு 
தான் அறிந்தபின்னர் நற்றாய் முதலிய அனைவரோடும் கூறு 
தல் 

தலைமகள் செவிலித்தாய்க்கும் உரிய என்று கூறுவர் 
அறிந்தோர் என்றவாறு . 

193 


ஒத்த நற்பாக்கள் 


முழுதும் - 


ந . அ . 219 , 220 

193 


கண்டோர் கூற்று 


566 தாயர் பாங்கியர் தலைவன் தலைவியோடு 

ஏயும் என்ப கண்டோர் கூற்றே . 
இது கண்டோர் கூற்று நிகழ்த்துங்கால் அக்கூற்று 
இனையரோடு நிகழ்த்துவர் என்பதோர் ஒழிபு கூறுகின்றது . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 194 , 195 727 
( இ - ள் ) நற்றாயும் செவிலித்தாயும் அவள் மகளாகிய 
உயிர்ப்பாங்கியும் ஏனைப் பாங்கியரும் தலைவனும் தலைவியும் 
ஆகிய இவரோடு கண்டோர் கூறுதல் பொருந்தும் என்று 
கூறுவர் ஆசிரியர் என்றவாறு . 


தாயர் பாங்கியர் என்றாற்போல உய்த்து உணரக் 
கூறாது , தலைவன் தலைவீ எனச் செவ்வனம் தோன்றக் கூறிய 
அதனால் , அவ்விருவர் கூட்டத்துமன்றி அவர் தனித்துழிக் 
கண்டோர் கூற்று இல்லை எனக்கொள்க . 

194 


விளக்கம் 


உயர்ந்த ஆடவர் பிறர்மகளிரோடும் உயர்ந்த மகளிர் 
கணவர் அல்லாத ஆடவர் பிறரோடும் கூற்று நிகழ்த்தார் 
ஆதலின் , தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருப்புழி ஆடவர் 
தலைவனிடமும் மகளிர் தலைவியிடமும் கூற்று நிகழ்த்துவர் 
என்பதைத் தலைவன் தலைவி என்று புணர்த்துக்கூறி விளக் 
கினார் . இது பேராசிரியர் குறிப்பிட்டது . தொல் . பொ . 505 


ஒத்த நூற்பாக்கள் 


ஒண்டொடி மாதர் கிழவன் கிழத்தியொடு 
கண்டோர் மொழிதல் கண்டது என்ப . 

தொல் . பொ . 505 
முழுதும் 


ந.அ. 221 


194 


கிழவோன் ஆணை கூறல் 


567 


தமர்வரின் இடைச்சுரம் தன்னில் கிழத்தியோடு 
அமர்தரு கிழவோன் ஆணையும் கூறும் . 


இதுவும் கூற்றுவிகற்பம் கூறுவதோர் ஒழிபு கூறுகின் 
நது . 


728 


லக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


( இ - ள் ) புணர்ந்து உடன் போகின்ற காலத்துத் தமர் 
பின் தொடர்ந்து வருவராயின் , அவர் கேட்பச் சுரத்தின் 
கண் தலைமகளோடு இன்புற்றுச் செல்லும் தலைவன் அவ 
ளோடு ஆணையும் கூறும் என்றவாறு . 


ஆணை ஆக்கினை என்னும் வடமொழித் திரிபு . மெல்லிய 
காமம் நிகழுமிடத்து ஆணை கூறுதல் மரபு அன்று ஆயினும் , 
கூறாக்கால் இராக்கதம் போன்று காட்டுதலின் , நீதி நூ 

பல் 
வழக்கால் அவ்விடத்துக் கூற வேண்டுதலின் , ஆணையும் 
கூறும் என்றார் ; 


ப 


இடைச்சுர மருங்கின் கிழவன் கிழத்தியொடு 
வழக்கியல் ஆணை யின் கிளத்தற்கும் உரியன் . 

கதால் . பொ . 506 
என்ப ஆகலின் . ஏற்புழிக் கோடலான் தமர் தலைமகள் தமர் 
எனவே கொள்க . 


வரலாறு : 


நீவிளை யாடுக சிறிதே யானே 
மழகளிறு உ ரீதிய பராரை வேங்கை 
மணலிடு மருங்கின் இருபுறம் பொருந்தி 
அமர்வரின் அஞ்சேன் பெயர்க்குவென் 
நுமர்வரின் மறைகுவென் மாஅ யோளே . 


நற் . 362 


எனவரும் . 


உம்மையால் , கிழத்தியொடு மருட்டிக் கூறவும் பெறும் 


என்றவாறு . 


அழிவிலர் முயலும் ஆர்வ மாக்கள் 
வழிபடு தெய்வம் கண்கண் டாஅங்கு 
அலமரல் வருத்தம் தீர யாழநின் 
நலம்மென் பணைத்தோள் எய்தினம் ஆயின் 
பொறிப்பூம் புன்கின் எழில்தகை ஒண்முறி 


அகத்திணையியல் - நூற்பா எண் 195 


729 


சுணங்கு அணி வனமுலை அணங்குபடத் திமிரி 
நிழல்காண் தோறும் நெடிது வைகி 
மணல்காண் தோறும் வண்டல் தைஇ 
வருந்தாது ஏகுமதி வால் எயிற் றோயே 
மா நனை கொழுதி மகிழ்குயில் ஆலும் 
நறுந்தண் பொழில கானம் 

குறும்பல் ஊரயாம் செல்லும் ஆறே . 
எனவரும் . 

விளக்கம் 


நற் . 9 


195 ) 


நூற்பா விளக்கம் பெரும்பாலும் எடுத்துக்காட்டுடன் 
தொல்காப்பியப் பொருட்படல 506 ஆம் நூற்பாவில் கூறப் 
பட்ட பேராசிரியர் உரையேயாம் . 


நீ விளையாடுக 


தலைவீயே ! சிறிது நேரம் நீ விளையாடியவாறு ஈண் . 
டுப் பொழுது போக்குதி ; யான் இளைய களிறு தினவால் 
உடலைத் தேய்த்துக்கொண்ட பருத்த அடிமரத்தை உடைய 
வேங்கை மரத்தின் மணல் மேடிட்டுள்ள பெரிய பின் பகுதியில் 
மறைந்து காண்கிறேன் . ஆறலை கள்வர் அமர் குறித்து வரின் 
அஞ்சாது அவர்களைப் புறங் காண்கிறேன் . உன் தமர் வருகு - 
வராயின் அவரோடு அமர் செய்யின் , அவர் உயிர்க்கு ஏதம் 
விளைவித்தலும் நிகழக் கூடின் , நின்மனம் நோம் ஆதலின் , 
நான் மறைந்தவாறே வாளா இருக்கிறேன் . 


இக்கருத்து மாறன் அலங்கார மேற்கோள்பாடல் ஒன் 
றில் மிக அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது . தறுகண்மை 
பற்றிய பெருமிதத்திற்கு அப்பாடல் மேற்கோள் ஆகும் . 


கீலாலம் குளிறுதிரைக் கெழுகடல் முற்று அகன்ஞாலத்து 
ஆலாலம் மிசைப்பவள அருவரையும் கருவரையும் 


92 


730 


இலக்கணவிளக்கம் - பொருள திகாரம் 


தமிதமி என் னது எனலாம் தவல் அருமாண் தொழில் தன்மை 
எமது எமது என்று எதிருநரின் உயிர்செருத்துாந்து இருபோக்கின் 
சடைசிவந்து கருமையவாய்க் கவின்பெறுவார் குழைபோழ்ந்த 
வடிபுரைமாண் மதர்மலர்க்கண் மதிபுரைவாள் நறு நுதால் ! 

[ இது தரவு ] 


இடம்தழுவும்குனிசிலைக்கை இகல்மறவர்கொடுங்கணையோடு 
உடன்று எழில்என்சுடர்வடிவேற்கு உணவு ஆதல் ஒரு தலையால் 
தொடர்ந்து எழு நின் தமரேல்சண் பகமாறன் துணை அடிசேர் 
திடம் தழுவு ததியர் எனத் தெருள்உற நன்கு அருளுவனே . 


வாள் தானைத் துறுமறவர் வயிர அழல் பிழம்பு உகுகண் 
கோட்டு ஆனை உடன்வரில் என் கூரிலைவேல் அவர்மார்பில் 
தீட்டாநை வினை அளிப்பன் நுமரேல்திவ் வியத்துளபத் 
தோட்டானைத்தொழுமாறன் தொண்டரின் நன்கு அருளுவனே . 


குளிர்மதிவான் அகடுஉரிஞ்சும் கொடித்தேரின் குழுவினொடும் 
ஒளிதிகழ்வன் படைமறவர் உடங்குாழில்வைந் நுதிவேலால் 
களிபயில்வெந் தொழில்புரிவன் நுமரேல்வண் கருணேசன் 
அளிதிகழ்தே மகிழ்மாறன் அடியரின் நன்கு அருளுவனே . 

( இவை தாழிசை ] 
எனவாங்கு [ தனிச் சொல் ] 


காணுதி , காணுதி , கனலி தெற்கு எழினும் , 
தாணுவின் நிலைதவ றினும் தவ றாவுரை 
குன்றுசூழ் கூர்ம்பரல் கொடுநெறிக்கு 
ஒன்றும் நீ அழுங்கு அஞர் உறல்ஏ குதியே . 

[ இது சுரிதகம் ] 
அழிவீலர் முயலும் 


நற்றவம் முயலும் சான்றோர் தம் வழிபடுதெய்வத்தை 
நேரில் கண்டாற்போன்ற மகிழ்வுடன் , களவுக்காலத்து மனச் 
சுழற்சியும் வருத்தமும் தீர உன் மென்தோளை யான் பெற்று 


அகத்திணையியல்-- நற்பா எண் -195 


731 


விட்டேன் ஆதலின் , புன்கந்தளிர்களை நின் வன நகிலில் 
வீற்றுத்தெய்வம் மகிழுமாறு சூடி , நிழலைக் காணும்தோறும் 
நெடுநேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு , மணலைக் காணும் 
தோறும் விளையாட்டயர்ந்து , மாம் பூக்களைக் கொழுதி 
மகிழ்ச்சியால் குயில் கூவும் நறிய தண்ணிய பொழில்களை 
உடைய காட்டுவழியே யாம் உடன்போக்கு நிகழ்த்துங்காலை 
உள்ள ஊர்களில் வருத்தம் எதுவும் இன்றி என்னைத் 
தொடர்ந்து வருவாயாக . 


... 


.... 


.. + 


ந . அ . 216 


தலைவிதமரைக் கொல்லேன் என்று தலைவன் கூறக் 
கால் , அது தலைவியை வலியக் கவர்ந்து தமரைக் கொன்று 
பெயரும் இராக்கதம் போல் ஆகிவிடும் ஆதலின் , தலைவன் 
ஆணை கூறும் இன்றியமையாமை ஏற்பட்டது என அகத் 
திணை பற்றிய வழு அமைக்கப்பட்டது . ( தொல் . பொ . 506 பே ] 

தலைவிதமர் தொடராதவழி , தலைவியைச் செலவுபற்றி 
வருந்தாதவாறு தலைவன் மகிழ்வித்துக் கொண்டே செல் 
வான் என்பது . 

ஒத்த நாற்பாக்கள் 
இடைச்சுரம் 

உரியன் . தொல் , பொ . 506 
முழுதும் 

195 
தலைவி கூற்று நிகழும் இடம் 
568 உடன்போய் மீண்ட கொடுங்குழை அரிவை 

பிரிவுழித் தலைவனொடு சுரத்து இயல்பு பேசலும் 
பிரிந்தழி நெஞ்சொடும் பிறரொடும் வருந்திச் 

சொல்லலும் உரியள் சொல்லுங் காலே . 
இதுவும் அது . 

( இ.ள் ) தலைவனுடன் போய் மீண்ட தலைவி , தலைவன் 
பிரிவுழி அவனோடு சுரத்தின் தன்மை கூறலும் , பிரிந்தவிடத் . 
துத் தன் நெஞ்சோடும் பிறரோடும் வருத்தமுற்றுச் சொல்லு 
தலும் உரியளாம் சொல்லுமிடத்து என்றவாறு . 


732 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
தலைவன் பிரியுங் காலத்து அவனோடு சுரத்து இயல்பு 
கூறற்குச் செய்யுள் : 


நினைக்கினும் அரிது அரோ ஐய அன்று நாம் 
பணைத்தாள் ஓமைப் படுசினை பயந்த 
பொருந்தாப் புகர் நிழல் இருந்தனம் ஆக 
நடுக்கம் செய்யா நண்ணுவழித் தோன்றி 

ஒடித்து மிசைக்கொள் 
எனவரும் . இக் கூற்றுப் பகுதிக்கண் காட்டாது ஒழிந்தன 
வற்றிற்கு உதாரணம் மேல்காட்டியவற்றுள்ளும் பிறவற்றுள் 
ளும் காண்க . 

196 
விளக்கம் 


சுரனே . 


நற் . 318 


தலைவன் கற்புக்காலத்தில் ஓதல் , பொருள் முதலிய 
கருதிப் பிரியுமிடத்து , தலைவி தான் உடன் போய காலைக் 
கண்ட சுரத்து இயல்புபற்றித் தலைவனிடம் கூறி அத்தகைய 
கடும்பாலைச் செலவு தவிர்க்க முயலுதல் உண்டு . 


* நினைக்கினும் அரிது 


ஐய ! யாம் உடன் போக்கு நிகழ்த்தியகாலை , பருத்த 
அடிமரத்தை உடைய ஓமை மரக்கிளையின் புள்ளி புள்ளியாக 
அமைந்த நிழற்கண் சிறிது தங்கி இளைப்பாறி இருந்தேமாக , 
நமக்கு நடுக்கத்தை உண்டாக்கி நாம் இருந்த வழிக்கண் 
வந்து . அம்மரம் தளருமாறு வளைத்து ஒடித்துத் தலைமீது 
வைத்துக் 

துக்கொண்ட நீண்ட கொம்புகளை உடைய யானை தன் 
துதிக்கையைச் சுருக்கிக்கொண்டு ஏதோ அறிவுறுத்தும் குர - 
லோடு பிளிறியதாக , அவ்வொலிக்குறிப்பை அறிந்து வெப் - 
பம் மிக்க பிளப்பிடத்தில் எதிர் ஒலி உண்டாகுமாறு சிவந்த 
தலையை உடைய மெல்லிய பெண்யானை தனிப்படரோடு 
ஒலித்த குரல் இன்று நினைத்தாலும் நடுக்கம் நீங்குதல் அரி . 
தாயுள்ளது . 


-- 


733 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 196 , 197 


இப்பாடலில் சில அடிகள் வீடுபட்டுள்ளன . பாடலைப் 
பின்வருமாறு கொள்ளல் வேண்டும் . 


நினைக்கினும் அரிது அரோ ஐய அன்று நாம் 
பணைத்தாள் ஓமைப் படுசினை பயந்த 
பொருந்தாப் புகர் நிழல் இருந்தனம் ஆக 
நடுக்கம் செய்யா நண்ணுவழித் தோன்றி 
படுமரம் ஒசிய ஒற்றிய பின்னர் 
ஒடித்துமிசைக் கொண்ட ஓங்குமருப்பு யானை 
பொறிகிளர் தடக்கை சுருக்கிப் பிறிதோர் 
அறியிடை யிட்ட அளவைக்கு வேறுணர்ந்து 
என்றூழ் விடரகம் சிலம்பப் 
புன் தலை மடப்பிடி புலம்பிய குரலே . 


நற் . 318 


- 


ந.அ. 217 


ஒத்த நூற்பா 
முழுதும் 

196 
உற்றிற்குப் புறனடை 
569 சாற்ற அனைவரும் தலைவன் தலைவியோடு 

ஏற்றன கூறுப இடம்தொறும் இடம் தொறும் 
இதுமேல் வீதந்து ஓதப்படாதார்க்கு உரிய மரபு உணர்த் - 


துகின்றது . 


யோடும் 


( இ - ள் ) மேல் விதந்து ஓதப்படாத பார்ப்பானும் பாங் 
கனும் பாங்கியும் பாணனும் கூத்தனும் விறலியும் பரத்தை 
யும் அறிவரும் ஆகிய அனைவரும் தலைவனோடும் தலைவி 

இடந்தொறும் இடந்தொறும் பொருந்துவன 
வற்றைக் கூறுவர் என்றவாறு . 

197 
ஒத்த நூற்பாக்கள் 
ஒழிந்தோர் கிளவி கிழவன் கிழத்தியொடு 
மொழிந்தாங்கு உரியர் முன்னத்தின் எடுத்தே . 

தொல் . பொ . 507 


234 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


சாற்றா எழுவரும் தலைவன் தலைவியொடு 
ஏற்றன கூறுப இடந்தொறும் இடந்தொறும் . 


ந . அ 222 


197 


தலைவன் தலைவியர் கூற்று வழுவமைதி 
570 

நோயும் இன்பமும் இருவகை நிலையின் 
காமம் கண்ணிய மரபுஇடை தெரிய 
எட்டன் பகுதியும் விளங்க ஒட்டிய 
உறுப்புஉடை யதுபோல் உணர்வுஉடை யதுபோல் 
மறுத்து உரைப் பதுபோல் நெஞ்சொடு புணர்த்தும் 
சொல்லா மரபி னவற்றொடு கெழீ இச் 
செய்யா மரபின் தொழில்படுத்து அடக்கியும் 
அவர் அவர் உறுபிணி தமபோல் சேர்த்தியும் 
அறிவும் புலனும் வேறுபட நிறீஇ 
இருபெயர் மூன்றும் உரிய ஆக 
உவம வாயில் படுத்தலும் உவமம் 
ஒன்று இடத்து இருவர்க்கும் உரியபாற் கிளவி . 
இஃது ஒருசார் காமப்பொருண்மை பற்றித் தலைவன் 
மாட்டும் தலைவிமாட்டும் நிகழ்வது ஒரு கூற்றுவழுவமைதி 
கூறுகின்றது . 


( இ - ள் ) துன்பமும் இன்பமும் ஆகிய இருவகை நிலை 
யினையும் உடைய காமத்தைக் குறித்தமரபு இடையீடுபடுத்த - 
லாலே , நகை முதலிய மெய்ப்பாடு எட்டனுடைய கூறு 
பாடும் தோன்றப் பொருந்திய உறுப்பு உடையது போலவும் 
உணர்வு உடையதுபோலவும் மறுத்து உரைப்பது போலவும் 
கூறப்படும் செய்திகள் எல்லாம் தன் நெஞ்சொடு புணர்த் 
திச் சொல்லியும் , வார்த்தை சொல்லாத முறைமையை உடை 
யன ஆகிய புள்ளும் மாவும் மரனும் கடலும் கானலும் முதலிய 
வற்றோடே அவை வார்த்தை சொல்லுவனவாகப் பொருந்தி 
அவை செய்தல் ஆற்றாத முறைமையைஉடைய தூதாகச் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 198 735 
செல்லலும் வருதலும் உளபோலக் கூறுபவை போல்வன 
தொழில்களை அவற்றின் மேலே ஏற்றிச் சொல்லியும் , யாவர் 
சிலர் யாதொரு பிணி உற்றார் அவர் உற்ற பிணியைத் தாம் 
உற்ற பிணிபோலச் சேர்த்திச் சொல்லியும் , அறிவையும் 
அறியப்படும் பொருளையும் தத்தம் நிலைமை ஒழிய வேறுபட 
நிறுத்தி உவமப்பெயரும் உவமிக்கப்படும் பொருட்பெயரும் . 

இருவகைப்பட்ட பெயரும் தொழிலும் பண்பும் 
பயனும் ஆகிய மூவகைப்பட்ட பொருட்கு உரியவாக .. 
உவமம் பொருந்துமிடத்து உவமத்தின் வழியிலேபடுத்திச் 
சொல்லுதலும் , தலைமகற்கும் தலைமகட்கும் உரிய இலக்கணத் 
தின் பக்கக் கூற்றாம் என்றவாறு . 
இடை தெரிய என்பதனை , 

இன்பம் 
இடைதெரிந் ( து ) இன்னாமை நோக்கி மனையா ( று ) 
அடை ( வு ) ஒழிந்தார் ஆன்றமைந் தார் 


ஆகிய 


நாலடி . 54 


என்றாற் போலக்கொள்க.. தெரிய என்னும் செய என் எச் 
சம் ஏதுப்பொருண்மை குறித்து நின்றது . அவர் அவர் 
என உயர்திணைப் பன்மையாகக் கூறினும் , இருதிணை ஐம் 
பாலும் கொள்ளப்படும் ; 


‘ ஒருபால் கிளவி எனைப்பாற் கண்ணும் 
வருவன தாமே வழக்கென மொழிப . 

தொல் பொ . 218 
என்ப ஆகலின் . 

ஒன்றிடத்து உவமம் என்றதனை உவமம் ஒன்றி 
டத்து என்று மாறுக . 


வரலாறு : 


கைகவியாச் சென்று கண்புதையாக் குறுகிப் 
பிடிக்கை அன்ன பின்னகம் தீண்டித் 
தொடிக்கை தைவரத் தோய்ந்தன்று கொல்லோ 


736 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


நாணொடு மிடைந்த கற்பின் வாள் நுதல் 
அந்தீங் கிளவிக் குறுமகள் 
மென்றோள் பெறல் நசை இச் சென்றான் நெஞ்சே. 


அகநா . 9 


உவமை பற்றி நெஞ்சினை உறுப்புடையது 
போலக் கூறிய தலைவன் கூற்று . 


உள்ளம் பிணிகொண் டோள்வயின் நெஞ்சம் 
செல்லல் திர்கம் செல்வாம் என்னும் . 


நற் . 234 


இஃது இளிவரல் பற்றி நெஞ்சினை உணர்வு உடையது 
போலக் கூறிய தலைவன் கூற்று . 

அவர்நெஞ்சு அவர்க்காதல் கண்டும் எவன்நெஞ்சே 
தீரமக் காகா தது . 
இஃது இளிவரல் பற்றி நெஞ்சினை மறுத்து உரைப்பது 
போலக் கூறிய தலைவி கூற்று . 


குறள் . 1291 


கானலும் கழறாது கழியும் கூறாது 
தேன் இமிர் நறுமலர்ப் புன்னையும் மொழியாது 
ஒருநீ அல்லது உறுதியாதும் இலனே 
இருங்கழி மலர்ந்த கண்போல் நெய்தல் 
கமழ் இதழ் நாற்றம் அமிழ்து என நசை இத் 
தண்தாது ஊதிய வண்டினம் களிசிறந்து 
பறை இக் கிளரும் துறைவனை நீயே 
சொல்லல் வேண்டுமால் அலவ ! 


அகநா . 170 


இஃது அழுகைபற்றிச் சொல்லா 

மரபினவற்றொடு 
கெழீஇச் செய்யா மரபின் தொழில்படுத்துக் கூறிய தலைவி 
கூற்று . 


பாய்திரை பாடு ஓவாப் பரப்பு நீர்ப் பனிக்கடல் 
தூ அறத் துறந்தனன் துறைவன் என்று அவன் திறம் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 198 

737 
நோய்தெற உழப்பார்கண் இமிழ்தியோ எம்போலக் 
காதல் செய்து அகன்றாரை உடையை யோ நீ . கலி . 129 


இஃது அவர் அவர் உறுபிணி தமபோலச் சேர்த்திய 
தலைவி கூற்று . 

ஓங்கெழில் கொம்பர் நடுஇது எனப்புல்லும் 
காந்தட்கு இவரும் கருவிளம் பூக்கொள்ளும் 
மாந்தளிர் கையில் தடவரும் மாமயில் 
பூம்பொழில் நோக்கிப் புகுவன பின்செலும் 
தோள் எனச் சென்று துளங்கு ஒளி வேய்தொடும் 
நீள்கதுப்பு இஃதுஎன நீர் அற லுட்புகும் 
வாள் ஒளி முல்லை முகையை முறுவல் என்று 
ஆள்வலி மிக்கான் அஃது அறி கல்லான் . 

தொல் . பொ . 194. உரை - எடு 
இஃது அறிவும் புலனும் வேறுபட நிறீஇ உவம வாயில் 
படுத்துக் கூறியது . இதனுள் இடையும் கையும் முதலாகிய 
உறுப்புக்களைப் பற்றி உவமவாயில் படுத்து அறியும் அறிவை 
யும் அறியப்படும் பொருளையும் வேறுபட நிறுத்தி உவமம் 
பொருந்தியவழிக் கூறியவாறு காண்க . வேயைத் தோள் 
போலும் என்னாது தோள் என்று தொட்டமையான் அறியப் 
படும் பொருள் வேறுபட்டது . அதனைத் திரியக் காண்டலான் 
அறிவு வேறுபட்டது . பித்தும் களியும் போல முலை எனச் 
சென்று வேயைத் தொடும் என்னாது தோள் எனச் சென்று 
வேயைத் தொடும் என்றமையான் , உவமம் ஒன்றியவழி 
உவமவாயில் படுத்தது . ஏனையவற்றிற்கு இலக்கியம் வந் . 
துழிக் காண்க . ஈண்டு உரைப்பின் பெருகும் . 

198 


விளக்கம் 
இத் தொல்காப்பியப் பொருட்படல 194 ஆம் நூற்பா 
விற்கு உரையாசிரியர் உரைத்த உரையும் காட்டிய எடுத்துக் 
காட்டுக்களும் இவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன . 


93 


738 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

நூற்பாச்செய்தி காமம் , கூடுங்கால் இன்பமும் பிரி 
யுங்கால் துன்பமும் மிகுதியாகப் பயப்பது . இரண்டு நிலை 
யின் கண்ணும் தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள இயல்பான 
தன்மைக்கண் வேறுபாடு நிகழும் . அவர்களிடை இயல்பாக 
உள்ள சாந்தநிலை நீங்கி நகை முதலிய எண்வகை மெய்ப் 
பாடுகளும் தோன்றும் . அவர்கள் தம் மனத்தைஉறுப்புஉடை 
யது போலவும் உணர்வுஉடையது போலவும் மறுத்து உரைப் 
பது போலவும் கற்பனை செய்துகொண்டு பேசுவர் ; தம்மோடு 
உரையாடும் இயல்பின அல்லாத அஃறிணைப் பொருள்களை 
யும் தம்மோடு உரையாடுவனபோலக் கற்பனை செய்து 
கொண்டு அவை செய்தல் இயலாத தூதுபோதல் முதலிய 
செயல்களை அவை செய்யுமாறு குறிப்பிடுவர் ; யாவராவது 
ஒரு துன்பம் உற்றால் அத்துன்பம் தம்மைப் போன்று பிரி 
லினால் உண்டான துன்பமே என்று கற்பனை செய்து கொண்டு 
அவரோடு உரையாடத் தொடங்குவர் ; இச் செயலை உரை 
யாடுதல் இயலாத அஃறிணைப் பொருட்கண்ணும் நிகழ்த்து 
வர் . உபமானப் பொருள்களை எல்லாம் உபமேயமாகக் கருதிக் 
காதல் செய்வர் . 


இந் நிலைகள் உலகஇயலுக்கு மாறுபட்டன ஆதலின் , 
இவை அகப்பொருட்கண் வழுவமைதியாகக் கொள்ளத் தக் 


கன . 


இந் நூற்பாவின் சில பகுதிகளுக்கு நச்சினார்க்கினியர் 
வேறு உரை கூறுவர் . அவர் உரை பின்வருமாறு : 


. 


துன்பம் இன்பம் ஆகிய இரண்டு நிலைக்களத்துக் காமம் 
கருதின வரலாற்று முறைமையிடம் விளங்க , நகைமுதலிய 
எட்டன் கூறுபாடும் தோன்ற , மன அறிவும் பொறி அறிவும் 
வேறுபட நிறுத்தி , அஃறிணை இருபாற்கண்ணும் உயர் 
தினை முன்று பொருளும் உரியவாக , கூறுகின்ற அவரவர் 
தமக்குப் பொருந்திய உறுப்பெல்லாம் அது 
போலவும் உணர்வு உடையது போலவும் மறுமாற்றம் தரு - 


உடையது 


அகத்திணையியல் - நூற்பா எண் 198 


739 


வது போலவும் தம் நெஞ்சொடு புணர்த்துச் சொல்லியும் , 
வார்த்தை சொல்லா முறைமை 

உடையனவாகிய புள்ளும் 
மாவும் முதலியவற்றோடே அவை வார்த்தை கூறுவனவாகப் 
பொருந்தி , அவை செய்தல் ஆற்றாத முறைமையினை உடைய 
தொழிலினை அவற்றின் மேலே ஏற்றியும் , அச் சொல்லா 
மரபினவை உற்ற பிணிகளைத் தம் பிணிக்கு வருந்தின 
போலச் சார்த்திக் கூறியும் , அம்மூவகைப் பொருளை உவமம் 
செய்தற்குப் பொருந்துமிடத்து உவமத்தின் வழியிலே சார்த் 
திக் கூறுதலும் அத்தலைவர்க்கும் தலைவியர்க்கும் உரிய இலக் 
கணத்தின் பக்கச் சொல்லாம் என்றவாறு . 

தெரிய விளங்க உரியவாகப் புணர்த்தும் அடக்கியும் 
சேர்த்தும் அவற்றைப் படுத்தலும் அவ்விருவருக்கும் உரிய 
பாற்கிளவி என முடிக்க . அவர் அவர் என்கின்றார் , அகத் 
திணையியலுள் பலராகக் கூறிய தலைவரையும் தலைவியரை 
யும் . இருவர் என்றதும் அவர் என்னும் சுட்டு . நெஞ்சு 
என்னும் அஃறிணை ஒருமையைத் தெரிய விளங்கத் தலைவன் 
கூறும்வழி உயர்திணை ஆண்பாலாகவும் தலைவி கூறும் வழி 
உயர்திணைப் பெண்பாலா கவும் 

அவற்றைத் தமபோலச் 
சேர்த்திக் 

கூறுப்படுத்து உயர்திணை முப்பால் ஆக்கியும் 
கூறுப் என்று வழு அமைத்தார் . 


இருவகை நிலைக்களத்து எட்டனையும் சேர்க்கப் பதினாறாம் ; 
அவற்றை நெஞ்சொடு சேர்க்கப் பலவாம் என்று உணர்க .. 

தொல் . பொ . 196 , நச் 
இலக்கணத்தின் பக்கச்சொல் வழுவமைதி . 


இன்பம் இடையீடுபடுதலை அறிந்து அதன் இன்னாமை 
யைக் கருதிச் சான்றோர் இல்வாழ்க்கையைப் பொருந்து தலை 
நீத்தார் என்ற பகுதியில் , இடை என்பது இடையீடு என்ற 
பொருளில் வந்துள்ளது . 


740 இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 

ஒருபால் பற்றி ஓதினும் ஏனைய நான்கு பால்களையும் 
ஏற்ற பெற்றி கோடல்வேண்டும் ஆதலின் , அவர் அவர் 
என்று பலர்பால் பற்றிக் கூறினும் , ஏனைய பால்களையும் 
கோடல்வேண்டும் என்பது . 


கைகவியாச் சென்று 


வினைமுற்றி மீண்ட தலைமகன் தேர்ப்பாகன் கேட்பச் 
சொல்லியதாக அமைந்த கொல்வீனைப் பொலிந்த என்ற 
அகநானூற்றுப் பகுதி இது . 

நாணொடு கூடிய கற்பினளாகிய ஒளி பொருந்திய நெற் 
றியை உடையளாகிய அழகிய இனிய சொற்களை உடைய 
என் தலைவியின் மெல்லிய தோள்களைப் பெறுதலை விரும்பி 
எனக்குமுன் அவளை நோக்கிச் சென்ற என் நெஞ்சம் சென்று 
கைகளைக் கவித்துக்கொண்டு அவள் கண்களைப் பொத்திப் 
பெண்யானைக் கை போன்ற அவள் கூந்தலைப்பற்றி அவள் 
வளையல் அணிந்த கைகளால் தன்னை தடவுமாறு அவளைத் 
தழுவிற்றோ ? -என்ற இப்பகுதியில் தலைவன் தன்நெஞ்சினைத் 
தன்னைப்போலக் கை கால் முதலிய உறுப்பு உடையதாக 
உவகை பற்றிக் கூறியவாறு . 


உள்ளம் பிணிக்கொண்டோள் 


பொருள் முடியா நின்ற தலைமகன் ஆற்றானாகிச் சொற்ற 
புறந்தாழ்பு இருண்ட கூந்தல் என்ற நற்றிணைப்பாடலில் , 
நெஞ்சம் தன்னைப் பிணித்துக்கொண்ட தலைவியின் துயரைத் 
தீர்க்கச் செல்லுதல் வேண்டும் என்று வற்புறுப்பவும் , அறிவு 
வினைமுற்றியே புறப்படல் வேண்டும் என்று வற்புறுத் 
தவும் , களிறு இரண்டு இருபாலும் பற்றி ஈர்த்த தேய்புரிப் 
பழங்கயிறு போலத் தன்உடல் மெலிதலைத் தெரிவிக்கும் 
தலைவன் , தன்நெஞ்சு தன்னிடம் பேசும் உணர்வு உடையது 
போல , தன் எளியனாம் நிலையான் ஏற்பட்ட துன்பத்தில் 


சொற்றவாறு . 


அகத்திணையியல் 


--- 


741 


நூற்பா எண் 198 


அவர் நெஞ்சு - 


தலைவன் தலைவியை அருமை செய்து அயர்த்தானாகத் 
தலைவி தன்நெஞ்சு தன் கூற்றைக் கேட்பது போலக் கற்பனை 
செய்து நெஞ்சே ! தலைவனுடைய நெஞ்சு அவன் பக்கலி 
லேயே இருந்து அவன் செயல்களில் ஈடுபடுகிறதே ! என் 
நெஞ்சமாகிய நீ என் பக்கல் இல்லாது அவன் பக்கல் சேரக் 
காரணம் என்ன ? என்று பிரிவுத்துன்ப மெலிவு பற்றி நெஞ் 
சொடு சொற்றவாறு . 


ஒருசிறை நெஞ்சமொடு உசாவுங்காலை 
உரியது ஆகலும் உண்டு என மொழிப . 

தொ . பொ . 204 ந . 
என்பது இதற்குச் சிறப்பு வீதி . 


கானலும் கழறாது - 


இப்பாடல் காமம் இடையீடுபட்ட காலை , தலைவீ நண்டி - 
னைத் தூது விடுதற்குத் துணிந்து பேசியது . 


கடற்கரைச் சோலையோ , உப்பங் கழியோ , வண்டொ - 
லிக்கும் நறுமலர்ப் புன்னையோ என் துயரம் பற்றித் தூது - 
பேசும் வாய்ப்பு இல்லை . உன்னைத் தவிர வேறு உறுதி செய் 
வார் யாரும் இல்லை . கழிகளில் மலர்ந்த நெய்தல் மலரது 
மணத்தை அமுதமாக விரும்பி அதன் மகரந்தத்தை ஊதிய 
வண்டினம் , களிப்போடு பறந்து திரியும் என் தலைவனிடத்து , 
" சிறுகாக்கை பெடையோடு தான் பகலில் உண்ட இறாமீன் 
களையே இரவில் அமைதியாகக் கனவுகாணும் செறிந்த நடு - 
இரவில் , நின் மிக்க துன்பத்தைப் போக்கிய தலைவி இ 
பொழுது தனித்து இருந்து தன் மிக்க துயரைப் போக்கிக் 
கொள்ளற்கு வல்லளோ ? என்று நீயே தூது சொல்லுதல் 
வேண்டும் . ” - எடுத்துக்காட்டில் தூதுச்செய்தி குறிக்கப்பட்ட 
வில்லை ; அதனையும் கோடல் வேண்டும் . 


742 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


• பல்கால் , கைதையம் படுசினை எவ்வமொடு அசா அம் 
கடல்சிறு காக்கை காமர் பெடையொடு 
வெள்இறாக் கனவும் நள்ளென் யாமத்து 
நின்உறு விழுமம் களைந்தோள் 

தன்உறு விழுமம் நீந்துமோ எனவே 
என்ற பகுதியையும் கொள்க . 


அகநா , 170 


பாய்திரை 


. 


பாவீய அலைகள் ஒலித்தல் நீங்காத பரவிய நீரை 
உடைய குளிர்ந்த கடலே ! தலைவன் எமக்குப் பற்றுக்கோடு 
இல்லையாம்படி துறந்துவிட்டானே என்று அவனால் ஏற் 
பட்ட காமநோய் வெதுப்பு தலான் வருந்துவாரது துயரம் 
கண்டு நீ வருந்தி ஒலிக்கின்றாயா ? அல்லது எம்மைப் போல 
உன்மாட்டுக் காதல் செய்து பின் பிரிந்தவர் உனக்கும் 
உளரா ? 


இது கடல்படும் துன்பத்தைத் தன்னை ஒத்த துன்பமா 
கக் கருதித் தலைவி கூறியது . 


ஓங்கு இருங்கொம்பர் 


கொடியைத் தலைவியின் இடை என்று தழுவி , காந்தளை 
அவளது கை என்று விரும்பி , கருவிளையைக் கண் என்று 
கைக்கொண்டு , மாந்தளிரை அவளது மேனி என்று தடவி , 
மயிலை அவளது சாயல் என்று பின்சென்று கண்டு மகிழ்ந்து , 
மூங்கிலை அவளது தோள் என்று கருதித் தொட்டு , கரு 
மணலை அவளது நெளிவுடைய மயிர்முடி என்று பற்றி முல் 
லையை , அவளுடைய பற்கள் என்று தலைவன் கருதினான் 
என்று உபமானங்களை உபமேயமாகவே தடுமாறிக் கொண் 
டமை காண்க . 


- 


உபமேயம் வேறு உபமானம் வேறு என்ற மனநிலை 
இல்லாது , உபமானத்தையே உபமேயமாகக் கொண்டது 
காமத்துக் கன்றிய அறிவான் நிகழ்ந்தது . உபமானத்தை 


அகத்திணையியல் - நூற்பா எண் -198 743 
அன்றிப் பிறிதொன்றை உபமேயமாகக் கருதாமையின் காம 
வறுபாடு பித்தும் களியும் உண்டாக்கவில்லை என்பதும் 
உணரப்படும் . 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 

தொல் . பொ . 196 நச் . 
* ஒருசிறை நெஞ்சமொடு உசாவுங் காலை 
உரியது ஆகலும் உண்டு என மொழிப . 

தொல். பொ . 204 
ஞாயிறு திங்கள் அறிவே நாணே 
கடலே கானல் வீலங்கே மரனே 
புலம்புஉறு பொழுதே புள்ளே நெஞ்சே 
அவை அல பிறவும் நுவலிய நெறியான் 
சொல்லுந போலவும் கேட்குந போலவும் 
சொல்லியாங்கு அமையும் என்மனார் புலவர் . 512 


4 


நெஞ்சும் நாணும் நிறைசேர் அறிவும் 
செஞ்சுடர்ப் பருதியும் திங்களும் மாலையும் 
புள்ளும் மாவும் புணரியும் கானலும் 
உள்ளுறுத்து இயன்றவும் ஒழிந்தவை பிறவும் 
தன்சொல் கேட்குந போலவும் தனக்கு அவை 
இன்சொல் சொல்லுத போலவும் ஏவல் 
செய்குந போலவும் தேற்றுந போலவும் 
மொய்குழல் கிழத்தி மொழிந்தாங்கு அமையும் . 


ந.அ. 223 


198 
கனவு நிகழிடன் 
571 கனவும் உரித்தால் அவ்விடத் தான . 

இது மேற் கூறிய நிலைமை கனவின் கண்ணும் நிகழும் 
எனக் கூற்று வழுவமைதி கூறுகின்றது . 
( இ - ள் ) மேற்கூறியவாற்றான் 

இடையீடு 
பட்டுழிக் கனாக் காண்டலும் உரித்து என்றவாறு . 


காமம் 


744 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வரலாறு : 

இன்னகை இனையம் ஆகவும் எம்வயின் 
ஊடல் யாங்குவந் தன்றென யாழநின் 
கோடு ஏந்து புருவமொடு குவவு நுதல் நீவி 
நறுங்கதுப்பு உளரிய நன்னர் அமையத்து 
வறுங்கை காட்டிய வாய் அல் கனவீன் 
ஏற்றுஏக் கற்ற அலமரல் 

போற்றாய் ஆகலின் புலத்தியால் எம்மே , அகநா . 39 
இது தலைவன் கனாக்கண்டு கூறியது . 


கேட்டிசின் வாழி தோழி அல்கல் 
பொய்வ லாளன் மெய்யுற மரீஇ 
வாய்த்தகை பொய்க்கனா மருட்ட ஏற்று எழுந்து 
அமளி தைவந் தனனே குவளை 
வண்டுபடு மலரின் சா அய்த் 
தமியேன் மன்ற அளியேன் யானே . 


குறுந் . 30 


து தலைவி கனாக்கண்டு கூறியது . 


199 


விளக்கம் 


இது தொல்காப்பியப் பொருட்படல 195- ஆம் நூற்பா 
வாக , இதற்கு உரையாசிரியர் உரையே எடுத்துக்காட்டுக் 
களுடன் கொள்ளப்பட்டுள்ளது . 

காமம் இடையீடுபட்ட இடத்துக் கனாக் காண்டல் 
தலைவன் தலைவி இருவருக்கும் உரித்து . 


இன்னகை இனையம் 


பொருள் முற்றிய தலைமகன் தலைமகளைக்கண்டு சொல் 
லிய ஒழித்தது பழித்த நெஞ்சமொடு என்ற அகப்பாடலில் 
‘ பிரிந்த காலத்தில் எம்மை நீர் நினைத்ததும் உண்டோ? 
என்று வினவிய தலைவிக்கு விடைகூறும் தலைவன் தான் 
தலைவிபற்றியே கனாக்கண்ட நிலையைச் சொற்றது இப்பகுதி . 


அகத்திணையியல் நூற்பா எண் 199 , 200 745 
" செல்லுதல் அரிய வழியில் யான் இரவிடைப் படுத்துக் 
கண்ணுறங்கினேனாக , நீ தோன்றி வளையல்களைச் செறித்துக் 
கொண்டு தாழ்ந்த பார்வையோடு நிலத்தைக் கால்விரலால் 
கீண்டியவாறு நின்றாயாக , உன்னைக்கண்டு இனிய நகை 
யினை உடையாய் ! உன்னிடம் யான் இத்தகைய அன்பி 
னேன் ஆகவும் , என்னிடம் ஊடல் கொள்ளக் காரணம் 
என்ன ” என்று வினவி , உன் புருவத்தையும் நெற்றியையும் 
தடவிக்கொடுத்து நறிய தலைமயிரைக்கோதிய நேரத்தில் 
யான் கண்டது பொய்யாம்படிக் கண்ணைத் திறக்கவே அந் 
நிகழ்ச்சி மறைந்ததாக , அக்கனவை உட்கொண்டு , யான் 
பட்ட துயரை நீ அறிந்திலையாதலின் , என்மாட்டு வெகுளு 
கின்றாய் என்று பிரிவின்கண் கனவு கண்டவாற்றைத் 
தலைவன் கூறினான் . 


‘ கேட்டிசின் 


தோழி ! நேற்று இரவு நம் தலைவன் என்னைத் தழுவி 
னானாக , உண்மையைப் போன்ற அக்கனவினை மெய்யாகக் 
கருதிக் கண்விழித்து என் படுக்கையைத் தடவினேனாக , 
வண்டு கிண்டிய குவளை மலர் போல அழகு கெட்டுத் தனிய 
ளாகிய யான் இரங்கத்தக்கவள் ஆயினேன் என்று காமம் 
இடையீடுபட்டவழித் தலைவி கனாக்கண்டதைத் தோழியிடம் 
கூறியவாறு . 

ஒத்த நூற்பா 
முழுதும் 

தொ . பொ . 197 நச் . 

199 


. 


தாமே கூறிக் கோடல் 


572 


எம்முறை யோரும் யாரொடும் இன்றித் 
தம்மொடு தாமே சாற்றியும் அமைவர் , 


94 


746 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இது கூற்றிற்கு உரியார் அனைவர்க்கும் ஆவது ஒரு 
மரபு கூறுகின்றது . 


முதலாகிய 


( இ -ள் ) மேல் சொல்லப்பட்ட தலைவன் 
அனைவரும் தாம்தாம் கூறப்படுவோர் எவரோடும் கூறாது 
தம்மொடு தாமே கூறியும் அடைவர் என்றவாறு . 

உம்மையால் , அங்ஙனம் அமைதல் சிறுபான்மை என்று 
ணர்க . 

200 


விளக்கம் 


. 


தம்மொடு தாமே கூறிக் கொள்வதால் பயன் மூடி 
வேவா நின்ற அக்கலத்தை மூய் திறந்த இடத்து அகத்து 
நின்ற வெப்பம் குறைப்படும் ; அதுபோல அச் சொற்களைப் 
புறப்படுத்தலான் இவர்க்கும் அயா உயிர்ப்பாம் என்பது . 
( இறை . அக . 30. ) 


ஒத்த எற்பா 


முழுதும் - 


ந . அ . 224 

200 


கேட் போர் திறம் 


573 இறையோன் கூற்றும் இறைவி கூற்றும் 

மறையோர் முதலாப் பதின்மரும் முறையான் 
மறையோன் கூற்றும் அறிஞர் கூற்றும் 
இறையோன் முதலா எனைவரும் கேட்ப , 
இது நான்காம் எண்ணும் முறைமைக்கண் நின்ற கேட் 
போர் இவர் என வரையறுத்து உணர்த்துகின்றது . 

( இ -ள் ) தலைவன் கூற்றும் தலைவி கூற்றும் பார்ப்பான் 
முதலாகிய பதின்மரும் , முறையானே பார்ப்பான் கூற்றும் 
அறிஞர் கூற்றும் தலைமகன் முதலாகிய எல்லாரும் கேட்பர் 
என்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா எண் -201,202 


747 


தலைவன் கூற்றும் தலைவி கூற்றும் தாம் கேட்டல் 
விதந்து ஓதல் வேண்டுவதன்று , அவை தம் கூற்றாகலான் 
என்க . 


முறை என்ற மிகையானே ,, 


, 


அகநா . 44 


* ஊர்க பாக ஒருவினை கழிய 
எனத் தலைமகன் கூறப் பாகன் கேட்டலும் கொள்க . 


201 


ஒத்த நூற்பாக்கள் 
மனையோள் கிளவியும் கிழவன் கிளவியும் 
நினையுங் காலைக் கேட்குநர் அவரே . 

தொல் . பொ . 503 
* பார்ப்பார் அறிவர் என்று இவர் கிளவி 
யார்க்கும் வரையார் யாப்பொடு புணர்ந்தே . 509 
முழுதும் 

ந.அ. 225 , 226 

201 


11 


இடத்து இயல் 


574 


ஒருநெறிப் பட்டாங்கு ஓர் இயல் முடியும் 
கரும நிகழ்ச்சி இடம்என மொழிப் . 


இஃது ஐந்தாம் எண்ணும் முறைமைக்கண் நின்ற 
இடம் இவ்வியல்பிற்று என்கின்றது . 


( இ - ள் ) பலவும் ஒருவழிப்பட்டு ஓர் இலக்கணத்தான் 
முடியும் கரும நிகழ்ச்சி இடம் என்று கூறப்படும் என்றவாறு . 


ஒரு செய்யுள் கேட்டான் இஃது இன்ன இடத்து நிகழ்ந் 
தது என்று அறிதற்கு ஏதுவாயதோர் உறுப்பினை இடம் 
என்றார் என்பது . இடம் எனினும் , களம் எனினும் ஒக்கும் . 
ஒரு நெறிப்படுதல் என்பது ஒருவழிப் பலவும் தொகுத்தல் . 
ஓர் இயல் என்பது அவற்றுக்கெல்லாம் இலக்கணம் ஒன்றாதல் . 


748 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


முதலிய 


எனவே , இயற்கைப்புணர்ச்சி 

வன்புறை 
கிளவித் தொகைகளே ஈண்டு இடம் எனப்பட்டன என்ப 
தாயிற்று . இது வினைசெய் இடம் . நிலம் முதலாயின முன் 
னர்த் திணை எனப்பட்டனவாம் . காலம் முன்னர்ச் சொல் 
லுப் . 

202 


விளக்கம் 


இந்நூற்பா தொல்காப்பியப் பொருட்படல 513 - ஆம் 
நூற்பாவாகும் . இதன் உரை அந்நூற்பாவின் பேராசிரியர் 
உ.ரையையே பெரும்பாலும் ஒட்டி வரையப்பட்டுள்ளது . 
பேராசிரியர் எடுத்துக்காட்டும் தந்து விளக்குகிறார் . 


எலுவ சிறாஅர் ஏமுறு நண்ப 
புலவர் தோழ கேளாய் அத்தை 
மாக்கடல் நடுவண் எண்னாள் பக்கத்து 
நெடுவெண் திங்கள் தோன்றி யாங்குக் 
கதுப்பு அயல் விளங்கும் சிறு நுதல் 
புதுக்கோள் யானையின் பிணித்தன்றால் எம்மே . 

குறுந் . 129 
என்னும் பாட்டும் , 


கேளிர் வாழியோ கேளிர் நாளும் என் 
நெஞ்சுபிணிக் கொண்ட அஞ்சில் ஓதி 
பெருந்தோள் குறுமகள் சிறுமெல் ஆகம் 
ஒருநாள் புணரப் புணரின் 
அரை நாள் வாழ்க்கையும் வேண்டலென் யானே . 


குறுந். 280 


என்னும் பாட்டும் பாங்கற்கூட்டமே இடனாக ஒருவழிப்பட் 
டன ; என்னை ? நின் வேறுபாடு எற்றினான் ஆயிற்று ? 
என்று வினவிய பாங்கற்கு ‘ இதனின் ஆயிற்று என்று 
உரைத்ததூஉம் , அதற்குப்பாங்கன் கழறினானை எதிர்மறுத்த - 
தூஉம் என இரண்டும் பாங்கற் கூட்டத்துப்பட்டு ஓரியலான் 
முடிந்தன . 

தொல் . பொ . 513 பேரா 


அகத்திணையியல் - நூற்பா எண் 202 , 203 


749 


இடம் என்பது ஒரு செயல் நிகழும் சந்தர்ப்பம் . 
நிலம் என்பது முல்லை முதலாக ஐவகைப்படுவது . 
இடம் வேறு , நிலம் வேறு என்பதனை , 
ஏழாகுவதே , 
கண் எனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 
வினைசெய் இடத்தின் நிலத்தின் காலத்தின் 
அனைவகைக் குறிப்பின் தோன்றும் அதுவே . 


தொல் . சொல் . 81 


என்ற நூற்பாவில் இடமும் நிலமும் வேறுவேறாகக் கூறப் 
பட்டதனானும் அறியலாம் . 


நிலம் என்பது முதற்பொருளின் ஒரு கூறாய்த் திணை 
தோறும் வேறுபட்டுவரும் உலகப் பாகுபாடாம் . 


இயற்கைப்புணர்ச்சி ஓர் இடம் . அதன்கண் இரந்து 
பின் நிற்றற்கு எண்ணல் முதலிய பலவகைச் செயல்களும் 
அடக்கப்படுமாற்றை அந்நூற்பாத் துறைவிரி பற்றிக் கூற 
லான் முன்பே கண்டுள்ளனம் . 


முன் என்பது ஈண்டுக் காலமுன் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 

தொல் . பொ . 513. பே . 
நெறிப்படு கருமம் நிகழ்வுழி இடனே . 

ந அ . 227 

202 
காலத்தின் இயல் 


575 


இறப்பே நிகழ்வே எதிரது என்னும் 
திறத்து இயல் மருங்கின் தெரிந்தனர் உணரப் 
பொருள்ரிகழ்வு உரைப்பது காலம் ஆகும் . 


இஃது ஆறாம் எண்ணும் முறைமைக்கண் நின்ற காலம் 
இவ்வியல்பிற்று என்கின்றது . 


750 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
( இ - ள் ) இறந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் 
என்னும் கூறுபாட்டான் நிகழும் பக்கத்தின் ஆராய்ந்து 
புலனாமாறு செய்யுளுள் தோன்றப் பொருள் நிகழ்ச்சியைக் 
கூறுவது காலம் என்னும் உறுப்பாம் என்றவாறு . 


பொருள் நிகழ்ச்சியைக் காலம் என்றது என்னை , காலம் 
என வேறுபொருள் இல்லதுபோல எனின் , அஃது ஈண்டு 
ஆராய்ச்சியின்று ; நியாய நூல் ஆராய்ச்சி என்க . 


வில்லோன் காலன கழலே தொடியோள் 
மெல்லடி மேலவும் சிலம்பே 


3 


குறுந் . 7 


என்னும் பாட்டினுள் வில்லோனும் தொடியோளும் பொருள் 
எனப்படும் . 


. 


குறுந் . 7 


வேய்பயில் அழுவம் முன்னியோர் 
என்பது , அப்பொருள் நிகழ்ச்சியான் இறந்தகாலம் எனப் 
படும் . 


அவராகலின் , 


அவரே 


அப்பாட்டிற்குச் சிறந்தார் 
பொருள் ஆயினார் என்பது . 


* மருந்தெனின் மருந்தே வைப்பெனின் வைப்பே குறுந் . 71 
என்பது நிகழ்காலமும் , 


பகலும் பெறுவை இவள் தடமென் தோளே 


கலி , 49 


என்பது எதிர்காலமும் எனப்படும் , அவ்வப் பொருள் நிகழ்ச் 
சியான் என்று உணர்க . 


புறத்திற்கும் இவ்வாறே இன்றியமையாது என்பது . 
பெரும்பொழுது சிறுபொழுது என்பன ஈண்டுத் திணை 
எனப்பட்டு அடங்கின ; என்னை ? முதலும் கருவும் உரிப்பொரு 
ளும் கூட்டித் திணை ஆகலின் . 

203 


அகத்திணையியல் 


- 


நூற்பா எண் 203 , 204 


751 


விளக்கம் 


காலம் பொருள் நிகழ்ச்சியை உரைப்பது . 


வினையாவது ஒரு பொருளின் புடைபெயர்ச்சி . 

அப்பொருளின் புடைபெயர்ச்சி நிகழ்ந்த - நிகழ்கின்ற - 
நிகாழமாற்றை உரைப்பது காலமாகும் , தனியே காலம் 
என்பது ஒன்றனை விளக்குதல் இயலாது . 

ஒரு பொருளின் 
தொழிலொடு படுத்தே காலத்தை உணர்த்துதல் வேண்டும் . 
இது பற்றியே வினைச்சொல் காலத்தொடு வரும் என்று 
கூறப்பட்டது . 


வில்லோன் காலன 


. 


வீல்லோனும் தொடியோளும் பொருள் . 

முன்னுதல் - தொழில் . 


முன்னியோர் எனத் தொழிலொடுப்படுத்து இறந்தகாலம் 
உணர்த்தப்பட்டவாறு . 


பெரும்பொழுது சிறுபொழுது என்பன முதற்பொருளின் 
கூறுகளாய்த் திணையுள் அடங்கும் . உரை முழுதும் பேராசி 
ரியர் உரையே . 


ஒத்த நூற்பாக்கள் 


- 


முழுதும் 


தொல் . பொ . 514 பே . 


சென்றது நிகழ்வது எதிர்வது எனமுறை 
நின்று பொருள் உரை நிகழ்வது காலம் , ந . அ 228 

203 
பயன் என்பதன் இயல் 


576 


இதுகனி பயக்கும் இதனான் என்னும் 
தொகைநிலைக் கிளவி பயன் எனப் படுமே . 


752 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


இஃது ஏழாம் எண்ணும் முறைமைக்கண் நின்ற பயன் 
இவ்வியல்பிற்று என்கின்றது . 

( இ - ள் ) இது மிகவும் பயக்கும் இதனான் எனத்தொகுத் 
துச் சொல்லப்படும் பொருள் பயன் என்னும் உறுப்பாம் 
என்றவாறு . 

மாறாக் காதலர் மலைமறந் தனரே 
ஆறாக் கட்பனி வரல் ஆனாவே 
வேறா மென்தோள் வளை நெகிழும்மே 

கூறாய் தோழியான் வாழு மாறே . 
என்னும் பாடல் தோழி தூது வீடுவாளா தல் பயன்பட 
வந்தது . இவ்வாறே எல்லாப்பாட்டும் பயன் உறுப்பாக 
அன்றி வாரா எனக்கொள்க . 

204 


விளக்கம் 
இந்நூற்பாத் தொல் . பொ . 515 ; உரைவிளக்கம் பேரா 
சிரியருடையது . 


மாறாக்கா தலர் 


" தோழி ! தலைவர் நம் மலைக்கண் வந்து நம்மைக் கூடு 
தலை மறந்தாராக , அதனால் கண்கள் ஆறுபோல நீர் உகுக் 
கத் தோள் வளைகள் நெகிழத் தொடங்கிவிட்டன ஆதலின் , 
யான் வாழும் வழியை நீ கூறாய் என்று தலைவி கூறுதலின் 
பயன் தோழி தூது விடல் வேண்டும் என்பதைக் குறிப்பால் 
உணர்த்துதலாம் . இவ்வாறு ஒவ்வொருபாடலும் கூற்றானோ 
குறிப்பானோ ஒருபயன் உடையதாகியே வரும் என்பது . 


ஒத்த நற்பாக்கள் 


முழுதும் 

தொல் . பொ . 515 
இப்பொருள் பயக்கும் இஃது என்பது பயனே . 


ந . அ . 229 


2041 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 205 


753 


முன்னத்தின் இயல் 
577 

இவ்விடத்து இம்மொழி இவர்இவர்க்கு உரிய என்று 
அவ்விடத்து அவர் அவர்க்கு உரைப்பது முன்னம் . 
இஃது எட்டாம் எண்ணும் முறைமைக்கண் நின்ற முன் - 
னம் இவ்வியல்பிற்றாய் வரும் என்கின்றது . 

( இ - ள் ) யாதோர் இடத்தானும் ஒரு மொழி தோன்றி - 
யக்கால் , அம்மொழி சொல்லுதற்கு உரியாரும் கேட்டற்கு 
உரியாரும் இன்னார் என்று அறியுமாற்றான் , அங்ஙனம் அறி 
தற்கு ஓர் இடம் நாட்டிக் கூறுவார்க்கும் கேட்பார்க்கும் 

உரை செய்யுட்கு ஈடாகச் சொல்லுவது முன்னம் 


ஏற்ற 
என்றவாறு . 


. 


யார் இவன் எம்கூந்தல் கொள்வான் இதுவுமோர் 
ஊராண்மைக்கு ஒத்த படிறுஉடைத்து கலி . 89 


என்றக்கால் , இம்மாற்றம் சொல்லுகின்றாள் தலைவி எனவும் , 
சொல்லப்பட்டான் தலைமகன் எனவும் முன்னத்தான் அறியப் 
படுதலின் இது முன்னம் ஆயிற்று . பிறவும் அன்ன . 205 


விளக்கம் 


இந் நூற்பாத் தொல் . பொ . 519 ; உரை பேராசிரிய . 
ருடையதே . 


ஒரு தொடரைக் குறிப்பிடும்போது , அதனைக் கூறிய 
வர் யாவர் , கேட்டவர் யாவர் என்பது அத் தொடரில் 
வெளிப்படையாகக் குறிக்கப்படாது போயினும் , அதனை 
நோக்குவார் அதனைக் கூறியவரும் கேட்டவரும் இன்னார் 
என்று உணர் தற்கு ஏதுவாகியதொரு வாய்ப்பு அதன்கண் 
குறிப்பாக அறியுமாறு செய்யுள் செய்வதே முன்னம் என்ற 
உறுப்பாம் என்பது . 


95 


754 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இம்முன்னம் என்ற உறுப்புப்போல்வன அகம் புறம் 
என்ற இரண்டற்கும் ஒக்கும் என்பது பேராசிரியர் கருத்து . 


யார் இவன் 


. 


.... 


படிறு உடைத்து 
தலைவன் காமத்தின் வலிமையால் ஆற்றாமை வாயிலாக 
வலிந்து புக்கு நெருங்கிக் கூடும் இடத்து , அவனுடன் தலைவி 
ஊடிச் சில சொல்லி , அவன் ஆற்றாமை கூறுவது கேட்டு 
ஊடல் தீர்ந்தது பற்றிய கலிப்பாப் பகுதி இது . 


. 


. 


இவன் யார் என்கூந்தலைத் தொடுவதற்கு ? இவன் 
என்ன தொடர்பு உடையவன் என நெஞ்சொடு கூறிப் பின் 
இங்ஙனம் கூந்தலைப் பிடிக்கின்ற இதுவும் நீ பாதுகாத்தலை 
இன்றிப் பாதுகாப்பாரைப் போலப் பண்ணிக்கொண்டு 
ஊரையாளும் தன்மைக்குப் பொருந்தினதொரு கொடுமை 
டைத்து எனத் தலைவனிடம் தலைவி கூறினாள் . 


இப்பகுதியைக் கூறினவள் தலைவி எனவும் கேட்டவன் 
தலைவன் எனவும் அறியச் செய்யுட் பகுதியில் வெளிப்படை 
யாகச் சொற்கள் இல்லை ஆயினும் , கூறினவரும் கேட்டவரும் 
இன்னார் என்று அறிதற்கு உரிய குறிப்பு அவ்வடிக்கண் 
இருத்தலே முன்னம் என்னும் உறுப்பாம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 

தொல் . பொ . 519 
இன்னார்க்கு இன்னுழி இது பயக் கும் எனும் 
முன்னம் தருவது முன்னம் ஆகும் . 


ந . அ . 230 


578 


மெய்ப்பாடும் அதன் பொது வகையும் 
உய்த்துணர்வு இன்றித் தலைவரு பொருளின் 
மெய்ப்பட முடிப்பது மெய்ப்பாடு அதுதான் 
நகையே அமுகை இளிவரல் மருட்கை 
அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 206 


755 


அப்பால் எட்டாம் அவ்வகை எட்டும் 
எள்ளல் 1 இளமை ? பேதைமை 3 மடமே 4 
இளிவே இழவே அசைவே வறுமை 8 
முப்பே பிணியே10 வருத்தம் 11 மென்மை ! 2 
புதுமை 13 பெருமை 1 4 சிறுமை 1 5 ஆக்கம் 16 
அணங்கே 17 விலங்கே 1 % கள்வர் 1 3 தம் இறையே 20 
கல்வி 21 தறுகண் 2 

தறுகண் : 2 இசைமை 2 3 கொடையே 3 4 
உறுப்பறை 2 5 குடிகோள் : 8 அலை 2 7 கொலை 2 6 அவற்றோடு 
செல்வம் 29 புலனே 30 புணர்வு 1 விளை யாட்டு 3 2 எனப் 
புல்லித் தோன்றும் பொருள்வகை அவற்றான் 
ஒன்று நான்கு செய்து உறழ எண் ணான்காம் 

என்று கூறுப இயல்புணர்ந் தோரே . 
இஃது ஒன்பதாம் எண்ணு முறைமைக்கண் நின்ற மெய்ப் . 
பாடு இவ்வியல்பிற்றாய் இத்துணைப் பகுதிப்பட்டுச் செய்யுட்கு 
உறுப்பாய் வரும் என்கின்றது . 


( இ - ள் ) உய்த்துணர்ச்சியின்றி அவ்விடத்து வந்த 
பொருளானே , சொல்லப்படும் பொருள் தானே வெளிப்பட் 
டாங்குக் கண்ணீர் அரும்பல் - மெய்மயிர் சிலிர்த்தல் - முத 
லாகிய சத்துவம் படுமாற்றான் , வெளிப்படச் செய்வது மெய்ப் 
பாடு என்னும் உறுப்பாம் . அம்மெய்ப்பாட்டு உறுப்புத் 
தான் வகையானே நகை முதலாக உவகை ஈறாகக் கிடந்த 
அப்பகுதி எட்டாம் ; அப்பகுதி எட்டும் விரியானே எள்ளல் 
முதலாக விளையாட்டு ஈறாக இயைபுபடத் தோன்ற நின்ற 
பொருட்பகுதிகளான் ஒன்றை நான்காகச் செய்துமாற முப் . 
பத்திரண்டாம் என்று கூறுவர் அவற்றின் தன்மையை 
அறிந்தோர் என்றவாறு . 

கவிப்பொருள் உணர்ந்த அதனானே சொல்லப்படும் 
பொருள் உய்த்து வேறு கண்டாங்கு அறிதலை மெய்ப்பாடு 
என்றார் . அது தேவர் உலகம் கூறினும் , அதனைக் கண் - 
டாங்கு அறியச்செய்தல் செய்யுள் உறுப்பாம் என்றவாறாம் . 
ஆகவே , மெய்ப்பாடு பொருட்பாடு ஆயிற்று என்பது . அது , 


- 


756 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
மையற விளங்கிய மணிமருள் அவ்வாய் தன் 
மெய்பெறா மழலையின் விளங்குபூண் நனைத்தர கலி . 81 


என்றாற்போல்வது . 


விளக்கம் 


உய்த்துஉணர்வு இன்றித் தலைவரு பொருளின் 
மெய்ப்பட முடிப்பது மெய்ப்பாடு ஆகும் 

தொல் , பொ . 516 
என்ற நூற்பாவும் , அதற்குப் பேராசிரியர் உரையும் ஈண்டு 
ஏற்ற பெற்றி கொள்ளப்பட்டுள்ளன . 


உள்ளத்து உணர்ச்சியை உற்றவர் அறிவிக்காமலே 
உடம்பின்கண் நிகழும் வேறுபாட்டால் அறிவிக்கும் கருவி 
மெய்ப்பாடு ஆகும் . செய்யுளின் மெய்ப்பாட்டு உறுப்பாவது 
சொற்களைக் கொண்டு பொருளைக் கண்முன் நிறுத்துவதாம் . 


குற்றமற விளங்கிய செம்மணி போன்ற வாயிலிருந்து 
மழலையோடு வரும் எச்சில் நீரிலே மார்பில் அணிந்த அணி 
கலம் நனைய என்ற தொடரால் மழலைமொழி பேசி எச்சில் 
ஊற , வரும் அழகிய குழந்தை நம் கண்முன் நிறுத்தப்பட் 
டது போன்ற எண்ணம் தோன்றுதல் காண்க . 


மெய்ப்பாடு என்பது பொருளைப் புலப்படுத்தற்கு 
அமைந்ததொரு செய்யுள் உறுப்பு . அது நகை முதலாக 
எட்டுவகைப் படுத்திக் கூறப்படும் . நகை முதலிய ஒவ்வொன் 
றற்கும் நிலைக்களம் நந்நான்காகவே மெய்ப்பாட்டின் விரி 
முப்பத்திரண்டாகும் . 


இம்மெய்ப்பாடுகள் உலக வழக்கில் அகத்தும் புறத்தும் 
நிகழும் நிகழ்ச்சிபற்றித் தோன்றுவன ஆதலின் , இவ் - 
வெண்வகை மெய்ப்பாடுகளும் அகத்திற்கும் புறத்திற்கும் 
பொதுவாக வருவன என்பதும் கொள்க . 


அகத்திணையியல் - நூற்பா எண் -206 


757 


இனி , மெய்ப்பாடு பற்றி வீரசோழிய நூலின் 76 ஆம் 
காரிகை உரையுள் காணப்படுவன பின்வருமாறு : 


* மெய்ப்பாட் டியல்வகை மேதக வீரிப்பின் 
மெய்க்கண் பட்டு விளங்கித் தோற்றம் 
செவ்விதின் தெரிந்து செப்பல் ;மற்று அதுவே , 
சுப்பிர யோகம் விப்பிர யோகம் 
சோகம் மோகம் மரணம் என்னும் 
ஐவகைக் கணையுள் ஆக்கிய காமம் 
பைய முறுகிடப் படரும் ; அவற்றுள் , 
சுப்பிர யோகம் சொல்லும் நினைப்பும் ; 
விப்பிர யோகம் வெய்துஉயிர்ப்பு உறுதல் ; 
சோகம் வெப்பும் சோறுஉண் ணாமையும் ; 
மோகம் மயக்கமும் மொழிபல பிதற்றலும் ; 
மரணம் அணங்கலும் வருந்தலும் என்பர் 
அரணம் சான்ற அறிவி னோரே . 


பிற்கணை நீக்கி முற்கணை நான்கும் 
மெய்ப்படப் பட்டு வருந்தி விளம்பல் 
அகமெய்ப் பாடே புறமெய்ப் பாடெனத் 
தகநனி உணர்ந்தோர் தந்து உரைத் தனரே . 


* அகமெய்ப் பாடே அறியுங் காலை 
வீளர்ப்பே பசப்பே மெலிவே விதிர்ப்பே 
துளக்கம் துயர் தல் தும்மல் சோர்தல் 
வேர்த்தல் வெருவுதல் விம்முதல் விரும்புதல் 
ஒப்பி லாமை உருகுதல் மயங்குதல் 
மூரி உயிர்ப்பு மூர்ச்சனை முறுவல் 
காரிகை கடத்தல் கழிகண் ணோட்டம் 
இருந்துழி இராமை இராகம் இகழ்தல் 
வருந்திக் காட்டுதல் வாய்நீர் ஊறுதல் 
சிந்தனை கூர்தல் சேர் துயில் இன்மை 
கண்டது மறுத்தல் காட்சி விரும்பல் 


758 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


உண்டிவிரும் பாமை உரைத்தது மறுத்தல் 
கண்ணீர் வழிதல் கனவுநனி காண்டல் என 
எண்ணாற் றுறையும் என்மனார் புலவர் . 


புறமெய்ப் பாடே திறனுளிப் புகலின் 
ஆரணங் காய அக் காமம் தானே 
காரணம் பற்றிக் கருத்துவேறு பட்டு 
மற்றும்ஓர் ஏழாய் மெய்க்கண் டதனொடும் 
எட்டாம் என்ப இயல்புணர்ந் தோரே . 


அவைதாம் , 
நற்சிருங் காரம் நகையே வியப்பே 
அச்சம் வீரம் உட்கோள் இரக்கம் 
இழிப்புஎனத் தோன்றின இவை ; அவை தாமே , 
விழுத்தக ஒன்றிற்கு ஒரோ நான் காக 
முப்பத் திரண்டென மொழிந்தனர் கண்டே . 


அவற்றுள் , 


இளமையும் வனப்பும் வளமையும் கல்வியும் 
களனாகத் திரிதரும் சிருங்கா ரம்மே . 


* மயக்கம் பெயர்ப்பே இகழ்வே நோக்கம் 
நயப்பத் தோன்றும் நகையது நலனே . 


‘ தறுகண்மை புலமை பொருளே பண்பே 
பெறுவழித் தோன்றும் பெருந்தகு வியப்பே. 
மாற்றலர் வீலங்கல் மற்றவர் சேருதல் 
ஆற்றத் தோன்றும் அச்சத்து விளைவே . 


* பகையே செருவே இகலே முனிவே 
மிகுவழித் தோன்றும் வீரத்து விளைவே . 
ஐவகைக் குரவர் தேவர் மன்னர் 
எய்தாது எய்திய இயல்பவை உட்கோள் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 


759 


( 


4 


வருத்தம் இகழ்வே வலியின்மை பெருமை 
இரக்கம் தோன்றும் இந்நா லிடத்தே . 
நாற்றம் சுவையே தோற்றம் ஊறுஎன்று 
இந்நால் வழித்தாம் இழிப்புஎனப் படுமே . 
இற்றுான வகுத்தல் எண்ணாற் றுறையினும் 
மற்றுப் பெயர்மயக்கு ஆயினும் வாய்ப்பது 
அந்நெறிப் பெற்றுழித் துன்னினர் கொளலே . 
உட்கோள் நிலைமை உணர உரைப்பின் 

மெய்க்கொளத் தோன்றின் அவை மெய்ப்பாடு என்ப . 
இம்மெய்ப்பாட்டிற்கு முன்னர்த்தாவது குறிப்பாகும் . 
பெண்டிர் ஆயினும் மைந்தர் ஆயினும் 
உண்ட வேட்கை உள்ளது கருதிக் 
கொண்டு நனி செய்வது குறிப்புஎனப் படுமே . 
< அதுவே , 
உற்றவன் ஒழுக்கமும் உறாச்சிறு நோக்கமும் 
பற்றிஉரை யாடலும் பாங்கிற் கேட்டலும் 
ஊடலும் உணர்தலும் உவத்தலும் பரிதலும் 
பாடலும் பரவலும் பணிதலும் பணித்தலும் 
அணங்குகொண்டு அசைத்தலும் அழுங்குற்று உணர்த்தலும் 
குணம்புகழ்ந்து உரைத்தலும் குற்றம் கூறலும் 
செய்தது பொறுத்தலும் செய்வாய் திருத்தலும் 
வைத்து மகிழ்தலும் வாட்டம் காட்டலும் 
அணிந்தன களை இ ஆடைபெயர்த்து உடுத்தலும் 
நாணலும் நகுதலும் நயத்தலும் பார்த்தலும் 
கானல் கழியே கடலே காற்றே 
பானல் பற்றை பனிமதிப் பருவம் 
மலையே புனமே மழையே பிறவும் 
என்றிவை யிற்றொடு நின்றுஉரை யாடலும் 
ஒன்றிய குறிப்புஎன உரைக்கல் வேண்டும் . ] 


- 


780 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
நகை சிரிப்பு ; அழுகை அவலம் ; அது , தானே அவலித் 
தலும் பிறர் அவலம் கண்டு அவலித்தலும் என இருவகைப் 
பட்டு , ஒன்று கருணை எனவும் ஒன்று அவலம் எனவும் பெயர் 
பெற்றுச் சுவை ஒன்பதாதலும் உடைய என்பது . இளிவரல் 
இழிபு . மருட்கை வியப்பு ; அற்புதம் எனினும் அமையும் . 
அச்சம் பயம் . பெருமிதம் வீரம் . எல்லாரோடும் ஒப்பநில் - 
லாது பேரெல்லையாகி நிற்றலின் , அது பெருமிதம் எனப்பட் 
டது . வெகுளி உருத்திரம் . உவகை காமம் முதலிய மகிழ்ச்சி . 
இம்மெய்ப்பாடு எட்டனையும் சுவை எனவும் , குறிப்பு என 
வும் வழங்கினும் அமையும் . இவ்வெட்டன் கிடக்கைமுறைக் 
காரணங்களும் ஓர்ந்து உணர்க . ஈண்டு உரைப்பின் பெருகும் . 


விளக்கம் 


என்ற 


நகையே அழுகை இளிவரல் மருட்கை 
அச்சம் பெருமிதம் வெகுளி உவகைஎன்று 
அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப தொல் . பொ . 251 

நூற்பாவும் , அதன் பேராசிரியர் உரையும் ஏற்ற 
பெற்றி கொள்ளப்பட்டுள்ளன . 

தானே அவலித்தல் அவலம் ; பிறர் துயரம் கண்டு வருந் 
துதல் கருணை என்று கொள்க . அழுகையை இரண்டாகப் 
பிரித்துக் கொண்டால் மெய்ப்பாட்டு வகை ஒன்பதாகிவிடும் . 


இளிவரல் - அருவருப்பு . பெருமிதம் - மற்றவரின் மேம் 
பட்டுக் காணப்படுதற்குக் காரணமான வீரம் . 


இவற்றின் கிடக்கை முறைபற்றிப் பேராசிரியர் மற்று , 
நகையை முன் வைத்தது என்னையோஎனின் , பண்ணைத் 
தோன்றிய எண்ணான்கு பொருட்கும் இவை 

என்னும் 
இயைபு இல்லன அல்ல என்பதற்கு , விளையாட்டுப் பொருட் 
டாகிய நகையை முன்வைத்தான் . அதற்கு மறுதலையாகிய 
அழுகையை அதன்பின் வைத்தான் . இளிவரல் அதன்பின் 
வைத்தான் , அழுகையும் இளிவரலோடு இயைபு உடைமை - 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 761 
யின் . தான் இளிவந்து பிறிது ஒரு பொருளை வியக்குமாதலின் , 
இளிவரலின் பின் வியப்பு வைத்தான் . வியப்புப் பற்றியும் 
அச்சம் பிறத்தலின் , அச்சத்தை அதன் பின் வைத்தான் . அச்சத் 
திற்கு மறுதலையாகிய வீரத்தை அதன்பின் வைத்தான் . அவ் 
வீரத்தின் பயனாகிப் பிறக்கும் வெகுளியை அதன்பின்னே 
வைத்தான் . வெகுளிக்கு மறுதலை ஆகலானும் , எல்லாவற் - 
றினும் ஈண்டு ஓதல் சிறந்தது ஆகலானும் முதற்கண் ஓதிய 
நகைக்கு இயைபு உடைத்து ஆகலானும் உவகையை ஈற்றுக் 
கண் வைத்தான் என்பது என்று காரணம் காட்டியுள்ளார் . 


வடமொழியில் நாட்டிய நூல் செய்த பரதமுனிவர் 
கருத்தே தொல்காப்பியர் கொண்டு , மெய்ப்பாடு எட்டு என்று 
ஓதியதனையே இவ்வாசிரியரும் கைக்கொண்டார் என்பது . 


நகை முதலிய எட்டும் வடமொழியில் முறையே ஹாஸ் 
யம் , சோகம் , ஜுஹுப்ஸை, விஸ்மயம் , பயம் , வீரம் , 
ரௌத்ரம் , சிருங்காரம் என்று கூறப்படும் . ] 


மற்று இவ்வெட்டனோடும் சமநிலை கூட்டி ஒன்பது எ 

என் 
னாமோ நாடக நூலுள் போல எனின் , அதற்கு ஒரு வீகாரம் 
இன்மையின் ஈண்டுக் கூறிற்றிலன் என்பது . அதற்கு விகாரம் 
உண்டு எனின் , முன்னை எட்டினுள்ளும் சார்த்திக் கொள்ளப் 
படும் ; அல்லதூஉம் அஃது உலகியல் நீங்கினார் பெற்றி ஆக , 
லின் ஈண்டு உலக வழக்கினுள் சொல்லற்பாற்று அன்று 


என்பது . 


விளக்கம் 


சமநிலை என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன் 
றாகக் கருதும் நிலை . அது பொதுமக்களிடத்துக் காணப்படு - 
வது ஒன்று அன்று . சமநிலையில் உள்ளாரிடம் எந்தவித 
மெய்ப்பாடும் காணப்படாமையின் , அதனைப்பற்றிக் கூறு 


96 


762 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
தல் மெய்ப்பாட்டிற்குப் பெரும்பயன் இன்று . இன்பக்காலத் 
தில் ஒருவன் இன்புறாது இருப்பதும் , துன்பக்காலத்தில் துன் 
புறாதிருப்பதும் காண்பாருக்கு நகையும் மருட்கையும் 
போல்வன பயக்கும் மெய்ப்பாட்டுப் பொருளாகும் . சமநிலை 
உலகியல் நீங்கினாரது பெற்றி எனினும் , அவ்வப்போது 
சான்றோர் வாழ்க்கையில் காணப்படும் என்பதனைச் சான் . 
றோர்தம் தொடர்நிலைச்செய்யுளகத்துக் காணலாம் . 
சீவகனிடத்துச் சமநிலை - 
விலங்கிவில் உமிழும் பூணான் விழுச்சிறைப் பட்ட போழ்தும் 
அலங்கல்அந் தாரி னான்வந்து அஞ்சிறை விடுத்த போழ்தும் 
புலம்பலும் மகிழ்வும் நெஞ்சில் பொலிதலும் இன்றிப் பொன் ஆர்ந்து 
உலங்கலந்து உயர்ந்ததோளான் ஊழ்வினை என்றுவிட்டான் . 


. 


எனத் திருத்தக்கதேவரால் சுட்டப்பெற்றுள்ளது . 

சீவக . 1174 
மெய்த்திருப்பதம் மேவுஎன்ற போதினும் 
இத்திருத்துறந்து ஏகுஎன்ற போதினும் 
சித்திரத்தின் அலர்ந்தசெந் தாமரை 

ஒத்திருந்த முகத்தினை உள்ளுவாள் . இரா . சுந் . 3-20 
என்று இராகவனைப்பற்றிக் கம்பரும் , 
நாட்டிடை எல்லை பொற்றாள் நறுமலர் சிவப்ப ஏகிக் 
காட்டிடைப்புகுதும்போதும் கலக்கம் அற்றுஉவகை கூர்ந்தான் 
கூட்டிடை இன்ப துன்பக் கொழும்பயன் துய்த்து மாறி 
வீட்டிடைப் புகுதும்போது மெய்ம்மகிழ் விபுதர் போல்வான் . 

283 
என்று தருமனைப்பற்றி வில்லிபுத்தூராரும் உரைத்தமை 
காண்க . 

சமநிலை - சாந்தம் . ] 
சத்துவமும் குறிப்பும் சுவையும் என்னும் மூன்றற்கும் 
முதற்கண்ண ஆகலான் அம் மூன்றனையும் 
பொருட் பகுதியைப் புல்லித் தோன்றும் பொருள் வகை 


வில்லி பா . சபா . 


அடக்கிய 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 , 


763 


என்றார் என்பது . இஃது என் சொல்லியவாறோ எனின் 
சுவைக்கப்படும் பொருள் பற்றிப் பொருள் உணர்வாகிய 
சுவையும் , அச்சுவைபற்றி உள்ள நிகழ்ச்சியாகிய குறிப்பும் 
அக்குறிப்புப் பற்றிப் புறத்துள் தோன்றும் மெய்மயிர் 
சிலிர்த்தல் கண்ணீர் அரும்பல் முதலிய விறலும் பிறத்தலின் , 
இங்ஙனம் கூறிய முப்பத்திரண்டு சுவைப்பொருளும் அம் 
மூன்றனையும் உள்ளடக்கி அவை பிறத்தற்கு முறையே 
காரணமாய் நிற்கும் என்றவாறாம் என்க . விறல் எனினும் , 
சத்துவம் எனினும் ஒக்கும் . 


விளக்கம் 


சுவைப்பொருளைக் கண்டவழிச் சுவை உணர்வு தோன் 
றும் . சுவை உணர்வால் மனத்தில் அச்சுவைப்பொருள் பற் 
றிய குறிப்பு உண்டாகும் . அக்குறிப்பு மெய்ப்பாட்டானே 
புறத்தே புலனாகும் . எடுத்துக்காட்டாக , சுவைப்பொருள் - 
சிற்றுண்டி ; சுவைஉணர்வு - சிற்றுண்டியை உண்ணும் 
இயற்கைப்பண்பு ; குறிப்பு - அச் சிற்றுண்டியை உண்ணல் 
வேண்டும் என்று மனத்துப்படும் ஆசை ; சத்துவம் 

நாவில் 
நீர் ஊறுதல் , சிற்றுண்டியைப் பெற ஆவன செய்தல் போல் 


வன . 


சுவைக்கப்படும் பொருள் , சுவை உணர்வு , குறிப்பு , சத் 
துவம் என்ற நான்கனையும் உள் அடக்கிச் சுவை என்று 
பொதுப்படக் கூறினார் . 


தான் உட்கொண்டு நடிக்கும் மெய்ப்பாடு காண்பா 
ருக்கும் பிறக்கும் வண்ணம் ஆடும் கூத்தி , விறல்பட ஆ 
லின் , விறலி என வழங்கப்பட்டதும் காண்க . 


இம் மெய்ப்பாட்டுப்பகுதிச் செய்திகள் யாவும் தொல் . 
காப்பியத்தையும் பேராசிரியர் உரையையும் அடிஒற்றி 
அமைந்தவை . ) 


764 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


நகை என்ற மெய்ப்பாடு 


எள்ளல் இகழ்ச்சி . இளமை - குழத்தன்மை . பேதைமை 
அறிவின்மை , மடம் - கொளுத்தக் கொண்டு கொண்டது 
விடாமை . 


எள்ளல் முதலாக ஆக்கம் ஈறாகக் கிடந்த நானான்கும் 
ஒன்று இரண்டாகி நாலெட்டு ஆதலும் உடைய . அங்ஙனம் 
ஆதல் மேற்காட்டும் உதாரணங்களான் உணர்க . 


1 எள்ளல் : 


* எள்ளி நகினும் வரூஉம் 

கலி . 61 
எனத் தன்கண் கிடந்த எள்ளலும் , 
தன்மகள் தன்னை மதியாது இகழ்ந்தாள் என்றலின் , 
நல்லை மன்னென நகூஉப் பெயர்ந்தோளே 


அகநா . 248 


எனப் பிறர் எள்ளியதும் , 


2 


இளமை : 


கலி . 13 


‘ நடுங்குதல் காண்மார் நகைகுறித் தனரே 
எனத்தன் இளமையும் , 
* நாவொடு நவிலா நகைபடு தீஞ்சொல் 
எனப் பிறர் இளமையும் , 


அகநா . 16 


3 பேதைமை : 


அகநா . 248 


தான் செய்த தவற்றுக்குத் தாய் தன்னை வெகுண்டது 
தனக்கு நகையாகக் கொண்டமையின் , 
நகை நீ கேளாய் தோழி 
எனத் தன் பேதைமையும் , 
நகையாகின்றே தோழி , 
மம்மர் நெஞ்சினோன் தொழுது நின்றதுவே அகநா . 56 
எனப் பிறன் பேதைமையும் . 


.... 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 206 


765 


4 மடம் : 


. 


குறுந் . 169 


நீயிர் கூறியதனையே மெய்யெனக் கொண்டு மகிழ்ந்து 
நக்கனம் என்றமையின் , 
நும்மொடு நக்க வால்வெள் எயிறே 
எனத் தன்மடமும் , 
‘ நாம் நகை உடையம் நெஞ்சே நம்மொடு 
தான் வரும் என்ப தடமென் தோளி . 
எனப் பிறர் மடமும் பொருளாக நகை பிறந்தவாறு . 


அகநா . 121 


விளக்கம் 


மடம் - செவிலியர் முதலாயினார் கூறியதை மனத்துக் 
கொண்டு தான் அறிந்ததை வெளிப்படையாகக் கூறாது பின் 
பற்று தல் . 


நகை அழுகை இளிவரல் மருட்கை இவற்றின் நிலைக் 
களங்கள் ஆகிய பதினாறும் , தன்கண் தோன்றுவது , பிறன் 
கண் தோன்றுவது , என்ற இருவகையால் முப்பத்திரண் 
டாகும் . 
* எள்ளி நகினும் வருஉம் 

தலைவற்குக் குறைநேர்ந்த தோழி அவனோடு உறழ்ந்து 
சொல்லி , அவனது நீக்கத்துக்கண் , அவன் குறை மறாமைக்கு 
ஏற்பனசொல்லித் தலைமகளைக் குறை நயப்பித்த பாடற்பகுதி 
யாகிய இதன்கண் , நான் தலைவன் குறை நயத்தல்பற்றி 
அவனைப்பரிகசித்துச் சிரித்தாலும் தவறாது வருகிறான் என்ற 
கருத்தில் , தான் எள்ளியது பொருளாக நகை பிறந்தது . 


. 


. 


நல்லைமன் என நகூஉப் பெயர்ந்தோளே 


இரவுக்குறிக்கண் சிறைப்புறமாகத் தலைமகட்குச் சொல் 
லுவாளாய்த் தலைமகன் கேட்பத் தோழி சொல்லிய பாடல் 
பகுதி இது . 


766 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


‘ தலைவன் இல்வந்து நின்றவனைக் கண்ட அன்னை என் 
முகத்தை நோக்கிக் களவு ஒழுக்கத்தை அறிந்து நீ நல்லை 
என்று சிரித்துக்கொண்டு சென்றாள் என்றகருத்தில் தன்னைத் 
தன்மகள் எள்ளிக் களவு ஒழுக்கம் நிகழ்த்தியது காரணமாகச் 
செவிலிக்கு நகை பிறந்தது , பிறர் எள்ளியது பொருளாகப் 
பிறந்த நகையாம் . 


• நடுங்குதல் காண்மார் நகை குறித்தனரே 


தலைமகனால் பிரிவு உணர்த்தப்பட்டு ஆற்றாள் ஆகிய 
தலைமகள் , யான் நும்மோடு போதுவல் என்றாட்குத் தலை - 
மகன் அவளது மென்மையும் காட்டின் கடுமையும் கூறி 
உடன்படானாக , ஆற்றாளாகிய தலைமகளைத் தோழி அவர் 
நம்மோடு நகையாடிச் சொன்னார் ; பிரிவார் அல்லர் 
வற்புறுத்திய பாடற் பகுதி இது . 


என 


தலைவன் தான் உன்னைவிட்டுப் பிரிவதாகக் கூறின் 
பெருவனப்பினளாகிய நீ மெய் நடுங்குவாய் . அந்நடுக்க . 
மும் காண்டற்கு இனிதாயிருக்கும் . அதனைக்காணவே ஒரு 
விளையாட்டைக் குறித்துச் சொன்னான் என்ற கருத்தில் , 
தலைவன் தன் இளமையால் தலைவியோடு நகையாடல் பெறப் 


பட்டது . 


நாவொடு நவிலா நகைபடு தீஞ்சொல் 


பரத்தையிற் பிரிந்த தலைவன் தன்மகனையே வாயிலாகக் 
கொண்டு புக்கதைத் தலைவி தோழிக்குச் சொல்லிய பாடற் 
பகுதி இது . 


தன் புதல்வனுடைய மழலைச்சொற்கள் கேட்டார்க்கு 
எல்லாம் சிரிப்பைத் தரும் என்றலின் , இது பிறர் இளமைப் 
பொருட்டாகிய நகையாம் . ] 


அகத்திணையியல்- நாற்பா எண் -206 


767 


நகை நீ கேளாய் தோழி 

இரவுக்குறிக்கண் சிறைப்புறமாகத் தலைமகட்குச் சொல்லு 
வாளாய்த் தலைமகன் கேட்பத் தொழி சொல்லிய பாடற்பகுதி 
இது . 

தலைவனை இரவுக்குறிக்கண் செவிலிகண்டு அது காரண 
மாகத் தாய் தன்னை வெகுள , தக்கவாறு இரவுக்குறி அமைக் 
காது களவு 

வெளிப்படக் காரணமாயின தன் பேதைமை 
குறித்துத் தோழிக்கு நகை பிறந்தவாறு . 


... 


... 4 


நகை ஆகின்றே தோழி 

நின்றதுவே 
பரத்தை மனைக்குச் செல்கின்ற பாணன் தன்மனைக்கு 
வந்தானாகத் தோழிக்குத் தலைவி சொல்லிய பாடற்பகுதி இது . 

‘ தலைவனுக்குப் புதுப்பரத்தையைக் காட்டுவீக்கச் சென்ற 
பாணன் , தெருவில் தன்னை மாடு முட்ட வந்ததாக , யாழை 
விட்டுவிட்டுப் பக்கத்தில் இருத்த வீட்டிற்குள் நுழைய , அவ் 
வீடு நம் வீடாக இருந்துவிட்டது என்ற கூற்றின்கண் , 
அறியாமையால் பாணன் நம் வீட்டிற்குள் நுழைந்துவிட்ட 
செய்தி நமக்குச் சிரிப்பைத் தருகிறது என்ற பகுதியில் , 
பிறன் பேதைமை காரணமாக நகை பிறந்தவாறு . 
நும்மொடு நக்க வால்வெள் எயிறே 


. 


தோழி வரைவு நீட்டித்தவழி , தலைவி 

வரைவுகடாய 
பாடற் பகுதி இது . எம்உயிர் , பாணர் பச்சைமீனை இட்டு 
வைத்த கலம்போல எமக்கு வெறுப்பைத் தருவதாய் , உம்மை 
யும் பெறேமாய் அழிக . உம்மோடு சிரித்த எம்பற்கள் மலை 
யைக் குத்திய யானை க்கொம்புபோல விரைவாக முறிக என்ற 
செய்தியில் , தலைவனை உள்ளவாறு அறியாமல் தன்மடம் 
காரணமாக அவனோடு சிரித்தமை சுட்டப்பட்டது . 


........ 


நாம் நகை உடையம் நெஞ்சே நம்மொடு 
தான் வரும் என்ப தடமென் தோளி , 


- 


768 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
தோழியால் தலைமகளும் உடன்வரும் எனக்கேட்ட தலை 
மகன் , தன் நெஞ்சிற்குச் சொல்லிய பாடல் பகுதி இது . 

பாலை நிலத்தின் கொடுமையைச் சிறிதும் அறியாது 
தலைவி தன்னுடன் வரக்கருதுதல்பற்றிய அவள் மடம் காரண 
மாகத் தலைவனுக்கு நகை ஏற்பட்டவாறு ) 


அழுகை என்ற மெய்ப்பாடு 


இளிவு - பிறரான் இகழப்பட்டு எளியனாதல் , இழவு- தந் 
தையும் தாயும் முதலாகிய சுற்றத்தாரையும் , இன்பம் பயக் 
கும் நுகர்ச்சி முதலாயவற்றையும் இழத்தல் . அசைவு - 
பண்டை 

நிலைமை கெட்டு வேறொருவாறாகி வருந்துதல் . 
வறுமை - போகம் துய்க்கப் பெறாத பற்றுள்ளம் . 


5 இளிவு : 


பரத்தையை நீ எள்ளினை என்று அழுது வருகின்றாள் 
என்று தலைமகற்குச் சொல்லியதாகலின் , 
எழுது எழில் சிதைய அழுதனள் ஏங்கி 
அடித்தென உருத்த துத்திப் பல்லூழ் 
நொடித்தெனச் சிவந்த மெல்விரல் திருகுபு 
கூர் நுதி மழுங்கிய எயிற்றள் 
ஊர்முழுதும் நுவலும் நிற் காணிய சென்மே . 

அகநா . 176 
எனத் தன் இளிவும் , 

தலைவன் இளிவந்து ஒழுகுவது காரணமாக , 

‘ சேயேன்மன் யானும் துயர் உழப்பேன் கலி . 37 
என்றமையின் , கயமலர் உண்கண்ணாய் காணாய் கலி , 37 
என்னும் பாட்டினுள் தான் உற்ற நோய் உரைக்கல்லான் 
பெயரும்மன் பன்னாளும் எனப் பிறன்கண் தோன்றிய 
இளிவும் , 


. 


( இது கருணைச் சுவைக்குப் பொருள் எனப்படும் . ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 


769 


6 இழவு : 


. 


புறநா . 249 


கணவனை இழந்தாள் அவற்குப் பலிக்கொடை கொடுத் 
தற்கு மெழுகுகின்றானைக் கண்ணீரே நீராக மெழுகுகின் 
றாள் என்றமையின் , 
மெழுகும் ஆப்பிகண் கலுழ் நீ ரானே 
எனத் தன் கண் தோன்றிய இழவும் , 
தலைவன் பிரிவிற்குத் தோழி படர் கூர்ந்தாள் எனச் 
சொல்லினமையின் , 

* பீன்னொடு முடித்த மண் ( 3 ) முச்சி 
என்னும் பாட்டினுள் , 
அணங்குறு கற்பொடு மடங்கொளச் சாஅய் 
நின்னோய்த் தலையையும் அல்லை தெறுவா 
என்னா குவள் கொல் அளியள் தானென 
நின்னழிபு இரங்கும் நின்னொடு யானும் . 


அகநா . 73 


எனப்பிறன் கண் தோன்றிய இழவும் , 


7 அசைவு : 


துளியிடை மின்னுப்போல் தோன்றி ஒருத்தி 
ஒளியோடு உருஎன்னைக் காட்டி அளியள் என் 
நெஞ்சு ஆறு கொண்டாள் அதற்கொண்டு துஞ்சேன் 

கலி . 139 
எனத் தன்கண் தோன்றிய அசைவும் , 

அள்ளிலைத் தாளி கொய்யா நின்றான் இது பொழுது 
என்று அவலித்துச் சொன்னமையின் , 

இல்வழங்கு மடமயில் பிணிக்கும் 
சொல்வலை வேட்டுவன் ஆயினன் முன்னே . 

புறநா . 252 
எனப் பிறன்கண் தோன்றிய அசைவும் , 


97 


770 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


8 


வறுமை : 


இல்லி தூர்ந்த பொல்லா வறுமுலை 
சுவைத்தொறும் அழுஉம் தன் மகத்துமுகம் நோக்கி . 


புறநா . 164 


. 


எனத் தன்கண் தோன்றிய வறுமையும் , 

நீரொடு நிறைந்த ஈரிதழ் மழைக்கண் 
மனையோள் எவ்வம் நோக்கி நினை இ 

நிற்படர்ந் திசினே நற்போர்க் குமண . ! " புறம் . 164 
எனப் பிறன்கண் தோன்றிய வறுமையும் பொருளாக அவ 
லம் பிறந்தவாறு . 


விளக்கம் 


வறுமை - பொருளை நுகருவதில் விருப்பம் இருந்தும் 
பொருள் கிடைக்கப் பெறாது மனம் தடுமாறுதல் . 


பொருள் இல்லாமை வறுமை ஆகாது ; பொருளிடத்து 
ஆசை வைத்தும் , அது கிடைக்கப் பெறாமையே வறுமையாம் . 
ஆகவே , செல்வம் அற்றவர்களில் வறுமை யில்லாதவரையும் , 
செல்வம் உடையவர்களில் வறுமை உற்றவர்களையும் காண 
லாம் . 


... 


.. 


‘ எழுதுஎழில் சிதைய சென்மே 

தோழி தலைவன் புறத்தொழுக்கம்கண்டு வாயில் மறுத்த 
பாடற்பகுதி இது . அவன் மற்றவர் தொடர்பு கோடலைத் 
தாம் பொறுத்திருப்பதுபோலப் பரத்தை பொறுக்க மாட் 
டாள் எனவும் , தலைவன் பாத்தையை விடுத்து வேற்றவரோடு 
வீழா அயர்ந்து தழுவியது கண்டு பொறாது தன் செயற்கை 
வனப்புக்கெட அழுது , பொன்னை உருக்கி வார்த்தாற்போன்ற 
தேமலை உடைய அவள் தன் சிவந்த விரல்களைக் கடித்தலான் 
நுதி மழுங்கிய பற்களை உடையளாய் , ஊர் முழுதும் அலர் 
தூற்றப்பட்டிருக்கும் அவனைக் காணத் தேடிச் செல்கின்றாள் ; 


- 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 771 
அவள்பால் சென்று அவள் ஊடலை அவன் தணிப்பானாக - 
எனவும் கூறும் இப்பகுதியில் தலைவன் தன்னை இகழ்ந்து 
வேற்றவர் தொடர்பு கொண்டமை காரணமாகப் பரத்தைக்கு 
அழுகை தோன்றியவாறு . 


மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு 
கவர் பொருள் நாட்டத்தான் தோழி தலைவியின் கள - 

என்ற 
வொழுக்கத்தினை அறிந்த ‘ கயமலர் உண்கணாய் 
பாடற்பகுதிகள் , 


* சேயேன்மன் யானும் துயர் உழப்பேன் 
தான் உற்றநோய் உரைக்கல்லான் பெயரும்மன் பன்னாளும் 
என்பன . 


‘ தலைவன் யானை முதலியவை சென்ற சுவட்டைத் தேடி 
வருவான்போலக் கண்ணியனாய் வில்லனாய் வரும் ; என்னை 
நோக்கிக் குறிப்பால் தன்கருத்தை உணர்த்துவானேயன்றி , 
வெளிப்படையாக ஏதும் கூறாமல் பல நாளும் வந்து செல் 
லும் அவன் அவலம் கண்டு உறக்கமின்றி யானும் வருந்து 
கிறேன் என்ற தோழி கூற்றில் , தலைவன் தன்பெருமைக்கு 
ஏலாது தாழ்ந்து வருதல் காரணமாகத் தோழிக்குத் துயரம் 
ஏற்பட்டது . இது பிறன் இளிவுபற்றிய அழுகையாம் . 


மெழுகும் ஆப்பிகண் கலுழ் நீ ரானே 


உணவு 


தும்பிசொகினனார் பாடிய தாபதநிலைப் பாடல் பகுதி இது . 
இதன்கண் , நேற்றுவரை பலரோடும் சேர்ந்து உண்ட வீரன் 
இறந்தானாக , இன்று அவன் மனைவி அவனுக்கு 
கொடுத்தல் வேண்டிச் சிறிய இடத்தைத் தன் கண்ணீரா - 
லேயே சாணாகம் இட்டு மெழுகிப் பிண்டம் வைக்கும் நிலை 
ஏற்பட்டது - என்றபகுதியில் , கணவனைத் தான் இழந்த இழவு 
பற்றித் தலைவிக்கு அழுகை பிறந்தவாறு . 


772 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


அணங்குறு கற்பொடு யானும் - 

தலைவன் பொருள்வயின் பிரிந்தபோது குறித்த பருவ 
வரவுகண்டு அழிந்த தலைமகட்குத் தோழி சொல்லிய பாடற் 
பகுதி இது . 


தலைவன் பிரிவான் என்று நீ வருந்தும் நிலை மட்டும் 
இல்லை ; ‘ பிரிதல் துன்பம் தாக்குதலாலே நின் உடல் நிலை 
என்ன ஆகுமோ ? என்று உன் துயருக்கு யானும் வருந்து 
கிறேன் என்று தோழி கூறிய இப்பகுதியில் , தலைவியின் 
இன்ப இழவு காரணமாகத் தோழிக்கு அழுகை பிறந்தவாறு . 


. 


... 


- 


" துளியிடை துஞ்சேன் 

மடல் ஏறுகின்ற தலைவன் சான்றோருக்குக் கூறும் 
பாடல் பகுதி இது . இதன்கண் , ஒருத்தி , மயங்கின மழைக்கு 
நடுவில் மின்போல வந்து தோன்றித் தன் ஒளியோடு தன் 
உருவையும் என்னைக் காணப்பண்ணி என்னை அளிக்குந் 
தன்மையளாய் அளித்துப் பின்னர் என் நெஞ்சைத்தான் 
வரும் வழியாகக் கொண்டு விட்டாள் என்ற இப்பகுதியில் , 
அத்துயரத்தால் தலைவன் உறக்கம் நீத்ததாகக் கூறும் 
செய்தி தன்கண் அசைவு பற்றித் தோன்றிய அழுகையாம் . 


... 


இல்வழங்கு 

முன்னே - 
மாற்பித்தியார் பாடிய தாபதவாகைப் பாடற்பகுதி 
இது , இதன்கண் , தன் மனைவியை வசீகரித்த சொல்லாகிய 
வலை வீசும் வேட்டுவனாக முன்பு இருந்தவன் , இன்று இல் - 
வாழ்க்கையை விடுத்துப் பலகாலும் அருவியில் மூழ்குதலால் 
பண்டை ஒளிகெட்டுத் தில்லந்தளிர் போன்ற பொலிவற்ற 
சடையோடு செறிந்த இலையை உடைய தாளியைஉணவுக் 
குப் பறிக்கின்றான் என்ற கருத்தில் , அத்தாபதன் பழைய 
நிலை நீங்கி வருந்தும் நிலைகண்டு காண்பாருக்கு ஏற்படும் 
அவலம் , பிறன் அசைவு பொருளாக ஏற்பட்டவாறு . 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 206 


773 


- 


இல்லி தூர்ந்த 


.... 


குமண 


தம்பியால் நாடு கடத்தப்பட்டுக் காடு பற்றி இருந்த 
குமணனிடம் தம் வறுமை நிலை கூறிப் பெருந்தலைச்சாத்தனார் 
பாடிய பரிசில் கடாநிலைப் பாடற்பகுதி இது . 

பாலில்லாத மார்பைச் சுவைத்து உண்ண 
வாய்ப்பு இன்மையால் குழந்தை அழுகின்றது என்பது குழந் 
தைக்குத் தன் வறுமை பொருளாக அழுகை பிறந்தவாறு . 


தாயின் 


2 


பாலின்றி அழும் குழந்தையது முகம் பார்த்துக் கண் 
ணீர் நிரம்பிய என் மனைவியின் துயர் நோக்கி அதனைப் 
போக்க வல்லாய் நீயே என்று நின்னை நினைத்து வந்தேன் 
என்ற பகுதியில் , குழந்தையது வறுமை நோக்கித் தாய் 
சண்ணீர் உகுத்தது பிறர் வறுமை 

பொருளாக அழுகை 
பிறந்தவாறு . ) 

இளிவரல் என்ற மெய்ப்பாடு 


வருத்தம் - முயற்சி . 


மூப்பு - கிழம் . பிணி - நோய் . 
மென்மை - மெலிதாதல் தன்மை . 


9 முப்பு : 


இளமைக் காலத்துச் செய்தன செய்யமாட்டாது இளி 
வந்தனம் இக்காலத்து என்றமையின் , 
தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று 
இரும் இடை மிடைந்த சில்சொல் 
பெருமூ தாளரேம் ஆகிய எமக்கே . 

புறநா . 243 
எனத் தன்கண் தோன்றிய முப்பும் , 
முத்துத்தலை இறைஞ்சிய நின்னொடு யானே 
போர்த்தொழில் தொடங்க நாணுவல் அதனால் 

தொல் . பொ . 254. உரை - மேற் 
எனப் பிறன்கண் தோன்றிய மூப்பும் , 


774 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


10 பிணி : 


மலையைத் துளக்கும் ஆற்றலை உடையாய் காமப்பிணி 
கூர்ந்தோரை அலைப்பது நினக்குத் தகுவது அன்று என 
இளிவந்து வாடைக்குக் கூறினமையின் , 
இமயமும் துளக்கும் பண்பினை 
துணையிலர் அளியர் பெண்டிர் இஃது எவனோ 


குறுந் . 158 


எனத் தன் கண் தோன்றிய பிணியும் , 


நெஞ்சினை வேறு நிறீஇக் கூறினமையின் , 
குணகடல் திரையது பறைத்பு நாரை 
திண்தேர்ப் பொறையன் தொண்டி முன் துறை 
அயிரை ஆரிரைக்கு அணவந் தாங்குச் 
சேயள் அரியோட் படர்தி 
நோயை நெஞ்சே நோய்ப்பா லோயே . குறுந் . 129 
எனப் பிறன்கண் தோன்றிய பிணியும் , 


11 வருத்தம் : 


-- 


பின் நின்ற தலைமகன் கூறியதாகலின் , 
யான் தன் அறிவல் தான் அறி யலளே 

குறுந் , 337 
எனத் தன்கண் தோன்றிய வருத்தமும் , 
அவன் இவ்வாறு ஒழுகுதல் நமக்கு இளிவரவாம் 
என்னும் குறிப்பினால் கூறிக் குறை நயப்பித்தமையின் , 
‘ ஒன்று , இரப்பான் போல் இளிவந்தும் சொல்லும் 

கலி : 47 
எனப் பிறன்கண் தோன்றிய வருத்தமும் , 


12 மென்மை : 


மெலியார் இளிவந்தன கூறுவர் ஆயினும் வலியார் 
மீக்கூறுவர் ஆயினும் இவன் அவை செய்யான் என்ற 
மையின் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 , 


775 


வலிய ரென வழிமொழியலன் 
மெலியரென மீக்கூறலன் 


புறநா . 239 


எனத் தன்கண்ணும் பிறன்கண்ணும் தோன்றிய மென் 
மையும் பொருளாகவும் , 


யானை 
ஒருகை உடையது எறிவலோ யானும் 
இருகையும் சுமந்துவாழ் வேன் 

தொல் . பொ . 254. உரை . மேற் 


என வீரம் பொருளாகவும் இளிவரல் பிறந்தவாறு . 


விளக்கம் 


வருத்தம் என்பது முயற்சி என்னும் பொருளது ஆதல் , 


ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று 
போற்றினும் பொத்துப் படும் 


குறள் -468 


என்னும் குறட்பா உரையில் பரிமேலழகர் ஆற்றின் வருந்தா 
வருத்தம் என்ற தொடருக்கு முடியும் உபாயத்தானே 
முயலாத முயற்சி என்று பொருள் கூறியவாற்றானும் 
உணரலாம் . 


தொடித்தலை 


-- 


எமக்கே 


4 . 


தொடித்தலை விழுத்தண்டூன்றினார் பாடிய கையறு 
நிலைப் பாடற்பகுதி இது . 

இளமையில் மகளிரைப் பற்றித் தழுவுவழித் தழுவித் 
தூங்குவழித் தூங்கி நெடுநீர்க் குட்டத்தில் துடும் எனப் 
பாய்ந்து குளித்து மணல்கொண்ட கல்லா இளமை கழியப் 
பெற்று , தண்டு ஊன்றி இருமலோடு சில சொல்லே பேசும் 
பெரிய மூப்பு உற்றது பற்றி வருந்தலின் , இது தன்கண் 
பிறந்த மூப்புப் பொருளாக இளிவரல் பிறந்தவாறு . 


776 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


+ ... 


.... 


நாணுதல் - 


மூத்து 

வீரன் ஒருவன் , வீரன் மற்றொருவன் தனது மூப்பினால் 
மேல்நோக்கும் தலை தாழ்ந்து நின்ற நிலை யைச் சுட்டி ,, 
அவனைத் தனக்கு நிகராகக் கருதாது அவனோடு போரிடற்கு 
நாணுதலைக் குறித்தமையின் , இது பிறன்கண் தோன்றிய 
மூப்புப் பொருளாக இளிவரல் பிறந்தவாறு . 


* இமயமும் 


எவனோ 


.... 


தலைமகன் இரவுக்குறி வந்துழி அவன் கேட்பத் தோழிக் 
குச் சொல்லுவாளாய்த் தலைமகள் சொற்ற பாடற்பகுதி இது . 


காற்றோடு கலந்து வந்த நிறைந்த நீரை உடைய கார் 
மேகமே ! உனக்கு இப்பொழுது கருணை இல்லையோ ? இமய 
மலையையும் அசைக்கும் தன்மை உடையை நீ . உன்னால் 
அலைக்கப்படும் மகளிர் துணைவரைப் பெற்றிலர் , ஆதலின் 
அன்னார் இரங்கத்தக்கார் . நீ இங்ஙனம் பெய்து துன்புறுத்தல் 
எதன்பொருட்டு ? என்று தலைவி தன் கண் தோன்றிய 
காமப்பிணி பற்றிய இளிவரல் சொற்றவாறு . 


குணகடல் 


நோய்ப்பா லோயே - 


.. 


அல்லகுறிப்பட்டு மீளும் தலைமகன் தன் நெஞ்சினை 
நெருங்கிச் சொல்லிய பாடல் இது . இதன்கண் நெஞ்சைப் 
பிரித்துத் தன் முன் வேற்றவர் போல நிறுத்தி , ‘ கீழ்க்கடற் 
கரையிலுள்ள சிறகுகள் அற்ற நாரை மேல்கடற்கரைக்கண் , 
உள்ள சோனுடைய ஊராகிய தொண்டியில் கிடைக்கும் 
அயிரை மீனை இரையாகக் கோடற்கு ஆசைப்படுவது போல , 
நமக்குச் சேயளாகவும் கிடைத்தற்கு அரியளாகவும் இருக்கும் 
தலைவியை அடைய நினைக்கும் நீ என்றும் துன்புறுவாய் 
என்ற கருத்தில் நெஞ்சத்தில் ஏற்பட்ட காமப் பிணிபற்றித் 
தலைவன் வருந்துதல் , பிறன்கண் தோன்றிய பிணி பொரு 
ளாக இளிவரல் பிறந்தவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 


777 


யான் தன் 


மகளே . 


.... 


A 


தோழியை இரந்து பின் நின்ற கிழவன் தனது குறை 
அறியக் கூறிய பாடல் பகுதி இது . 


முலைமுகம் செய்யத் தலைமயிர் நீண்டு வளர , பற்கள் 
விழுந்து முளைத்து வீட்டனவாக , தேமலும் சிலவாகத் 
தோன்றினவாகத் தலைவி என்னை 

தலைவி என்னை வருத்து தலால் யான் 
அவளை அறிவேன் . அவள் அதனை அறிந்திலள் . செல்வர் 
மகளாகிய அவள் எத்தன்மை உடையளோ ? என்ற பாட 
லில் தலைவியால் தலைவன் துன்புறுதல் தன்கண் தோன்றிய 
வருத்தம் பற்றிய இளிவரலாம் . வருத்தம் என்பதற்கு முயற்சி 
என்று பொருள் செய்தவர் , ஈண்டுத் துன்பம் என்ற பொரு 
ளில் எடுத்துக்காட்டு வழங்கி இருப்பினும் , இத்துன்பம் பின் 
முயற்சிக்கு அடிகோலுவது உளம்கொளத் தக்கது . 
ஒன்று இரப்பான் சொல்லும் 


தலைமகற்குக் குறை நேர்ந்த தோழி , அவன் தன்மையும் 
அவன் தனக்குக் கூறுவனவும் அக் கூற்றுத் தன்னால் 
பொறுக்க ஒண்ணாதவாறும் அவன் கருத்தும் தலைவிக்குக் 
கூறி , அவன் குறை நயப்பத் தன்னுள்ளே கூறிய பாடற் 
பகுதி இது . 

மேம்பட்ட தலைவன் தன் தகுதிக்கு மாறாக ஒன்றனைப் 
பிச்சை கேட்க வருவாரைப் போலப் பிறரால் இகழப்பட்டு 
எளியனாம்தன்மை தோன்றச் சில கூறுகிறான் 
கூறித் தோழி தலைவியைக் குறை நயப்பித்தலின் , தலைவன் - 
கண் தோன்றிய வருத்தம் பற்றித் தோழிக்கு இளிவரல் 
பிறந்தவாறு . 

வலியர் என வழிமொழியலன் 
மெலியர் என மீக்கூறலன் 


என்று 


. 


98 


778 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


நம்பி நெடுஞ்செழியனைப் பேரெயில் முறுவலார் பாடிய 
கையறு நிலைப் பாடற் பகுதி இது . அவன் குண நலன்களை 
எடுத்துப் பேசும் போது , அவன் , பகைவர் 

தன்னின் 
வலிமை உடையவர் என்று கருதி அவர்களுக்கு வழிபாடு 
கூறி அறியான் ; சிலர் தன்னின் மெலியவர் என்று கருதி 
அவரின் மிகுத்துச் சொல்லுதல் அறியான் என்ற இப்பகுதி 
யில் , மெய்ப்பாடு கொள்ளுதற்கு எடுத்துக்காட்டு உள்ளது . 


வலியர் என வழி மொழியாது , மெலியர் என மீக்கூறாது 
இருப்பது சாந்தம் என்ற நடுவு நிலையாம் . அஃது ஈண்டு 
எடுத்துக்காட்டு ஆகாது . அதனால் அதிலிருந்து பெறப்படும் 
செய்திகள் ஈண்டு எடுத்துக்காட்டாகும் . பொதுவாக மக்கள் - 
பண்பு வலியரை வழிமொழிதலும் , மெலியரை மீக்கூறலும் 
ஆம் . ஆகவே , 

வலியர் என வழிமொழிதல் - தன் கண் தோன்றிய 
மென்மை பொருளாக இளிவரல் பிறப்பதாம் . 


என 


மெலியர் 

மீக்கூறுதல் - பிறன்கண் தோன்றிய 
மென்மை பொருளாக இளிவரல் பிறப்பதாம் . 


. 


யானை 

வாழ்வேன் 
இப்பாடல் யானையை எறியாது விடுத்த வீரன் கூறிய 
உரையாகும் . யானை விலங்கு ; தனித்து இருப்பது ; பாக 
னுக்கு அடங்கியது ; மேலும் ஒரே கையை உடையது ; யானோ 
இருகைகளை உடையவன் ; ஆதலின் யானையைக் கொல்லுவது 
இளிவரலாகும் என்ற கருத்துடைய இப்பாடலில் , வீரம் 
பொருளாக இளிவரல் பிறந்தவாறு . ) 

மருட்கை என்ற மெய்ப்பாடு : 


புதுமை - புதிதா தல் தன்மை ; அது காணாதன கண்ட 
வற்றின் மேல் நிகழ்வது . பெருமை - பெரிதாதல் தன்மை ; 
அது பண்டு கண்ட பொருள்கள் போலாது கழியப் பெரிய - 


அகத்திணையியல் - நூற்பா எண் 


206 


779 


ஆயினவற்றின் மேல் நிகழ்வது , சிறுமை -சிறிதாதல் தன்மை ; 
அது கடுகின் கண் பலதுளை போல இறப்பச் சிறிய ஆயினவற் 
றின்மேல் நிகழ்வது . ஆக்கம்- ஒன்று ஒன்றாய்த்திரிதல் . 


13 


புதுமை : 


தன் கருத்து வெளிப்படாது தன் மெய்க்கண் தோன்றிய 
புதுமையை வியந்தாள் போலத் தோழிக்கு அறத்தொடு 
நின்றமையின் , 


மலர்தார் மார்பன் நின்றோற் கண்டோர் 
பலர்தில் வாழி தோழி அவருள் 
ஆரிருள் கங்குல் அணையொடு பொருந்தி 
ஓர்யான் ஆகுவது எவன்கொல் 
நீர்வார் கண்ணொடு நெகிழ்தோ ளேனே . 

அகநா . 82 
எனத் தன்கண் தோன்றிய புதுமையும் , 
பண்டொருகாலும் கண்டறியாதபடி மயில் ஆடிற்று 

- 
என்றமையின் , 


‘ மந்தி நல்லவை மருள்வன நோக்கக் 
கழைவளர் அடுக்கத்து இயலி ஆடுமயில் 
வீழவுக்கள் விறலியின் தோன்றும் நாடன் . 

அகநா . 82 
எனப் பிறபொருட்கண் தோன்றிய புதுமையும் , 


14 பெருமை : 


கருங்கோல் குறிஞ்சிப் பூக்கொண்டு பெருந்தேன் இழைத் . 
தாற்போல வழிமுறையால் பெருகற்பாலதாகிய நட்பு 
மற்று அவனைக் கண்ணுற்றஞான்றே நிலத்தினது 
அகலம் போலவும் வீசும்பின் ஓக்கம் போலவும் கடலின் 
ஆழம்போலவும் ஒருகாலே பெருகிற்று என்றமையின் , 


780 


. 


இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று 
நீரினும் ஆரளவு இன்றே சாரல் 
கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு 
பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே 


குறுந் 3 


எனத் தன்கண் தோன்றிய பெருமையும் , 

( இது தலைமகன் கருத்தினை நட்பிற்குக் கொள்ளுங்கால் 
பிறன்கண்தோன்றிய பெருமையும் ஆம் . ) 


15 சிறுமை : 


. 


* மைம்மலர் ஓதி மணி நகைப் பேதைதன் 
கொம்மை வரிமுலை ஏந்தினும் - அம்ம 
கடையில் சிவந்த கருநெடுங்கண் பேதை 
இடையில் சிறிய தொன்று இல் . தொல் . பொ . 255 

உரை எடு 


எனப் பிறன்கண் தோன்றிய சிறுமையும் , 

( தன்கண் தோன்றிய சிறுமை வந்துழிக் காண்க . ) 
16 ஆக்கம் : 

நரி வெரூஉத்தலையார் தம் உடம்பு பெற்று வியந்து 
கூறிய பாட்டாகலின் , 


1 


எருமை அன்ன கருங்கல் இடைதோறு 
ஆனின் பரக்கும் யானைய முன்பின் 
கானக நாடனை நீயோ பெரும் . 


புறநா 5 


எனத் தன்கண் தோன்றிய ஆக்கமும் , 


. 


உறக்கும் துணையதோர் ஆலம்வீத்து ஈண்டி 
இறப்ப நிழல்பயந் தா அங்கு . 


நாலடி . 38 


எனப் பிற பொருட்கண் தோன்றிய ஆக்கமும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 


781 


கிண்கிணி களைந்த கால் ஒண்கழல் தொட்டு புறநா . 87 


எனவும் , 


. 


அன்னான் ஒருவன் தன் ஆண் தகை விட்டுஎன்னைச் 
சொல்லும் சொல்கேட்டி சுடரிழாய் பன்மாணும். கலி, 47 


எனவும் , முறையே சிறியோன் பெருந்தொழில் செய்த தூஉம் , 
பெரியோன் சிறுதொழில் செய்ததூஉம் பொருளாகவும் 
வியப்புச் சுவை பிறந்தவாறு . 


விளக்கம் 


மலர்தார் 


தோளேனே - 


தலைமகள் தோழிக்கு அறத்தொடு நின்ற பாடற்பகுதி இது . 


ஏனல்புனத்து வாயிலிலே தலைவன் நின்றானாக அவ - 
னைக் கண்டோர் பலராக அவருள்ளும் யான் ஒருத்தியே 
இரவில் தலையணைகொண்டு படுத்தும் கண்ணீரோடு உறக்கம் 
இன்றி உள்ளேன் என்ற இப்பகுதியில் , தலைவிக்குத் 
தன்கண் தோன்றிய புதுமை பற்றி மருட்கை பிறந்தவாறு . 


மந்தி 


.... 


.... 


நாடன் - 


மூங்கில் துளை வழியே காற்றுப் புகும் ஓசையைக் குழல் - 
ஒலியாகவும் , அருவி ஒலியை முழவொலியாகவும் , கலை 
ஒலியை வங்கிய ஒலியாகவும் , வண்டு ஒலியை யாழ்ஒலியாக 
வும் கொண்டு , மந்திகளாகிய அரங்கத்தினர் நோக்க , மூங் 
கில் வளர்ந்த பக்கமலையில் நடந்து வந்து ஆடும் மயில் , 
களத்தில் ஆடும் கூத்தி போலக் காட்சி வழங்குகிறது 
எனப் பிறிதின்கண் தோன்றிய புதுமை பொருளாக மருட்கை 
பிறந்தவாறு , இத்தகைய மயில் ஆடுதலை இதற்கு முன் 
தலைவி கண்டிராமையான் . 


- 


782 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


4 


• நிலத்தினும் பெரிதே - 

தலைவன் சிறைப்புறமாக அவன் வரைந்து கொள்வது 
வேண்டித் 

தோழி இயற்பழித்தவழித் தலைவி இயற்பட 
மொழிந்த இப்பாடலில் தலைவன் நட்பின் திறம் தன்கண் 
வளர்ந்த பெருமைபற்றித் தலைவியிடம் மருட்கை 
படுகிறது . தலைவி தலைவனோடு கொண்ட நட்பின் திறம் 
அவன் கண் வளர்ந்த பெருமை பற்றிய மருட்கையாம் . 


காணப் 


. 


- 


கடை 


மைம்மலர் 

இல் 
கரிய 

பூச்சூடிய மயிர்முடியினை உடையாளுடைய 
திரண்ட தேமல் படர்ந்த நகில்களைத் தான் தாங்கி இருப் 
பினும் , 

சிவந்த கருங்கண்ணளாகிய அவளது 
இடையை விடச் சிறிய பொருள் பிறிது ஒன்றும் இல்லை 
என்ற இப்பாடலில் , இடையாகிய பிறபொருட்கண் தோன் 
றிய சிறுமைபற்றி மருட்கை பிறந்தவாறு . 

தன்கண் தோன்றிய சிறுமைக்கு எடுத்துக் காட்டுத் 
தரப்படவில்லை . 


... 


பெரும் 


- 


1 


யாக 


எருமை 

சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாள் கோப்பெருஞ் சேரல் 
இரும்பொறையைக் கண்டஞான்று நின் உடம்பு பெறுவா - 

எனச் சென்று கண்டு தம் உடம்பு பெற்ற நரி 
வெரு உத்தலையார் பாடிய இப்பாடலில் , தம் உடம்பு 
பண்டை நிலை அடைந்தது பற்றிய மருட்கையோடு அரசனைக் 
கானக நாடனை நீயோ ? என்று வினவிய அப்புலவரிடம் 
தம்கண் தோன்றிய ஆக்கம் பற்றிய மருட்கைக் குறிப்புப் 
புலப்பட்டவாறு . 
உறக்கும் ஆங்கு 

சிறிய ஆலம்விதை பெரிய மரமாகிச் சிறந்த பரந்த 
நிழலை அளிப்பது பிற பொருட்கண்தோன்றிய ஆக்கம்பற்றிய 
மருட்கையாம் . 


, 


I ... 


அகத்திணையியல் --நூற்பா எண் 206 


783 


கிண்கிணி 


தொட்டு . 


.... 


நெடுஞ்செழியன் கிண்கிணியைக் களைந்து கழல் அணி 
யத் தொடங்கின அன்ரே பகைமன்னர் எழுவரை முறியடித்த 
செயல் , சிறுபொருள் பெருந்தொழில் செய்தலான் ஏற்பட்ட 
மருட்கைக்கு எடுத்துக்காட்டாகும் . 


* அன்னான் 


பன்மாணும் 


தலைவனைத் தலைவியிடம் குறை நயப்பிக்கும் தோழி 
கூற்றாக அமைந்த பாடற்பகுதி இது . 


நன்கு கற்றவனும் , கற்றதற்கேற்ப அடக்கம் உடைய 
வனும் , இல்லோர் துயர் துடைக்கும் ஈகையானும் ஆகிய 
தலைவன் தன் ஆண் தகைமையை விட்டு வீட்டு என்னிடம் 
இரப்பவரைப் போலப் பேசுகிறான் என்பதன் கண் , பெரும் 
பொருள் சிறுதொழில் செய்தலான் ஏற்பட்ட மருட்கை 
தோன்றியவாறு ) 


அச்சம் என்ற மெய்ப்பாடு : 


அணங்கு - அணங்குதல் தொழிலவாகிய பேய் , பூதம் , 
பாம்பு , நிரயபாலர் , சவம் தின் பெண்டிர் , உரும் இசை இத் 
தொடக்கத்தன . விலங்கு - யாளி , புலி இத்தொடக்கத்தன . 
கள்வர் - பிறர் உடைமையை அவரை வஞ்சித்துக்கொள்ளும் 
பொருட்டுத் தீத்தொழில் புரிவார் . இறை - அரசனும் தந்தை 
யும் ஆசானும் முதலியோர் . 
17 , 18 அணங்கு , விலங்கு : 

யானை தாக்கினும் அரவுமேல் செலினும் 
நீல்நிற விசும்பின் வல்லேறு சிலைப்பினும் 
சூல்மகள் மாறா மறம்பூண் வாழ்க்கை 

பெரும்பாண் 134-6 
தனுள் அணங்கும் , விலங்கும் , 


784 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
19 கள்வர் : 


ஒருஉ நீ எம்கூந்தல் கொள்ளல் யாம் நின்னை 
வெரூஉதும் காணுங் கடை 

கலி . 87 


இதனுள் தலைவனைக் கள்வன்பால் சார்த்தி உரைத்தமையின் 
கள்வரும் , 


20 இறை : 


எருத்து மேல் நோக்குறின் வாழலேம் என்னும் 
கருத்தினால் கை கூப்பிப் பழகி - எருத்திறைஞ்சிக் 
கால்வண்ணம் அல்லால் கடுமான்தேர்க் கோதையை 
மேல்வண்ணம் கண்டறியா வேந்து . 

தொல் . பொ . 256 உரை . எடு 


இதனுள் இறையும் பொருளாக அச்சம் பிறிதுபொருள் பற் 
றியே வந்தவாறு . 


விளக்கம் 


- 


அணங்குதல்- துன்புறுத்துதல் . நிரயபாலர் நரகத் 
தைப் பாதுகாத்து நடத்துவோர் ; அவர் தருமதேவதையின் 
ஏவலர் ஆகிய இயமன் முதலோர் . சவம் தின்பெண்டிர்- 
இடாகினிப் பேய் முதலியன ; உரும் இசை - இடியோசை 
“ யானை தாக்கினும் வாழ்க்கை 


யானை தன் எதிரே செல்லினும் , பாம்பு தன்மேலே செல் 
லினும் நீல நிறத்தை உடைய மேகத்தினிடத்தே வலிய உரும் 
ஏறு இடிப்பினும் கருக்கொண்ட இளம்பெண் அவற்றிற்கு 
அஞ்சி மீளா மறத்தைப் பூண்ட வாழ்க்கை - என்பது பொருள் . 


இடிஇடித்தல் அணங்கு பொருளாகவரும் அச்சத்திற்கும் , 
யானை தாக்குதலும் அரவு மேற்செல்லுதலும் விலங்குபொரு 
ளாக வரும் அச்சத்திற்கும் எடுத்துக்காட்டு . 


785 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 206 


ஒரூஉ 


கடை 


- 


. 


- 


1 


பரத்தையர் சேரிச் சென்றமை அறிந்திலள் எனத் தலைவி 
மாட்டுச் சென்றவனோடு அவள் உறழ்ந்து கூறித் தோழி 
வாயிலாகத் தன் ஊடல் தீர்வாள் , தன்நெஞ்சொடு கூறிய 
பாடல் பகுதி இது . தன்னை நோக்கிவந்த தலைவனிடம் 
தலைவி , யான் நின்னைக் காணும் இடத்து அஞ்சுவேன் ; ஆத 
லின் என் கூந்தலைத் தீண்டாதே ! நீ என்னை விடுத்து நீங்கு 
என்று கூறிய கூற்றில் , தலைவனைக் கள்வன்பால் சார்த்திக் 
கூறினமையின் , இது கள்வர் பொருளாக அச்சம் பிறத்தற்கு 
எடுத்துக்காட்டு . 
எருத்து வேந்து 

கழுத்தை நிமிர்த்திச் சேரமன்னன் முகத்தை நோக் 
கின் அவன் தம்மை நோக்குதலும் , அதன்கண் வெகுளியும் 
புலனாகும் ஆதலின் தம் வாழ்விற்கு ஊறுநேரும் என்ற 
எண்ணத்தான் கைகூப்பி வழிபட்டே பழகிய வேற்று வேந் 
தர் , விரையச் செல்லும் குதிரை கட்டப்பட்ட தேரினை 
உடைய சேரனுடைய கால்களின் அழகைத் தவிர மேல் பகு 
தியின் வனப்பைக் கண்டு அறியாதவர் ஆயினார் - என்ற 
இப்பாடலில் , அரசன் பொருளாக அச்சம் பிறந்தவாறு . 

நகை அழுகை இளிவரல் மருட்கை என்ற நான்கும் 
மெய்ப்பாடு உறும் தன்னையும் பிற பொருளையும் நிலைக்கள் 
னாகக் கொண்டு தோன்றுவன . அவை போல் அன்றி , அச்சம் 
தன்னை நிலைக்களனாகக் கொண்டு தோன்றாது , பிறபொருள் - 
களையே நிலைக்களனாகக் கொண்டு தோன்றும் என்பது 
உணரப்படும் . ] 

பெருமிதம் என்ற மெய்ப்பாடு 
கல்வி - நூல் முதலியன பயிறல் . தறுகண் - அஞ்சத் 
தக்கன கண்டுழி அஞ்சாமை . இசைமை - இன்பமும் பொரு 


99 


786 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ளும் இறப்பப் பயப்பினும் பழியொடு வருவன செய்யாமை , 
கொடை - உயிரும் உடம்பும் உறுப்பும் முதலிய எல்லாப் 
பொருளும் கொடுத்தல் . 


21 கல்வி : 


* வல்லார்முன் சொலல்வல்லேன் என்னைப் பிறர்முன்னர்க் 
கல்லாமை காட்டி யவள் . 

கலி . 141 


இதனுள் என்னையும் கல்லாமை காட்டினள் எனத் தன்பெரு 
மிதம் கூறினமையின் கல்வீயும் , 


22 தறுகண் : 


. 


அடல்மாமேல் ஆற்றுவேன் என்னை மடல்மா மேல் 
மன்றம் படர்வித் தவள் . 

கலி , 141 
இதனுள் தறுகண்ணும் , 


23 


சைமை : 


கழியாக் காதலர் ஆயினும் சான்றோர் 

பழியொடு வரூஉம் இன்பம் வெஃகார் . அகநா . 112 
இதனுள் புகழும் , 


24 கொடை : 


வையம் புரவு ஊக்கும் உள்ளத்தேன் என்னை இரவூக்கும் 
இன்னா இடும்பை செய்தாள் . 

கலி . 141 
எனக் கொடையும் பொருளாகப் பெருமிதம் தன்கண் தோன் - 
றிய பொருள்பற்றியே வந்தவாறு . 

விளக்கம் 


கல்வி என்பதற்குத் தவம் முதலாகிய விச்சை என்றே 
பேராசிரியர் பொருள் கூறுவார் . சினேந்திரனைத் திருத்தக்க 
தேவர் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 


787 


ஆர்வ வேர் அறுத்து அச்சணந்திபோய் 
வீரன் தாளிணை விளங்க நோற்றபின் . சிந்தா. 409 


என வீரன் எனவும் , 


சிவனடியார்களைச் சேக்கிழார் பெருமான் , 


• ஈர மனத்தினர் யாதும் குறைவு இலர் 
வீரம் என்னால் விளம்பும் தகையதோ 


, 


பெரிய , 4-9 


என வீரர் எனவும் குறிப்பிடுவது காண்க . 


. 


வல்லார் 


காட்டியவள் 


.... 


வழுவின சொற்கள் சொல்லாதபடி தெள்ளிய நாவி 
னாலே வார்த்தை சொல்ல வல்லே னாகிய என்னைப் பிறர் 
முன்னே ஒன்றையும் கல்லாத தன்மையனாக் காட்டியவள் 
என்ற இப்பகுதி , இரந்து பின் நின்ற தலைவன் மடல் ஏறிய - 
வழித் தலைவிதமர் அஞ்சி அவளைக் கொண்டுவந்து கொடுத் 
தலைக் கண்டோர் கூறிய பாடலின் பகுதியாகும் , இதன்கண் 
* வடிநாவின் வல்லார் முன் சொலல் வல்லேன் என்ற பகுதி 
தலைவன் கல்விப் பொருட்டாய பெருமிதத்தோடு இருந்த 
தைச் சுட்டுகிறது . 


> 


4 


போருள் அடல்மா 


படர்வித்தவள் 


. 


இதுவும் மேலைப் பாடற்பகுதியாம் . போரிடத்து வெற்றி 
யினை உடைய குதிரைமேலே இருந்து போர்த்தொழில் 
நடத்துவேன் ஆகிய என்னை , அம்மா அல்லாத மடல் . 
மாவிலே ஏறி , அக்களத்தே அன்றி மன்றின் கண்ணே , 
தன்னை நினைக்கச் செய்தவள் என்ற இதன்கண் , போருள் , 
அடல் மாமேல் ஆற்றுவேன் என்பது தலைவன் தன்கண் 
தோன்றிய தறுகண் பொருட்டாய பெருமிதத்தோடு இருந்த 
தனைச் சுட்டுகிறது . 


788 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


4 


கழியாக் 


வெஃகார் - 


... 


.... 


இரவுக்குறி வந்த தலைவனைத் தோழி எதிர்ப்பட்டு 
நின்று வரைவு கடாய அகநானூற்றுப் பாடற் பகுதி இது . 

• மிகுந்த அன்புடையராயினும் சான்றோர் பழியோடு 
வரும் இன்பத்தை விரும்பார் என்று களவு அலர் ஆதல் 
முதலியன கூறித் தலைவனை வரையுமாறு தோழி வேண்டும் 
இப்பகுதியில் , சான்றோர் இசைப்பொருட்டாய பெருமிதத் 
தோடு இருப்பர் என்பது உணர்த்தப்படுகிறது . 
* வையம் புரவூக்கும் செய்தாள் - 

இதுவும் முதற்பாடற் பகுதியாம் . . உலகத்தை எல்லாம் 
பாதுகாத்தலை முயலும் உள்ளத்தை உடையேனாகிய என்னை 
ஒருவர்பால் ஒன்றனை இரத்தலை முயலும் வருத்தத்தை 
உடையேனாகச் செய்தவள் என்ற பகுதியில் , வையம் புரவு 
ஊக்குதற்கண் கொடைப் பொருட்டாய பெருமிதம் உணர்த் 
தப் படுகிறது . 

பெருமிதம் தன்கண் தோன்றிய பொருள் பற்றியே 
வரும் . ] 

வெகுளி என்ற மெய்ப்பாடு : 


உறுப்பறை - கையும் கண்ணும் முதலிய உறுப்புக்களை 
அறுத்தல் . 

குடிகோள் - தாரமும் சுற்றமும் குடிப்பிறப்பும் 
முதலாயவற்றுக்கண் கேடு சூழ்தல் . அலை - கோல்கொண்டு 
அலைத்தல் முதலாயின . கொலை - அறிவும் புகழும் முதலாய - 
வற்றைக் கொன்று உரைத்தல் , 
25 உறுப்பறை : 


2 


முறஞ்செவி மறைப்பாய்பு முரண் செய்த புலிசெற்று 

கலி . 52 
இதனுள் உறுப்பறையும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் 


200 


789 


26 குடிகோள் : 


நின்மகன் , படை அழிந்து மாறினன் என்று பலர்கூற, 


மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்ட என் 
முலை அறுத் திடுவன் யான்எனச் சினை இ 


புற நா . 278 


இதனுள் தன்மகன் மறக்குடிக்குக் கேடு சூழ்ந்தான் என்று 
சினங் கொண்டாள் ஆகலின் குடிகோளும் , 


27 அலை : 


புற நா . 100 


‘ வரிவயம் பொருத வயக்களிறு போல 

இன்னும் மாறாது சின்னே 
இதனுள் , புலியான் அலைக்கப்பட்ட யானை பொருது போந் 
தும் அவ்வலைப்புஉண்டலை நிளைந்து சினங்கொள்ளா . 
நின்றது என்றமையின் அலையும் , 


28 கொலை : 


. 


உறுதுப்பு அஞ்சாது உடல்சினம் செருக்கிச் 
சிறுசொல் சொல்லிய சினம்கெழு வேந்தரை . 


புற நா . 72 


இதனுள் , சிறுசொல் சொல்லுதல் என்பது புகழ்கொன்று 
உரைத்தல் ஆதலின் கொலையும் பொருளாக வெகுளி பிறிது 
பொருள் பற்றி வந்தவாறு . 


விளக்கம் 


..... 


முறம் செற்று 

தன் காதுப்புறமாகப் பாய்ந்து துன்புறுத்திய புலியை 
யானை வெகுளியான் அழித்தது என்புழி , தன் உறுப்புக்களுக் 
குத் தீது செய்தல் பொருளாக யானைக்குப் புலியிடம் வெகுளி 
பிறந்தது . 


790 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


• மண்டு அமர்க்கு 


சினை இ 


3 


s 


மறக்குடி மகள் ஒருத்தியின் மகன் போரில் புறமுதுகு 
இட்டு ஓடினான் என்று பலர் கூறிய அளவில் , தன்மகன் தன் 
மறக்குடி மரபுக்குக் கேடு செய்து விட்டான் என்ற வெகுளி 
அவளுக்கு ஏற்பட , அவன் போரில் புறமுதுகுகாட்டி ஓடி, 
யிருப்பின் அவன் பால் உண்ட தன் மார்பை அறுத்து விடு 
வதாகச் சூள் உரைத்த அவள் கூற்றில் , குடிகோள் நிலைக் 
களனாக வெகுளி தோன்றியவாறு . 


" வரிவயம் 


சின னே , 


- 


Bo .. 


அதியமான் நெடுமான் அஞ்சியின் போர்வீரம் பற்றிப் 
பாடிய ஔவையார் தம் பாடற் பகுதி இது . பகைவரோடு 
பொருது வென்று ஊர் திரும்பிய பின்னும் அவனுக்குப் 
பகைவர்மாட்டு ஏற்பட்ட கோபம் தணியாமைக்குப் புலியான் 
துன்புறுத்தப்பட்ட யானை புலியொடு பொருது அதனை 
அழித்து மீண்ட பின்னரும் அப்போரை நினைத்துச் சினம் 
கொள்ளுதல் உவமமாகக் கூறப்பட்டுள்ளது . இதன்கண் , 
கோல்கொண்டு அலைத்தல் நிலைக்களனாக வெகுளி பிறந்த 

கோல் - அம்பு . 


வாறு . 


‘ உறுதுப்பு 


வேந்தரை 


தன்னை இளையவன் என்று எள்ளி நகையாடிய பகைவர் 
திறம் கண்டு வெகுண்டு தலையாலங்கானத்துச் செரு வென்ற 
நெடுஞ்செழியன் உரைத்த வஞ்சினப் பாடலின் பகுதி இது . 


தனது மிக்கவலிமைக்கு அஞ்சாது மாறுபடும் சினம் 
பெருகித் தான் இளையவன் என்று புல்லிய வார்த்தை கூறிய 
சினம் பொருந்திய அரசர் என்ற இப்பகுதியில் , பாண்டியர் 
பரம்பரையில் வந்த தன் அறிவையும் புகழையும் கொன்று 
தன்னை இளையவன் என்று பகைமன்னர் இழித்துப் பேசியது 
நிலைக்களனாக வெகுளி தோன்றியது . 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 206 

791 
வெகுளி பிறன்கண் தோன்றிய பொருள் பற்றியே 
வரும் . ] 

உவகை என்ற மெய்ப்பாடு 


செல்வம் - நுகர்தற்கு உரியனவற்றின் நுகர்ச்சி . புலன் - 
கல்விப் பயனாகிய அறிவுடைமை . புணர்வு - காமப் புணர்ச்சி 
முதலாயின . விளையாட்டு - பதி இகந்து யாறும் குளனும் 
காவும் ஆடி வருதல் முதலாயின. 


29 செல்வம் : 


‘ உரன்உடை உள்ளத்தை செய்பொருள் முற்றிய 
வளமையான் ஆகும் பொருள் இது என்பாய் . கலி . 12 


இதனுள் வளமையான் ஆகும் மனமகிழ்ச்சி இது எனக் கூறி 
னமையின் செல்வமும் , 


( * நன்கலம் பெற்ற உவகையர் என்பதும் அது . ) 


30 புலன் : 


பெண்டிர் நலம் வௌவித் தண்சாரல் தாதுஉண்ணும் 
வண்டின் துறப்பான் மலை 

கலி . 40 
இதனுள் முகைப்பதம் பார்க்கும் வண்டு போலத் தலைவியரை 
நகைப்பதம் பார்க்கும் அறிவுடைமை காமத்திற்கு ஏதுவாம் 
ஆகலின் புலனும், 


( இகலிலர் எஃகுடையார் தம்முள் குழீஇ 
நகலின் இனிதாயின் காண்பாம் ) 

நாலடி . 137 
என்பதும் அது . ) 


31 புணர்வு : 


இலவமல ரன்ன அஞ்செந் நாவீன் 
என்னும் மணிமிடை பவளத்துள் , - (142 ) 


782 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


. 


தொடிக்கண் வடுக்கொள் முயங்கினள் 
வடிப்புறு நரம்பின் தீவிய மொழிந்தே 


என்று அவள் இவ்வாறு முயங்கினமையால் , 


• உவஇனி வாழிய நெஞ்சே 


என்றமையின் புணர்வும் , 


32 விளையாட்டு ! 


துயிலின்றி யாம்நீந்தத் தொழுவையம் புனலாடி 
மயிலியலார் மருவுண்டு மறந்து அமைகு வான்மன்னோ. 

கலி 30 


இதனுள் , ஆறாடி விளையாடி மயிலியலார் மருவுண்டு மறந்து 
அமைகுவான் மன் , 

என்றமையின் விளையாட்டும் பொரு 
ளாக உவகை பிறந்தமை கண்டு கொள்க . 


பிறன்கண் தோன்றிய இன்பம் பொருளாகவும் 


வரும் . 


பிறவும் அன்ன . 


விளக்கம் 


உரன்உடை 


என்பாய் 


.... 


.... 


தலைமகனால் பிரிவு உணர்த்தப்பட்ட தோழி காட்டது 
கடுமையும் தலைவியது மென்மையும் நாளது சின்மையும் 
இளமையது அருமையும் தாளாண் பக்கமும் தகுதியது அமை 
தியும் அன்பினது அகலமும் அகற்சியது அருமையும் கூறிச் 
செலவு அழுங்குவித்த பாடற் பகுதி இது . 


இதன்கண் , தலைவன் கூறியன தோழியால் கொண்டு 
கூறப்பட்டன . * நீதான் வலியுடைத்தாகிய மனத்தை 
உடையை . தேடும் பொருளைத் தேடிமுடித்த செல்வத்தாலே 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 206 


793 


ண்டாகும் பொருள் தான் இவ்வின்பம் என்று கூறுகின்ற 
வனே என்ற இப்பகுதியில் , இன்பம் நுகர்வதற்குச் செல் 
வம் நிலைக்களம் என்பது குறிப்பிடப்பட்டவாறு . 


( 


நன்கலம் பெற்ற - 


நல்ல அணிகலன்களைப் பெறுதலான் ஏற்படும் உவகை 
யும் செல்வம் நிலைக்களனாகப் பிறந்த உவகையாம் . 


* பெண்டிர் 


மலை 


- 


.... 


தோழியும் தலைமகளும் தலைமகனது மலையை வாழ்த்திப் 
பாடுகின்ற வள்ளைப்பாட்டில் , தோழி இயற்பட மொழியத் 
தலைவி இயல் பழித்தமையைத் தலைமகன் சிறைப்புறமாகக் 
கேட்டு வரைய வருகின்றமை தோழி தலைமகட்கு உணர்த்தும் 
பாடற் பகுதி இது . தலைவி தலைவனை இயற்பழித்து உரைக் 
( தம் இப்பகுதியில் , தலைவன் மலை • பெண்டிருடைய நலத்தை 
நுகர்ந்து தண்ணிய மலைச்சாரல் இடத்துத் தாதை உண் 
ணும் வண்டு அப்பூவைத் துறக்குமாறு போல அவரைத் 
துறக்கின்றவன் மலை - என்ற பகுதியில் , பூமலரும் செவ்வி 
யைப் பார்க்கும் அறிவு வண்டிற்கு இருப்பது போலத் தாம் 
விரும்பும் மகளிரின் முறுவற் குறிப்பு உணரும் அறிவு காமத் 
திற்கு ஏதுவாகும் என்பது * தண் சாரல் தாது உண்ணும் 
வண்டின் , பெண்டிர் நலம் வௌவுதல் என்னுமிடத்து 
உணர்த்தப்பட்டுள்ளது . 

முகைப்பதம் பார்க்கும் வண்டினம் போலத் 
தகைப்பருங் காமத்துத் தாம்வீழ் மகளிர் 
நகைப்பதம் பார்க்கும் நனிநாக ரிகத்து 
நகர நம்பியர் 


என்ற பெருங்கதை அடிகளையும் , (உஞ்சை 35 : 212.214 ) 

100 


794 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தவத்தோ ராயினும் தகைமலர் வண்டின் 
நகைப்பதம் பார்க்கும் இளையோ ராயினும் 

( 14-162 , 163 ) 
என்ற சிலப்பதிகார அடிகளையும் நோக்குக . 


. 


உடைய 


இகலிலர் 

காண்பாம் 
நீங்குதலில்லாத சிறந்த கேள்வி அறிவும் பண்பாடும் 

சான்றோர்கள் மாறுபாடின்றி அறிவின் கூர்மை - 
யோடு 

தம்முள் கூடி அறிவுச் செய்திகள் பேசி நகையாடும் 
இன்பம் , தேவர் உலக இன்பத்தினும் மேதக்கது என்ற இப் 
பாடலில் , அறிவின் பயனாகிய இன்பம் புலப்படுமாறு விளக் 
கப்பட்டுள்ளது . 
‘ தொடிக்கண் ......... மொழிந்தே 

இரவுக்குறி வந்து நீங்கும் தலைமகன் தன்நெஞ்சிற்குச் 
சொல்லிய பாடற் பகுதி இது . 

நெஞ்சே ! தலைவி , இரவுக்குறி பிறழாமை , ஒலியாத 
படி தன் வளையல்களைக் கடுக்கி மீன் துஞ்சும் யாமத்து , உருவு 
கிளர் ஏர்வினைப் பொலிந்த பாவை இயல் கற்றன்ன நடையின 
ளாய் வந்து , யாழ் போல இனிய சொற்பேசித் தன்வளைத் 
தழும்பு என்கண் உண்டாம்படி தழுவினாள் ஆதலின் , 
இனிப் பெரிதும் மகிழ்வாயாக - என்ற இப்பகுதியில் , தலை . 
மகள் தன்னைக் கூடியமை காரணமாகத் தலைமகனுக்கு 
உவகை பிறந்தமை சுட்டப்பட்டவாறு . 
* துயிலின்றி மன்னோ -- 
பருவ வரவின்கண் ஆற்றாத தலைமகள் இறந்தது சிந் 

- 
தித்து நம்மாட்டு அன்பிலர் ஆயினும் , இக்காலத்து . இவ் 
வூரின்கண் பண்டு தாம் விளையாடியவாறு நினைத்து வருவர் , 
இக்கால வரவு சொல்லுவார் உளராயின் எனக்கேட் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 795 
பாணன் , பாசறைக்கண் சென்று தலைமகனைக் கண்டு கூறிய 
பாடற்பகுதி இது . யாம் துயிலின்றி யாமக்கடலை நீந்த , 
தான் மயில் போலும் இயலினை உடைய பரத்தையரை மருவு 
தலை நுகர்ந்து அவருடனே அழகிய புனலைஉடைய மடுக்களை 
ஆடி , நம்மை மறந்து அவரிடத்தே தலைவன் அமைந்திருப் 
பானே - என்று தலைவி கூறியதைப் பாணன் கொண் 
டெடுத்து மொழிந்த இப்பகுதியில் , பரத்தையரோடு கூடி 
விளையாடுதல் நிலைக்களனாகத் தலைவனுக்கு உவகை பிறக்கு - 
மாறு குறிக்கப்பெற்றவாறு . 

என்ற மெய்ப்பாட்டுக்கு நிலைக்களம் பிற 
பொருள்களேயாம் . 

இவற்றால் , நகை அழுகை இளிவரல் மருட்கை என்பன 
தன்கண்ணும் பிறன் கண்ணும் தோன்றும் பொருள்களை 
நிலைக்களனாக உடையன என்பதும் , அச்சம் பிறபொருளை 
நிலைக்களனாகவும் , பெருமிதம் தன்னையே நிலைக்களனாகவும் , 
வெகுளியும் உவகையும் பிறபொருளை நிலைக்களனாகவும் 
கொண்டு தோன்றும் என்பதும் உணரப்படும் . 


உவகை 


. 


பேராசிரியர் இவ்வெண்மெய்ப்பாட்டின் கண்ணும் 
மிகையால் ஒவ்வொன்றற்கும் நிலைக்களம் கொண்டாராக , 
இவர் அவற்றுள் பெரும்பாலானவற்றை விடுத்துச் சிலவே 
கொண்டுள்ளார் . அவை பின்வருமாறு . 
‘ உள்ளப்பட்ட நகை தொ . பொ . 252 என்றமிகையானே . 
வறிதகத் தெழுந்த வாயல் முறுவலள் அகநா . 

5 
என்ற உள்ளத்தொடு பிறவாத நகையையும் , 
* விளிவில் கொள்கை தொ . பொ . 253 என்றமிகையானே , 

இன்ன விறலும் உளகொல் நமக்கென 
முதிற் பெண்டிர் கசிந்தழ நாணிக் 

கூற்றுக்கண் ணோடிய வெருவரு பறந்தலை புறநா . 19 
என்ற உவகைக் கலுழ்ச்சியையும் , 


- 


796 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
• பிணங்கல் சாலா தொ , பொ 256 என் றமிகையானே , 


சேய்நின்று செய்யாத சொல்லிச் சினவல் நின் 

ஆணை கடக்கிற்பார் யார் 
முதலாகிய புலவி பொருளாக வரும் அச்சத்தையும் , 


கலி . 81 


• சொல்லப்பட்ட பெருமிதம் 257 என்ற மிகையானே , 


பல்லிருங் கூந்தல் மகளிர் 

ஒல்லா முயக்கிடைக் குழைகான் தாரே 
என்ற காமம் பற்றிய பெருமிதத்தையும், 


புறநா . 73 


• வெறுப்பின் வந்த வெகுளி 258 என்றமிகையானே , 
செய்தவறு இல்வழி யாங்குச் சினவுவாய் 

கலி 87 
என்ற ஊடல்பற்றிய தலைமகள் வெகுட்சியையும் , 

* அல்லல் நீத்த உவகை 259 என்றமிகையானே . 
பிறன்கண் தோன்றிய இன்பம் பற்றிய உவகையையும் 
பேராசிரியர் கொண்டுள்ளாராக , அச்செய்திகள் இவரால் 
விடுக்கப்பட்டன . 


2 


. 


அவர் யாப்புற வந்த இளிவரல் 

‘ மதிமை சாலா மருட்கை 


தொ . பொ . 254 

255 


என்ற மிகைகளுக்குக் கொண்ட வீரம் பற்றிய இளிவரலும் , 
சிறுமைப் பொருள் பெருந்தொழில் செய்தலும் , பெருமைப் 
பொருள் சிறுதொழில் செய்தலும் ஆகிய மருட்கையுமே இவ் 
வாசிரியரால் கொள்ளப்பட்டன என்பதும் காண்க .) 


பண்ணைத் தோன்றிய எண்ணான்கு பொருளும் 

கண்ணிய திறனே நானான்கு என்ப . தொல் . யொ 249 
எனவும் , 


250 


நாலிரண்டு ஆகும் பாலுமா ருண்டே .. 
எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 206 


797 


ஆசிரியர் தொல்காப்பியனார் மெய்ப்பாட்டியல் தொடங் - 
குதற்கண்ணே ஓதிய இவற்றை ஒழித்து ஒழிந்தனவற்றிற்கே 
இவர் இலக்கணம் கூறியது என்னை எனின் , நன்று சொன் 
னாய் ; முடியுடை வேந்தரும் குறுநிலமன்னரும் முதலாயினார் 
நாடக மகளிர் ஆடலும் பாடலும் கண்டும் கேட்டும் காமம் 
நுகரும் இன்ப விளையாட்டினுள் தோன்றிய முப்பத்திரண்டு 
பொருளும் கருதிய பொருட்பகுதி பதினாறாகி அடங்கும் என 
வும் , அம்முப்பத்திரண்டு மெய்ப்பாடும் பதினாறு 
அன்றி எட்டாதலும் உண்டு எனவும் , பிறன் கோள் கூறல் 
என்னும் உத்திவகையான் கூறியது அல்லது தம் துணிபு 
உரைத்தது அன்மையின் , ஈண்டு இவர் கூறிற்றிலர் என்க . 


ஆதலே 


சுவைக்கப்படும் பொருளும் அதனை நுகர்ந்த பொறி உணர் 
வும் அது மனத்துட்பட்டவழி உள்ளத்து நிகழும் குறிப்பும் 
அவை பிறந்த உள்ளத்தால் கண்ணீர் அரும்பலும் மெய்மயிர் 
சிலிர்த்தலும் முதலாக உடம்பின் கண் வரும் வேறுபாடாகிய 
சத்துவங்களும் ஆகிய நான்கனையும் சுவை எட்டோடும் 
கூட்டி ஒன்று நான்கு செய்து உறழ 

முப்பத்திரண்டாம் 
எனவும் , சுவைப் பொருளும் பொறியும் வேறு வேறு நின்ற 
வழிச் சுவை பிறவாமையானும் , அவ்விரண்டும் கூடியவழிச் 
சுவை பிறத்தலானும் அச்சுவைப் பொருளும் பொறிஉணர் 
வும் ஆகிய ஈரெண்பகுதியும் எட்டாம் எனப்படும் எனவும் , 
குறிப்பும் சத்துவமும் உள்ள நிகழ்ச்சியும் உடம்பின் வேறு - 
பாடும் ஆகலின் அவ்வுள்ள நிகழ்ச்சியை வெளிப்படுப்பது 
சத்துவம் ஆகலின் அவ்வீரெண்பகுதியும் எட்டெனப்படும் 
எனவும் , இங்ஙனம் அடக்கிப் பதினாறாகும் எனவும் , சுவை 
உணர்வும் பொருளும் ஒன்றாக அடக்கிச் சுவையும் குறிப்பும் 
சத்துவமும் என மூன்றாக்கி வெவ்வேறு இலக்கணம் கூறி , 
அவற்றை , 

எண்ணிய மூன்றும் ஒருங்கு பெறும்என 
நுண்ணிதின் உணர்ந்தோர் நுவன்றனர் என்ப . 

செயிற்றியம் 


798 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


என நாடக நூலின் வழிநூல் செய்த செயிற்றியனார் ஓதுப் 
ஆகலின் அவை பதினாறும் , வீரம் அச்சம் வியப்பு இழிப்பு 
காமம் அவலம் நகை நடுவுநிலை என எட்டாய் அடங்கும் 
எனவும் , இவற்றின் விகற்பர் எல்லாம் செயிற்றியம் முதலிய 
நூல்களான் ஓர்ந்து உணர்க , ஈண்டு உரைப்பின் பெருகும் 
ஆதலான் என்பது . 

206 
விளக்கம் 


பண்ணை 
நாலிரண்டு 


என்ப . 
உண்டே . 


தொல் பொ , 249 

250 


.. 


இவை நாடக நூலார் கருத்து ஆதலின் , பிறன்கோட் கூற 
லாக ஆசிரியர் தொல்காப்பியனார் கூறினமையின் அதனை 
விடுத்து , இயற்றமிழுக்கு உரியவற்றையே இவ்வாசிரியர் 
கொண்டார் . சுவைக்கப்படும் பொருள் , சுவை உணர்வு , 
குறிப்பு , சத்துவம் , இவற்றை எட்டுச்சுவையோடும் பொருத்த 
முப்பத்திரண்டாம் . சுவைக்கப்படும் பொருளையும் சுவை 
உணர்வையும் ஒன்றாகவும் , குறிப்பையும் சாத்துவத்தையும் 
ஒன்றாகவும் கொண்டு எண் சுவையோடும் பெருக்கப் பதி 
னாறாம். இவை நான்கும் நிலைக்களனாகப் பிறக்கும் சுவை 
களையே கணக்கிட அவை எட்டாம் . சுவைக்கப்படும் பொரு 
ளையும் சுவை உணர்வையும் ஒன்றாகக் கொண்டு , அவற்றோடு 
மனத்துட்படும் குறிப்பையும் உடலின் கண்படும் சாத்துவத் - 
தையும் இணைத்து மூன்றாக்கிச் சுவைதோறும் கொள்வர் 
செயிற்றியனார் . 

நாடக நூலார் வெகுளியை விடுத்து நடுவு நிலையைக் 
கொண்டு சுவை எட்டு என்றனர் . வெகுளியின் பயனாக 
நகையோ அழுகையோ மருட்கையோ வீரமோ உவகையோ 
தோன்றும் ஆதலின் , அஃது அவ்வந்நிலையில் அச்சுவையின் 
கண் அடங்கும் என்பதே நாடக நூலார் கருத்து . 

இவையாவும் மெய்ப்பாட்டியல் பேராசிரியர் உரையின் - 
கண் உள்ளனவாம் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 206 


799 


ஒத்த நூற்பாக்கள் 


உய்த்துணர்வு இன்றித் தலைவரு பொருளின் 
மெய்ப்பட முடிப்பது மெய்ப்பாடு ஆகும் . 

தொல் . பொ . 516 


‘ நகையே அழுகை இளிவரல் மருட்கை 
அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று 
அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப . 


251 


எள்ளல் இளமை பேதைமை மடம் என 
உள்ளப் பட்ட நகை நான்கு என்ப . 


252 


இளிவே இழவே அசைவே வறுமை என 
விளிவு இல் கொள்கை அழுகை நான்கே . 


253 


1 மூப்பே பிணியே வருத்தம் மென்மையோடு 
யாப்புற வந்த இளிவரல் நான்கே . 


254 


‘ புதுமை பெருமை சிறுமை ஆக்கமொடு 
மதிமை சாலா மருட்கை நான்கே . 


255 


12 


அணங்கே வீலங்கேகவர் தம் இறைானப் 
பிணங்கல் சாலா அச்சம் நான்கே . 


256 


கல்வி தறுகண் இசைமை கொடை எனச் 
சொல்லப் பட்ட பெருமிதம் நான்கே . 


257 


• உறுப்பறை குடிகோள் அலைகொலை என்ற 
வெறுப்பின் வந்த வெகுளி நான்கே . 


258 


செல்வம் புலனே புணர்வுவிளை யாட்டென 
அல்லல் நீத்த உவகை நான்கே . 


259 
206 


800 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


579 


சிறப்பில்லா மெய்ப்பாடுகள் 
ஆங்கவை ஒருபால் ஆக ஒருபால் 
உடைமை இன்புறல் 2 நடுவுநிலை 3 அருளல் 4 
தன்மை 5 அடக்கம் வரைதல் 7 அன்பு எனாக் 
கைம்மிகல் நலிதல் 10 சூழ்ச்சிய வாழ்த்தல் 12 
நாணுதல் 13 துஞ்சல் 14 அரற்றுக் 1 5 கனவு " எனாஅ 
முனிதல் 17 நினைதல் 18 வேரூஉதல் 19 மடிமை3 0 
கருதல் 21 ஆராய்ச்சி 2 2 விரைவு 3 உயிர்ப்பு : எனாஅக் 
கையாறு இடுக்கண் 28 பொச்சாப்புப் 27 பொறாமை 9 
வியர்த்தல் 2 9 ஐயம் மிகை நடுக்கு 3 2 எனா 
இவையும் உளவே அவையலங் கடையே . 


இதுமேல் கூறிவந்த எண்ணான்கும் அன்றி இவை முப் 
பத்திரண்டும் அவைபோல மெய்ப்பாடு எனப்படும் என்ற 


வாறு . 


( இ - ள் ) நகைமுதலாக விளையாட்டு ஈறாகச் சொல்லப் . 
பட்ட முப்பத்திரண்டும் ஒருகூறாக , இனிச்சொல்கின்ற ஒரு 
கூறு உடைடமை முதலாக நடுக்கு ஈறாகக்கிடந்த அம்முப்பத் 
திரண்டும் ஈண்டு மெய்ப்பாடு எனப்படும் ; ஈண்டு எண் 
ணப்பட்டவையே ஆண்டு அடங்குவனவும் உள ஆகலின் 
அப்பொருண்மைய அல்லாத இடத்து என்றவாறு . 


1 


உடைமை : 


செல்வம் . அது நுகர்ச்சியாயின் உவகைப் பொருளாம் . 
இஃது அன்னதன்றி , நுகராதே அச்செல்வம் தன்னை 
நினைந்து இன்புறுதற்கு ஏதுவாகிய பற்றுள்ளம் ; அஃ 
தாவது நதிமேல் நின்ற மரம் போலச் செல்வம் உடை . 
மையான் வரும் மெய்வேறுபாடு . 


2 இன்புறல் : 
அவ்வுடைமையை நினையுந்தோறும் இடையீட்டுப் 
பிறக்கும் மனமகிழ்ச்சி . 


அகத்திணையியல்-- நூற்பா எண் 207 


801 


3 நடுவுநிலை : 


ஒன்பது சுவைகளுள் ஒன்றென நாடக நிலையுள் வேண் 
டப்படும் சமநிலை ; அஃதாவது செஞ்சாந்து எறியினும் 
செத்தினும் போழினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நிலைமை 
( பழமொழி . 95 ) அது காமம் வெகுளி மயக்கம் நீங்கி 
னோர் கண்ணே நிகழ்வது . இது சிறுவரவிற்று ஆக - 
லான் இவற்றோடு கூறினார் . 


4 அருளல் : 


மக்கள் முதலிய சுற்றத்தாரை அருளுதல் . அது 
அரிதாய அறன் எய்தி அருளியோர்க்கு அளித்தலும் 
கலி . 11 . என்றாற்போல வருவது . ஆண்டை , ( 206 ) 
கருணையினை அழுகை என்றமையின் , இஃது அதனோடு 
அடங்காது . 


5 தன்மை : 


சாதித்தன்மை ; அவையாவன - பார்ப்பாராயின் குந்தி 
மிதித்துக் குறு நடை கொண்டு வந்து தோன்றலும் , 
அரசராயின் எடுத்த கழுத்தோடும் அடுத்த மார்போடும் 
நடந்து சேறலும் , இடையராயின் கோல்கையும் கொடு 
மடி உடையும் விளித்த வீளையும் வெண்பல்லுமாகித் 
தோன்றுதலும் என்று இன்னோரன்ன வழக்கு நோக்கிக் 
கொள்க . 


6 அடக்கம் : 


உயர்ந்தோர் முன் அடங்கி ஒழுகும் ஒழுக்கம் . அவை 
பணிந்த மொழியும் தணிந்த நடையும் தானை மடக்க 
லும் வாய்புதைத்தலும் முதலாயின . 


101 


802 


இலக்கணவிளக்கம் 


-- 


பொருளதிகாரம் 


7 வரைதல் : 


காப்பன காத்துக் கடிவன கடிந்து ஒழுகும் ஒழுக்கம் . 
அவை பார்ப்பாராயின் முத்தீ வேட்டலும் , புலவும் கள் - 
ளும் முதலாயின கடிதலும் என்று இன்னோரன்ன 
கொள்க . வரை தல் தொழிலா கலான் , இது தன்மை 
எனப்படாது . 


8 அன்பு : 

அருட்கு முதலாகி மனத்து நிகழும் நேயம் . - அஃது 
உடையார்க்குப் பிறன்கண் துன்பம் கண்ட வழிக் கண் 
ணீர் விழும் ஆதலின் , அவ்வருளானே அன்புடைமை 
விளங்கும் என்பது . 


இவை எல்லாம் தத்தம் மனத்தின் நிகழ்ச்சியை வெளிப் 
படுப்பன ஆதலின் மெய்ப்பாடு எனப்பட்டன . இனி 
வருகின்றவற்றிற்கும் இஃது ஒக்கும் . 
9 கைம்மிகல் : 


ஒழுக்கக்கேடு . அது சாதித்தருமத்தினை நீங்கினமை தன் 
உள்ள நிகழ்ச்சியானே பிறர் அறியுமாற்றால் ஒழுகுதல் . 


10 நலிதல் 


. 


பிறருக்கு இன்னா செய்து நெருங்குதல் . அது தீவினை . 
மாக்கள் கண் நிகழும் . அவரைக் கண்டு அச்சம் எழுந்த 
தாயின் அஃது அச்சத்தினுள் அடங்கும் ஆதலின் , அஃ . 

தன்று இது என்பது . 
11 சூழ்ச்சி : 

சுழற்சி ; சூழ்வருவானைச் சுழல் வரும் என்ப ஆகலின் . 
அது வெளிப்படுவதொரு குறிப்பு அவன்கண் தோன் - 
றின் அதுவும் மெய்ப்பாடு ; அஃதாவது மனத் தடு 
மாற்றம் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 


- 


206 


803 


12 வாழ்த்தல் : 

பிறரால் வாழ்த்தப்படுதல் . வாழ்த்தல் பிறன்வினை 
அன்றோ எனின் , ஒருவனை நீடு வாழ்க என்று வாழ்த் 
தல் பிறன்வினை ஆயினும் , அதனால் வாழ்விக்கப்படுத்த - 
லின் அவ்வாறு கூறல் அமையும் என்பது . 


13 நாணுதல் : 

நான் உள்ளம் பிறருக்கு வெளிப்பட நிகழும் நிகழ்ச்சி . 
14 துஞ்சல் : 

உறக்கம் . அது நடந்து வருகின்றான் கண்ணும் விளங் . 
கித் தோன்றலின் அதுவும் மெய்ப்பாடு எனப்பட்டது . 


15 அரற்றல் : 

அழுகை அன்றிப் பலவும் சொல்லித் தன்குறை கூறுதல் . 
அது காடு கெழு செல்விக்குப் பேய் கூறும் அல்லல் 
போல , வழக்கினுள்ளார் கூறுவன . 


16 கனவு : 


வாய் வெருவுதல் ; அதனானும் அவன் உள்ளத்து நிகழ் 
கின்றது ஒன்று உண்டு என்பது அறியப்படும் . 


17 முனிதல் : 

வெறுத்தல் ; அஃது அருளும் சினமும் இன்றி இடை 
நிகர்த்தாதல் . வாழ்க்கை முனிந்தான் எனவும் , 
‘ உறையுள் முனியும் அவன் செல்லும் ஊரே . 


. 


புறநா 96 


எனவும் சொல்லும் ஆகலின் . 
18 நினைதல் : 

விருப்புற்று நினைதல் ; நின்னை மிகவும் நினைத்தேன் 
என்பது வழக்காதலின் . அந்நினைவுள்ளம் பிறருக்குப் 
புலனாதலின் மெய்ப்பாடாயிற்று . 


804 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


19 வெரூஉதல் : 
விலங்கும் புள்ளும் போல வெருவி நிகழும் 

உள்ள 
நிகழ்ச்சி . அஃது அஞ்ச வேண்டாதன கண்ட வழியும் 
கடிதின் பிறந்து மாறுவது ஒரு வெறி . 


20 மடிமை : 

- சோம்பு . 
21 கருதல் : - மறந்ததனை நினைத்தல் , 
22 ஆராய்ச்சி : 

ஒரு பொருளை நன்று தீது என்று ஆராய்தல் . 


23 விரைவு : 

இயற்கைவகையான் அன்றி ஒரு பொருட்கள் விரைவு 

தொழில்பட உள்ளம் நிகழும் கருத்து . 
24 உயிர்ப்பு : 

வேண்டிய பொருளைப் பெறாதவழிக் கையறவு எய்திய 
கருத்து . அது நெட்டுயிர்ப்புக்கு முதலா கலின் , அதனை 
யும் உயிர்ப்பு என்றார் என்பது . 


25 


கையாறு : 


அவ்வுயிர்ப்பும் இன்றி வினை ஒழிந்து அயர்தல் . 


26 இடுக்கண் : 

மலர்ந்த நோக்கம் இன்றி , மையல் நோக்கம் படவரும் 

இரக்கம் . 
27 பொச்சாப்பு : 

அற்றப்படுகல் ; அஃதாவது பாதுகாத்துச் செல்கின்ற 
பொருட்கண் யாதானும் ஓர் இகழ்ச்சியான் இடையறவு 
படுதல் . 


28 பொறாமை : 

அழுக்காறு ; அஃதாவது பிறர் செல்வம் கண்டவழி 
வேண்டாதிருத்தல் . 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 207 


805 


29 வியர்த்தல் : 

பொறாமை முதலாயின பற்றி மனம் புழுங்குதல் . 


30 ஐயம் : 


ஒரு பொருள் மேல் இருபொருள் தன்மை கருதி வரும் 
மனத்தடுமாற்றம் . 


31 மிகை : 

கல்லாமையும் செல்வமும் இளமையும் முதலாக வரும் 

உள்ள மிகுதி. 
32 நடுக்கம் : 


அன்பும் அச்சமும் முதலாயின் உடம்பில் புலப்படுமாற் 
றான் உள்ளம் நடுங்குதல் . புதல்வற்குப் பிணி இல்வழி 
யும் எவனாங்கொல் என்று நடுங்குதல் அன்பால் நடுங்கு 
தலாம் ; அச்சம் என்னும் சுவை பிறந்ததன் பின்னர் 
அதன்வழித் தோன்றிய நடுக்கம் அச்சத்தால் தோன் - 
றிய நடுக்கமாம் என்று உணர்க . 


மற்று , இவற்றை எண்ணிய மாத்திரை அல்லது இலக் 
கணம் கூறிற்றிலர் , சொல்லின் முடியும் இலக்கணத்த 
ஆகலின் . உதாரணம் இக் கூறியவாற்றான் வழக்கு 
நோக்கியும் செய்யுள் நோக்கியும் கண்டு கொள்க . 

207 
விளக்கம் 


இந் நூற்பா தொல்காப்பியப் பொருட்படல 260 ஆம் 
நூற்பா , உரை பேராசிரியர் உரைத்த உரையே . 


நதிக்கரையில் நின்ற மரம் தன்னை ஒட்டி நீர் நிரம்ப 
இருப்பினும் தான் நுகரும் அளவே நுகர்தல் அன்றி மிகுதி 
யாக நுகர்தல் இயலாதது ஆயினும் நதிக்கரையில் நிற்கும் 
சிறப்புடையது ; அதுபோலத் தன்னிடத்து உள்ள மிகுந்த 


808 


லக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


செல்வத்தால் தான் நுகரலாம் அளவே நுகர்ந்து , மிகுதியான 
செல்வம் இருக்கிறது என்ற உள்ள நிலையே நதிமேல் நின்ற 
மரம் போல என்பதன் விளக்கமாம் . 


‘ செஞ்சாந்து 


.... 


நிலை - 
சந்தனம் பூசியதனால் மகிழ்ச்சியும் வெட்டிச் செதுக்கிய - 
தனால் துன்பமும் கொள்ளாது எப்பொழுதும் ஒரே பெற்றிய 
ராய் இருக்கும் நிலை . 

அருளியோர் நம்மால் அருள் செய்யத் தக்கார் . 

தன்மை - குந்தி மிதித்து - நெடுந்தொலைவு செல்லுங் 
கால் இடையிடைத் தங்கி மெல்ல நடந்து ; அழுந்த மிதியாது 
மெல்ல மிதித்து என்பதும் ஆம் . 


கோற்கை 

நிரைகளை ஓட்டுதற்குரிய கோலை வைத் . 
திருக்கும் கை . 
கொடுமடி - 

இலை முதலியன இடுதற்கு விடும் 
வளைந்த மடி . 

வீளை நிரைகளை அழைப்பதற்கு ஒலிக்கும் சீழ்க்கை . 
வெண்பல் - தம்பலம் சுவைக்காத பற்கள் . 


தானை மடக்கல் 

ஆடையை அலைய விடாது மடக்கிக் 
கொள்ளுதல் . 


காடுகெழு செல்விக்குப் பேய் கூறுவன பரணி நூல்களில் 
“ பேய் முறைப்பாடு என்ற பகுதியான் அறியலாம் . 


. 


உறையுள் 


ஊரே - 


- 


அதியமான் படையெடுத்துச் செல்லும் ஊர்களில் தங்கி 
இருத்தலை ஊர்மக்கள் வெறுப்பர் . 

உயிர்ப்பு - செயலற்று மூச்சுவீடுதல் . 
மலர்ந்த நோக்கம் - தெளிந்த பார்வை . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 207 


807. 


மையல் நோக்கம் மயக்கம் கொண்ட பார்வை . 


சொல்லின் 

முடித்தல் - கூறிய அளவிலேயே பொருள் 
புலனாகுமாறு அமைத்தல் . 


வியபசாரிபாவம் எனப்படும் நிலையில்லா த மெய்ப்பாடு 
கள் முப்பத்து மூன்று என்று பரதநூலார் கூறினர் . அவர் 
கூறியவற்றுள் ஸ்மிருதி , விபோதம் என்ற இரண்டனையும் 
நினைதல் என ஒன்றாக அடக்கித் தொல்காப்பியனார் நிலை 
யில்லா மெய்ப்பாடுகள் முப்பத்திரண்டு என்று குறிப்பிட் 
டதை 

இந்நூலாசிரியரும் கொண்டுள்ளார் . இவற்றின் 
பொருள் வேறுபாடுகள் சிலசில உள . 


டைமை 


ஒளத்சுக்யம் . 
இன்புறல் - ஹர்ஷம் . 
நடுவு நிலை - தருதி . 
அருளல் - அருளால் விளையும் துக்கமாகிய விஷாதம் . 


தண்மை - தைன்யம் - எளிமை . சாதித்தன்மை என்று 
பொருள்கொள்வது ஆசாரம் ஆவது அல்லது மெய்ப்பாடு 
ஆகாது . 


அடக்கம் - நிர்வேதம் ; தன் அறிவு அடங்கி ஒடுங்கும் 
நிலை . உயர்ந்தோர் முன் அடங்கி ஒழுகுதல் தேசாசாரம் 
ஆவது அல்லது மெய்ப்பாடு ஆகாது . 


வரை தல் - அவகித்தம் ; வெளிப்படுவது புலப்படாது 
நீங்கி ஒளித்தல் . 

அன்பு - சபலதை . 
கைம்மிகல் -- வெறிகொண்டார் செயலாகிய உன்மா தம் . 
நலிதல் - நோயால் வருந்துதலாகும் வியாதி . 
சூழ்ச்சி - கள் முதலிய உண்டார் செயலாகும் மதம் . 
வாழ்த்தல் - பெருவலி உள்ள இடத்து நிகழும் உகரதை . 


808 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நாணுதல் - வரீடை . 
துஞ்சல் - நித்திரை . அரற்று - க்லானி. கனவு - ஸ்வப்னம் . 
முனிதல் - அமர்ஷம் . 
நினை தல் -- ஸ்மிருதி . 
வெரூஉதல் - சங்கை , 
மடிமை - ஆலஸ்யம் . 
ஆராய்ச்சி - மதி . 
விரைவு - ஆவேகம் . 
உயிர்ப்பு - ஜடதை . 
கையாறு - மரணம் - 
இடுக்கண் - சிரமம் . 
பொச்சாப்பு - அபஸ்மாரம் . 
பொறாமை - அசூயை . 
ஐயம்- விதர்க்கம் . 
மிகை - கருவம் . 
நடுக்கம்- . திராஸம் . 


இவ்வாறு பரத நூலார் கூறியன இவருக்கும் உடன் - 
பாடாதல் அறிக . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


தொல் . பொ . 260 

207 


530 


அகப்பொருள் மெய்ப்பாடுகள் 
புகுமுகம் புரிதல் பொறி நுதல் வியர்த்தல் 2 
நகுநயம் மறைத்தல் சிதைவுபிறர்க்கு இன்மை 
கூழை விரித்தல் காது ஒன்று களைதல் 
ஊழ்அணி தைவரல் உடைபெயர்த்து உடுத்தல் 
அல்குல் தைவரல் அணிந்தவை திருத்தல் 10 
இல்வலி உறுத்தல் 11 இருகையும் எடுத்தலொடு 11 


6 


அகத்திணையியல் - நூற்பா எண் -208 


809 


8 


பாராட்டு எடுத்தல் 13 மடம் தப உரைத்தல் 14 
ஈரம் இல் கூற்றம் ஏற்று அலர் நாணல் 15 
கொடுப்பவை கோடல் 1 : உளப்படத் தொகைஇத் 
தெரிந்துடம் படுதல் 17 திளைப்புவினை மறுத்தல் 
கரந்திடத்து ஒழிதல் 19 கண்டவழி உவத்தல் 30 
புறம் செயச் சிதைதல் 21 புலம்பித் தோன்றல் 22 
கலங்கி மொழிதல் 23 கையறவு உரைத்தல் - எனக் 
காட்சி முதல் ஆறையும் கண்ணி ஒன்று ஈரிரண்டு 
ஆட்சிபெற வருநா லாறுமெய்ப் பாடும் 
அன்ன பிறவும் அகன்ஐந் திணைக்கண் 
துன்னும் என்ப துணிந்திசி னோரே . 


இஃது அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் பொதுவாகி 
வரும் மெய்ப்பாடு எல்லாம் கூறி , இனி அகத்தின் ஐந் 
திணைக்கண் பெரும்பான்மையும் களவிற்குச் சிறந்து காட்சி 
முதலிய அவத்தை ஆறினையும் பற்றி ஒன்றற்கு நான்கு 
நான்காகி வரும் மெய்ப்பாடு இருபத்து நான்கு உள 
என்கின்றது . 


( இ - ள் ) புகுமுகம் புரிதல் முதலாகக் கையறவு உரைத் . 
தல் ஈறாகக் காட்சி முதலிய ஆறு அவத்தையினையும் பற்றி 
ஓரோர் அவத்தை நான்கு நான்கு பொருந்துதல் உளவாக 
வரும் இருபத்து நான்கு மெய்ப்பாடும் அவைபோல்வன 
பிறவும் அகன் ஐந்திணைக்கண் பொருந்தும் என்று கூறுவர் 
தெளிந்தோர் என்றவாறு . 


ஆட்சிபெற என்றமையான் , ஒருவனும் ஒருத்தியும் 
எதிர்ப்பட்ட வழிக் கரந்து ஒழுகும் உள்ள நிகழ்ச்சி பெண் 
பாலது ஆகலான் ஈண்டுக் கூறுகின்ற மெய்ப்பாடு தலைமகள் 
கண்ணே சிறந்தன என்பதூஉம் , அவற்றுள் புகுமுகம் 
புரிதல் முதலிய பன்னிரண்டும் புணர்ச்சி நிகழ்வதற்கு முன் 


102 


810 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
னும் , பாராட்டெடுத்தல் முதலிய பன்னிரண்டும் புணர்ச்சி 
நிகழ்ந்த பின்னும் நிகழும் என்பதூஉம் , அவைதாம் ஒன் 
றற்கு ஒன்று நிமித்தமாய்த் தொடர்ந்து வரும் என்பதூஉம் , 
அங்ஙனம் ஒன்றன் பின் ஒன்று தொடர்ந்து வருங்கால் , 
உயிர்மெலிவீடத்து இடையறவு படவும் நிகழும் என்பதூ - 
உம் கொள்க . 


இன்னும் அதனானே , கைக்கிளை பெருந்திணைக்கும் 
இவை வைத்த முறையானே வரையறுத்துக் கூறப்படாது , 
வருதற்கு உரியன வந்துழிக் கொள்ளப்படும் என்பதூஉம் 
கொள்க . 

விளக்கம் 


காட்சி , வேட்கை , உள்ளுதல் , மெலிதல் , ஆக்கம்செப் 
பல் , நாணுவரைஇறத்தல் என்ற ஆறு அவத்தைகளுக்கும் 
புகுமுகம் புரிதல் முதலிய இருபத்து நான்கும் ஒவ்வொன்றற் - 
கும் நந்நான்காகக் கோடல் இவர் கருத்து என்பது . நாணு - 
வரை இறத்தலைக் கடந்த நான்கு அவத்தைகளும் தலைவிக்கு 
அகன் ஐந்திணைக்கண் ஆகா என்பது . 

வினை உயிர் மெலிவிடத்து இன்மையும் உரித்தே . 
( தொல் . பொ . 268 ) என்பதனான் , ஆற்றாமை வருங்கால் இம் 
மெய்ப்பாடுகள் இடையறவு படவும் நிகழும் என்பது . 


அன்ன பிறவும் அவற்றொடு சிவணி 
மன்னிய வினைய நிமித்தம் என்ப . தொல் . பொ . 267 


என்பதன் உரையில் இவை கைக்கிளை பெருந்திணைக்கண் 
ஏற்ற பெற்றி வருதலைப் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் . ] 
அவற்றுள் , 


1 புகுமுகம் புரிதல் : 
ஒருவனும் ஒருத்தியும் எதிர்ப்பட்டவழித் தன்னை 
அவன் நோக்குதற்கண் விரும்பும் உள்ள நிகழ்ச்சி . 


அகத்திணையியல் 


- 


நூற்பா எண் 208 


811 


தான் 


புகுதல் - தலைமகன் நோக்கிய நோக்கு எதிர் 
சென்று புகுதல் ; முகம் - அங்ஙனம் தான் புகுதற்கு 
இடமாகிய நோக்கு ; நோக்கெதிர் நோக்குதலை முகம் 
நோக்குதல் என்ப ஆகலின் நோக்கினை முகம் என்றார் 
என்பது . புரிதல் - மேவுதல் . அஃதாவது தலைமகன் 
காண்டலைத் தலைமகள் வேட்டல் என்றவாறாம் . மற்று , 
இது தலைமகற்கு உரித்து அன்றோ எனின் , அவன் தான் 
காண்பின் அல்லது , தற்காண்டலை நயவான் , அது 
தலைமை அன்று ஆகலின் . அது , 


யான்நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் 
தான்நோக்கி மெல்ல நகும் . 

குறள் . 1094 
என வரும் , 


2 பொறிநுதல் வியர்த்தல் : 
தலைமகன் தன்னை நோக்கியவழி உட்கும் 

நாணும் 
ஒருங்கு வந்து அடைதலின் , வியர்ப் பொறித்த நுத 
லாள் ஆதல் . அது , 

பெரும்புழுக்கு உற்றநின் பிறை நுதல் பொறிவியர் 

உறுவளி ஆற்றச் சிறுவரை திறவென அகநா . 136 
என வரும் . 

இம்மெய்ப்பாடும் தலைமகற்கு உரித்தன்று , உட்கும் 
நாணும் அவற்கு இன்மையின் . 


. 


3 நகுநயம் மறைத்தல் : 


அதன்பின்னர்த் தலைமகன்கண் தோன்றிய குறிப்புக் 
களான் நகுதற்கு ஏதுவாகிய நயனுடைமை மனத்தின் 
கண் பிறந்தவழியும் நகாது நிற்றல் . அது , 
முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை 
நகைமொக்குள் உள்ளதொன் றுண்டு . குறள் 1274 


812 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
எனவரும் . இது மடமையால் தோன்றிய நகை ஆகலின் 
இது மறைத்தலும் தலைமகற்கு உரித்தன்று . எனவே , அவற் 
காயின் நகை தோன்றப்பெறும் என்பதாம் . 
4 சிதைவு பிறர்க்கு இன்மை : 
அங்ஙனம் நகு நயம் மறைத்தவழியும் உள்ளம் சிதைந்து 
நிறை அழியும் ஆகலின் , அச்சிதைவு புறத்தார்க்குப் 
புலனாகாமை நெஞ்சினை நிறுத்துதல் . அது , 
" அகம்மலி உவகையள் ஆகி முகன் இகுத்து 
ஒய்யென இறைஞ்சி யோளே . 


அகநா . 86 


எனத் தலைமகன் அறிய மெய்ப்பட்டது என்பது . இதுவும் 
தலைமகற்கு உரித்தன்று , தன் சிதைவு உணர்த்தின் அல்லது 
மறைக்குந்துணை சிதைவு இன்மையின் ; என்னை ? 


. 


பெருமையும் உரனும் ஆடூஉமேன . தொல் பொ . 93 
என்ப ஆகலின் . 

இனி , இவை நான்கும் முறையானே ஒருங்கு வந்த 
செய்யுள் வருமாறு : 


யான் தற் காண்டொறும் தான் பெரிது மகிழாள் 
வாணுதல் வியர்ப்ப நாணினள் இறைஞ்சி 
மிகைவெளிப் படாது நகைமுகம் கரந்த 
நன்னுதல் அரிவை தன்மனம் சிதைந்ததை 
நீ அறிந் திலையால் நெஞ்சே 

யான் அறிந் தேன் அது வாயா குதலே . 
எனவரும் . 

இவை நான்கும் முதல் அவத்தைக்கண் நிகழ்வன . 


விளக்கம் 


புகுமுகம் புரிதல் - தலைவன் பார்வைக்குளதிர் தலைவி 
சென்று நிற்றல் , நோக்கினை முகம் என்பது , 


813 


- 


அகத்திணையியல் நூற்பா எண் 208 
தாம்உகக்கும் தம்கையில் சங்கமே போலாவோ 
யாம்உகக்கும் எம்கையில் சங்கமும் ஏந்திழையீர் 
தீமுகத்து நாகணைமேல் சேரும் திருவரங்கர் 

ஆமுகத்து நோக்காரால் அம்மனே அம்மனே . 
என்ற நாச்சியார் திருமொழியானும் உணர்க . 


தலைவன் தான் தலைவியைக் காண விரும்புவது சிறப்பே 
யன்றித் தன்னைத் தலைவி காணவிரும்புவது சிறப்பன்று . 


யான் 

நகும் 
யான் தன்னை நோக்குங் காலத்துத் தலைவி நாணத் 
தால் தலை குனிந்திருப்பாள் . யான் நோக்காத போது அவள் 
என்னை நோக்கி முறுவலிப்பாள் என்று தலைவன் தான் 
காண்பதைத் தலைவி உணராதவாறு அவள் செயல் கண்டு 
கூறியது . 


. 


பெருப்புழுக்கு 


திற என 


மிகவும் காற்றின்மையால் புழுங்குதலை உற்ற உனது 
பிறை போன்ற நெற்றியில் பொறித்த வியர்வையைப் போக்க 
யான் காற்றை விசிறுமாறு சிறிதளவு முகத்தைப் புதைத்த 
துணியை நீக்குவாயாக என்று , திருமணம் நிகழ்ந்தபின் 
முதல் நாள் இரவில் , வெட்கத்தால் உடல் முழுதும் போர்த் 
துப் படுக்கையில் தலைவீ கிடந்தபோது தலைவன் கூறியது 
இது . 
இதன்கண் , நெற்றியில் புழுக்கத்தால் 

வியர்வை 
தோன்றுவதாகவே கூறப்பட்டுள்ளது . புழுக்கத்தால் உடல் 
முழுதும் வியர்க்கும் ; அவ்வாறாக நெற்றியை மட்டும் சுட் 
டியது , பண்டு தன்னை அவள் புகுமுகம் புரிந்தவழிப் பொறி 
நுதல் வியர்த்தலைக் கண்டான் ஆதலின் , அதனை உட் . 
கொண்டு மறைத்த வாய்பாட்டானே சொன்னான் எனினும் , 
அவள் நுதலைச் சுட்டிக் கூறற்குப் பொறி நுதல் வியர்த்தலே 
காரணமாம் என்பது குறித்து உணரப்படும் . 


814 

இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 
நுதல் வியர்ப்பொறித்தல் என்பது பொறிநுதல் வியர்த் - 
தல் என்று கூறப்பட்டுள்ளது . 


முகை 


உண்டு 


மொட்டிற்குள் மணம் பொதிந்திருப்பது போல , இவள் 
முறுவலுக்குள்ளும் உடன்பாட்டுக் குறிப்பு பொதிந்துள்ளது . 
தன் உடன்பாட்டுக் குறிப்பைத் தலைவன் உணராதவாறு 
மறைக்க முயலும் தலைவி தன் முறுவலையும் அடக்கிக்கொள்ள 
முயல்வாள் என்பது . 
அகம்மலி 

இறைஞ்சியோளே 


4 


+ ... 


.... 


முதல் நாள் இரவில் உடல் முழுதும் போர்த்துக்கொண்டு 
தலைவி படுக்கையில் கிடக்கத் தலைவன் முகத்தை மூடிய 
துணியை நீக்க , அவள் அஞ்சி உயிர்க்க , அவன் நின் உள் - 
ளத்துப் பட்ட தனை மறையாது உரை என்றானாக , மனத்தில் 
உவகைமிக முகத்தைத் தாழ்த்தி வணங்கினாள் என்பது . 
தன் மனத்துப்பட்ட சிதைவை முகம் காட்டுமாதலின் அதனை 
அவன் நன்கு காணாதவாறு தலை குனிந்து கொண்டாள் 
என்பது . தலைவன் ஒருவன் மாத்திரம் தலைவியது மனம் 
சிதைந்ததை உணர்தல் இயலும் . 

தலைவன் தனக்கு ஏற்பட்ட சிதைவை மறைக்காது வெளிப் 
படையாகக் கூறிவிடுவான் , அஃது ஆண்பாற்கு இயல்பு 
ஆதலின் . 


. 


. 


யான் தன் 


... 


... வாயாகுதலே 


யான் தன்னைக் காணும் தோறும் தான் மகிழ்ச்சியைப் 
பெரிதாக வெளிக்காட்டாது , ஒளி பொருந்திய நெற்றியில் 
வியர்வை துளித்து எழ , நாணி இறைஞ்சி , தன் முறுவலை 
வெளிப்படுத்தாது மறைத்துக் கொண்ட நல்ல நெற்றியை 
உடைய தலைவியின் மனம் சிதைந்த நிலையை , மனமே ! நீ 
அறிந்தாய் அல்லை . அஃது உண்மையாக ஏற்பட்டதை 
யான் அறிவேன் என்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 


208 


815 


இஃது இயற்கைப் புணர்ச்சியால் தலைவியைக் கூடி 
நீங்கிய தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொற்றது . 


தான் பெரிது மகிழாள் எனவே , சிறிது மகிழும் 
என்பது புகுமுகம் புரிதல் . வாள் நுதல் வியர்ப்ப என்பது 
பொறிநுதல் வியர்த்தல் . நகை முகம் கரந்த என்பது நகு 
நயம் மறைத்தல் . அரிவை தன் மனம் சிதைந்தது என்பது 
சிதைவு பிறர்க்கு இன்மை - எனக் கொள்க . 


ஒத்த நூற்பா 


புகுமுகம் புரிதல் பொறிநுதல் வியர்த்தல் 
தகு நயம் மறைத்தல் சிதைவு பிறர்க்கு இன்மை 
தகுமுறை நான்கே ஒன்றுஎன மொழிப . 

தொல் . பொ . 261 ] 
5 கூழை விரித்தல் : 


தன் உள்ளத்து நிகழ்ந்த வேறுபாட்டினை , அக்காலத்துத் 
தலைமகள் நிறை உடையள் ஆதலால் கரந்து ஒழுகற் 
பாலளே ; அங்ஙனம் கரக்குங்கால் , தன் வயத்தது 
ஆகிய உடம்பு பற்றி வரும் வேறுபாட்டினைத் தாங்கும் ; 
அங்ஙனம் தாங்குங்கால் , உடம்பொடு தொடர்பு 
உடையதாகி வேறுபட்ட தலைமயிரின துமுடி 

உள்ள 
நெகிழ்ச்சியானே தன் வயத்தது அன்றி நெகிழ்தல் . 
அக் கூழைவிரிதற்கு ஏதுவாயினாள் இவள் ஆகலின் , 
அதனைச் சினை வினையான் அன்றி முதல் வினையால் 
கூறினார் என்பது . 


6 


காது ஒன்று களைதல் : 


வீழ்வன 


உறுப்பிடைப் பூட்டுறப் புனையாது பெய்து வைத்தன 
ஆதலான் , தோடு முதலாயின எளிதின் 
ஆயின . மற்று , அவை வீழ்தற்கு ஏதுவாகிய நெகிழ்ச்சி 
நிரம்பத் தோன்றாது இடை நிகர்த்தது 

ஆதலின் , 
ஒன்று நிற்ப ஒன்று வீழ்தல் எனப்பட்டது . இது கூழை 


816 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

போலாது ஊறுஉணர்வு உடைய உறுப்பு ஆகலின் , 
காதின் வேறுபாட்டினைக் கூழை வேறுபாட்டின் பின் 
வைத்தார் ; என்னை ? கூழையின் காது தனக்கு உறவு 
உடைமையின் . 


7 ஊழ் அணிதைவரல் : 


அக் கூழையும் தோடும் போலாது பெய்யப்படும் முறை . 
மைய ஆகிய வளைகளை முன்கைமேல் இறுகச் செறித்த 
லும் விரல் செறியினைத் திருத்தலும் முதலாயின , இவை 
தோடு போலச் செறிவு இல்லன அன்மையின் , அவற் 
றுப் பின் வைத்தார் . 


8 உடைபெயர்த்து உடுத்தல் : 


உடுத்த உடையினைப் பலகாலும் அழித்து உடுத்தல் . 
அது கழல்தொடி போலாது செறிவு உடைமையின் 
அவ்வுடை நெகிழ்ச்சியைத் தொடி நெகிழ்ச்சிக்குப் பின் 
வைத்தார், மற்று , 


. 


தொடி நெகிழ்ந் தனவே தோள்சா யினவே 

குறுந் . 239 


எனப் பிரிவின்கண் வந்த வேறுபாட்டினை ஈண்டுக்கூறார் ; 
அவை , 


• வினை உயிர் மெலிவிடத்து இன்மையும் உரித்தே 

தொல் . பொ . 268 
என்ப ஆகலின் , உயிர் மெலிவிடத்து இடையறவுபட நிகழ்ந் 
தன ஆகலான் என்பது . 
இவற்றிற்குச் செய்யுள் : 


விண்உயர் விறல்வரைக் கவா அன் ஒருவன் 
கண்ணின் நோக்கியது அல்லது தண்ணென 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 208 


817 


உரைத்தலும் இல்லை மாதோ அவனே 
வரைப்பால் கடவுளும் அல்லன் அதற்கே 
ஓதி முந்துறக் காது ஒன்று நெகிழ 
நிழல் அவிர் மணிப்பூண் நெஞ்சொடு சழலத் 
துகிலும் பன்முறை நெடிது நிமிர்ந் தனவே 
நீ அறி குவை அதன் முதலே 
யாதோ தோழி அது கூறுமாறு எமக்கே . 


எனவரும் . கவா அன் - கள்வன் . 


இவை நான்கும் இரண்டாம் அவத்தைக்கண் நிகழ்வன . 


விளக்கம் 


கூழை 


- 


மயிர்முடி . மயிர்முடி அடிப்புறம் உடலோடு 
தொடர்புடைத்தாயினும் நுனிப்புறம் தொடர்பு இன்றி 
இருத்தலின் , அதன்நெகிழ்ச்சியைப் போற்றுதல் அத்துணை 
எளியதன்று . தலைவியின் உள்ள நெகிழ்ச்சியானே கூந்தல் 
நெகிழ்ந்தமையின் கூழை வீரிதலாகிய சினைவினையை விரித் - 
தல் எனத் தலைவிமேல் ஏற்றிக் கூறினார் . 


காதில் செருகப்படும் குழைகளில் ஒன்று , பின் உள்ள 
நெகிழ்ச்சியானே நெகிழ்ந்தது ; பின்னர் நன்கு பொருத்தமா 
கப் பெய்யப்படும் வளையல்களும் மோதிரங்களும் கழலத் 
தொடங்கின ; பின்னர் செறிவாகப் புனையப்பட்ட ஆடை 
நெகிழ்வதாயிற்று . அம் முறைபற்றி இம் மெய்ப்பாடுகள் 
வைக்கப்பட்டன . 


தாடி நெகிழ்தல் சுற்புக்காலத்தும் உண்டேனும் 
இன்ன மெய்ப்பாட்டின் பின் இன்னது நிகழும் என்ற வரை 
யறை கற்புக்காலத்து இன்மையின் இம் மெய்ப்பாடுகள் 
களவிற்கே பெரிதும் உரிமை உடையவாயின . 


103 


818 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


( விண் உயர் 


கூறுமாறு 

எமக்கே 


- 


.. 


* வானளாவிய சிறந்த மலையில் கள்வன் ஒருவன் , என் 
னைக் கண்ணால் நோக்கினானேயன்றி , மனங்குளிர ஒரு சொல் 
லும் உரைக்கவில்லை . அவன் இம்மலையகத்து விரும்பி வீற் . 
றிருக்கும் கடவுளும் அல்லன் . அதற்கே என் மயிர்முடி முத - 
லில் நெகிழ , காதுகளில் அணிந்துள்ள தோடுகளில் ஒன்று 
நெகிழ , பின் ஒளி பொருந்திய அணிகலன்களும் மனத்தோடு 
கழல , ஆடையும் பன்முறை நெகிழத் தொடங்கிவிட்டது . 
அதன் காரணம் உனக்கே தெரியும் . ஆதலின் , அஃது யாது 
என்பதை எனக்கே 

கூறுவாயாக 

என்ற இப்பாடல் , 
தோழிக்குத் தலைமகள் அறத்தொடு நின்றது . இதன்கண் ஓதி 
முந்துற நெகிழ என்பது கூழை விரித்தல் . காது ஒன்று 
நெகிழ என்பது காது ஒன்று களை தல் . நிழல் அவிர் 
மணிப்பூண் நெஞ்சொடு கழல என்பது ஊழ் அணி தைவரல் . 
* துகிலும் பன்முறை நெடிது நிமிர்ந்தன என்பது உடை 
பெயர்த்து உடுத்தல் , 


4 


ஒத்த நற்பா 


கூழை விரித்தல் காது ஒன்று களைதல் 
ஊழ்அணி தைவரல் உடைபெயர்த்து உடுத்தலோடு 
ஊழி நான்கே இரண்டுஎன மொழிப . 

தொல் . பொ , 210 ] 


9 அல்குல் தைவரல் : 


பெரிதும் 


மேல் உடைபெயர்த்து உடுத்தவள் அது 
நெகிழ்ந்து காட்டியதனைப் பாதுகாத்தல் . 


10 அணிந்தவை திருத்தல் : 


அங்ஙனம் 

பாதுகாத்தவள் உடை நெகிழ்ச்சியைப் 
போற்றிக் கடிசூத்திரம் முதலாயின திருத்தல் . 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 208 


819 


11 இல்வலி உறுத்தல் ; 

அங்ஙனம் திருத்தினவள் புணர்ச்சியை வேண்டா தாள் 
போல வன்மை படைத்துக்கொண்டு செய்தல் ; இல்வலி 
உறுத்தல் என்பதற்கு இற்பிறத்தலான தன்வலி தோன்ற 
நிற்றல் எனவும் சொல்லும் . 


12 இருகையும் எடுத்தல் : 


அங்ஙனம் படைத்துக்கொண்ட வலியானும் தடுக்கப் 
படாது , நிறை அழிதலின் கைகள் தாமே முயங்கல் 
விருப்பத்தான் எழுவன போல்வதொரு குறிப்பு 


இவை நான்கும் மூன்றாம் அவத்தைக்கண் நிகழ்வன . 


எடுத்துக்காட்டு : 


* ஓதியும் நுதலும் நீவி யான் தன் 
மாதர் மென்முலை வருடலின் கலங்கி 
உள்ளத்து உகுநள் போல அல்குலின் 
நெகிழ் நூல் கலிங்கமொடு புகும் இடன் அறியாது 
மெலிந்திலள் ஆகி வலிந்து பொய்த்து ஒடுங்கவும் 
யாம் எடுத்து அணைத்தொறும் தாம் இயைந்து எழுதலின் 
இம்மை உலகத்து அன்றியும் நம்மை 
நீள்அரி நெடுங்கண் பேதையொடு 

கேள் அறிந் தனகொல் இவள் வேய்மென் தோளே . 
எனவரும். 


விளக்கம் 


அல்குல் தைவரல் - உடை நெகிழ்ச்சியைப் போற்ற 
வயிற்றின் அடிப்பகுதியில் அதனைப் பிடித்துக்கொள்ளுதல் . 

கடிசூத்திரம் - ஆடைமேல் அதன் நெகிழ்ச்சி போற்றி 
அணியும் அணிகலம் . 


என்று 


820 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

இல்வலி - இற்பிறத்தலான் உரிய வலிமை 
பொருள் கூறுதல் இவ்விடத்துக்கு ஏலாது எனவும் , சிதைவு 
பிறர்க்கு இன்மையின் முன்பே அது பயன்பட்டிருத்தல் 
வேண்டும் எனவும் பேராசிரியர் கொள்வர் . 


. 


ஓதியும் நுதலும் 

இஃது இயற்கைப் புணர்ச்சிக்கண் தலைமகன் தன் நிலை 
உரைத்தது . 


தலைவியின் மயிர்முடியையும் நெற்றியையும் தடவிக் 
கொடுத்து யான் அவள் காதல்தரும் மெல்லிய நகிற்காம்பு 
களை நெருடுதலினாலே மனம் நெகிழ்ந்தது போல இடையில் 
கட்டிய ஆடையும் நெகிழ வேற்றிடம் புகுதல் அறியாது . 
மன மெலிவை மறைத்துப் பொய்யாக வலிமை படைத்துக் 
கொண்டு தான் ஒடுங்கவும் , யான் சென்று அணைக்குந் 
தோறும் இவள் மூங்கில் போன்ற மெல்லிய தோள்கள் 
தாமும் என்னைத் தழுவுதற்குப் பொருந்துதலின் , இப்பிறப் - 
பில் மட்டும் அன்றிச் சென்ற பிறப்புக்களிலும் தலைவியோடு 
யான் தொடர்ந்து கொண்டுள்ள தொடர்பை அத்தோள்கள் 
அறிந்தன போலும் ! 


இதனுள் உடம்பும் உள்ளத்து உகுநள்போன்றனள் 
என்பது அல்குல் தைவரல் ; அவ்வேறுபாட்டானே உடை 
சோருமாறு உடல் நிலை மாறுதலின் . 

“ அல்குலின் நெகிழ்நூல் கலிங்கம் என்பது அணிந் 
தவை திருத்தல் ; அல்குலில் யாத்த நூலிற்கு நெகிழ்ச்சி 
கூறினமையின் , 

மெலிந்திலள் ஆகி வலிந்து பொய்த்து ஒடுங்கவும் 
என்பது இல்வலி உறுத்தல் . 


யாம் எடுத்து அணைத் தொறும் தோள் தாம் எழுந்து 
இயைதலின் என்பது இருகையும் எடுத்தல் . 


208 


அகத்திணையியல் - நூற்பா எண் 


- 


821 


இம்மை உலகத்து அன்றியும் கேள் அறிந்தன என் 
பது இருவர் அன்பும் எழுமையும் தொடர்ந்த அன்பு என்று 
கூறியவாறு . 

ஒத்த நூற்பா 
அல்குல் தைவால் அணிந்தவை திருத்தல் 
இல்வுலி உறுத்தல் இருகையும் எடுத்தலொடு 
சொல்லிய நான்கே மூன்று என மொழிப. 

தொல் . பொ . 263 ] 
13 பாராட்டு எடுத்தல் : 

அங்ஙனம் பன்னிருவகை மெய்ப்பாடும் நிகழ்ந்தவழிப் 
புணர்ச்சி நிகழும் அன்றே . அதன்பின்னர்த் தலைமகனை 
இயற்பட நினையும் குறிப்பு . பாராட்டு என்னாது 
எடுத்தல் என்றதனால் , இதனை உள்ளம் எடுத்தல் மேற் 
கொள்க . 


14 மடம் தப உரைத்தல் : 

விளையாடும் பருவத்து நிகழ்ந்த அறிமடம் நீங்கிக் 
காமப்பொருட்கண்ணே சிறிது அறிவு தோன்றப் பாங் . 
கிக்குச் சில கூற்றுமொழி கூறல் ; மடந்தப உரைத்தற்கு 

ஏதுவாகிய கருத்து ஈண்டு மெய்ப்பாடு எனப்படும் . 
15 ஈரம் இல்கூற்றம் ஏற்று அலர் காணல் : 

அங்ஙனம் அறிமடம் கெடச் சொல் பிறந்தவழி இன் . 
றளவும் தமரால் கூறப்படாத கடுஞ்சொல் உளவாம் 
அன்றே ! அவற்றை முனியாது ஏற்றுக்கொண்டு , புறத் 

தார்க்கு இது புலனாங்கொல் ? என்று நாணுதல் . 
16 கொடுப்பவை கோடல் : 

தலைமகனால் கொடுக்கப்பட்ட தழையும் கோதையும் 
தாரும் கண்ணியும் தோள்மாலையும் 

முதலாயின 
கொண்டு கையுறை பாராட்டுதல் , 
இவை நான்காம் அவத்தைக்கண் நிகழ்வன . 


822 


இலக்கண விளக்கம்- பொருளதிகாரம் 


இவற்றிற்குச் செய்யுள் : 


6 


ஒருநாள் வந்து பல நாள் வருத்தும் 
நின்னே போலும் நின் தழை என்வயின் 
நிற்பா ராட்டியும் சொற்கொளல் இன்றியும் 
யாய் எதிர் கழறலின் பேர் அலர் நாணியும் 
மயல்கூர் மாதர்க்குத் துயர்மருந்து ஆயினும் 
நோய்செய் தன்றால் தானே 

நீ தொடக் கரிதலின் ஓரிடத் தானே . 
எனவரும் . 

விளக்கம் 


இவை புணர்ச்சிக்குப்பின் நிகழும் மெய்ப்பாடுகளாம் . 


தலைவன் பெருமையைத் தலைவி தன் மனத்துக் கொள் - 
வாளேயன்றித் தோழி முதலிய யாரிடத்தும் கூறாள் . தலைவ 
னாயின் , தன் பாங்கனிடம் கூறவும் படும் என்பது 


மடம்தப உரைத்தல் - பிறை தொழ மறுத்தல் போல்வன - 


. 


ஒரு நாள் வந்து 


இது தோழி கையுறை மறுத்தது . 


ஒரு நாள் வருதலினாலேயே நீ வாராத பல நாளும் 
எங்களைத் துன்புறுத்தும் உன்னைப் போலவே உன் தழை - 
யைக் கருது தலால் என்னிடம் உன்னை இயற்பட மொழிந் 
தும் , என் சொற்களைப் பண்டு போலக் கொள்ளாமலும் , 
தாயின் வெகுளிச் சொற்களைப் பொறுத்து அலருக்கு நாணி - 
யும் மயக்கம் மிகும் தலைவிக்கு உன் தழை துயர் தீர்க்கும் 
மருந்து ஆயினும் , நீ தொட்ட இடத்தில் உன் காமத்தீயால் 
அது கரிந்து காட்டுதலின் நோய் தருகின்றது - இது முன் 
னொருகால் கையுறை ஏற்ற தோழி பின் ஒருகால் காரணம் 
காட்டி மறுத்தது . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


823 


. 


‘ நிற்பாராட்டி - பாராட்டெடுத்தல் சொற்கொளல் 
இன்றி மடந்தப உரைத்தல் * பேர் அலர் நாணி , - அலர் 

‘ தழைதுயர் மருந்து , கொடுப்பவை கோடல் . 


நாணல் . 


ஒத்த நூற்பா 
* பாராட் டெடுத்தல் மடந்தப உரைத்தல் 
ஈரமில் கூற்றம் ஏற்று அலர் நாணல் 
கொடுப்பவை கோடல் உளப்படத் தொ கைஇ 
எடுத்த நான்கே நான்குஎன மொழிப . 

தொல் . பொ . 264 ] 
17 தெரிந்துடம்படுதல் : 

அங்ஙனம் கொடுப்பவை கோடல் நிகழ்ந்தவழி அவ் 
வொழுகலாறு புறத்தார்க்கு எல்லாம் ஐயமாகலின் 
அதன்வழித் தலைமகனைத் தலைமகள் கூடி ஒழுகும் இவ் 
வொழுகலாறு நிகழ்த்தவாற்றைப் பட்டாங்கு உணரா 
தார் , தலைமை செய்தனள் இவள் எனவும் , தகாத 
ஒழுக்கத்தினள் இவள் எனவும் பல்லாற்றானும் இவள் - 
கண்ணே ஏ தமிட்டுத் துணிந்தும் துணியாதும் உரைப் 
பார் ஆகலான் , அதற்கு நாணி , இனி யாது கொல்லோ 
செயற்பாலது ? என்று ஆராய்ந்து இவ்வொழுக லாற் 
றினை அறிவிப்பேங்கொல் ? அறிவியேங் கொல் ? எனத் 
தடுமாறிப் பின் ஒருவகையான் , முழுவதூஉம் சொல் 
லாது , தன்குலத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் பெண் தன் - 
மைக்கும் ஏற்றவகையான் 

வேண்டுவன தெரிந்து 
கொண்டு , இன்ன வாறுபட்டது என்று தோழிக்கு உடன் 
படுதலும் , தோழியால் செவிலிக்கு உடன்படுதலும் என 
இன்னோரன்ன குறிப்பினைத் தெரிந்து உடன்படுதல் . 


18 திளைப்பு வினைமறுத்தல் : 

அங்ஙனம் தமர்க்குத் தான் உடன்பட்டதன் பின்னர்த் 
தலைமகனோடு பகலும் இரவும் பண்டு திளைத்தவாறு 
திளைத்தலை அச்சமும் நாணும் காரணமாக மறுத்தல் . 


824 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 


19 கரந்திடத்து ஒழிதல் : 


அக்காலத்து இற்செறிக்கப்படுதலான் தான் அவனை 
மறுத்த ஏதத்திற்கு நாணியும் , அஞ்சியும் அவற்கு 
வெளிப்படாது ஒழுகுதல். 

தன் இடத்தே தங்குதலை 
இடத்து ஒழிதல் என்றார் . 


20 கண்டவழி உவத்தல் : 


அங்ஙனம் கரந்து ஒழுகும் காலத்து அவனை 
ஞான்று கண்டவழிக் கழி உவகை மீ தூர்தல் . 


இவை நான்கும் ஐந்தாம் அவத்தைக்கண் நிகழ்வன . 


இவற்றிற்குச் செய்யுள் : 


. 


அறியாய் கொல்லோ நீயே தெறுவர 
நோக்குதொறும் பனிக்கும் நெஞ்சமொடு இவளே 
யாய்க்கு அறி வுறா அலின் நின் எதிர் நாணி 
மனைவயின் பிரியலள் மன்னே அதற்கே 
நினைவிலள் இவள்என உரைத்தி 

புனை தார் மார்ப காண்டியோ அதுவே . 
எனவரும் . 

விளக்கம் 


பட்டாங்கு - நிகழ்ந்தவாறு . 


. 


அறியாய் கொல்லோ 


பகற்குறிக்கண் தலைமகளை 

தலைமகளை இடத்து உய்த்துவந்து , 
தலைமகனை எதிர்ப்பட்டு நின்று தோழி வரைவு கடாய பாடல் 


* தலைவனே ! நீ அறியாயோ ! அஞ்சுதல் தோன்றத் 
தாய் பார்க்குந்தொறும் நடுங்கும் மனத்தோடு . தலைவி 
தாய்க்கு அறத்தொடு நின்றமையின் , நின் எதிர் வருதற்கு 


அகத்திணையியல் - நற்பா எண் 208 


825 


நாணங்கொண்டு , வீட்டைவிட்டு நீங்காது இற்செறிக்கப் 
பட்ட நிலையில் உள்ளாள் . அதனை நோக்காது நீ • தலைவி 
உன்னை விருப்புற்று நினைக்கவில்லை என்கின்றாய் . உன்னைக் 
காணுங்கால் அவள் உள்ள மகிழ்ச்சியை நோக்கிக்காண் . 
என்றவாறு . 

யாய்க்கு அறிவுறாலின் என்பது தெரிந்து உடம்படுதல் ; 
என்னை ? அவள் நோக்குதொறும் பனித்தலின் , அறிவுறுத் 
தாள் என்றமையின் . நின் எதிர் நாணி என்பது திளைப்பு 
வினைமறுத்தல் ; என்னை ? தமர்க்கு இம்மறையினை உரைத் 

என்று நீ பேசுவாயே என்று நாணம் உற்றாள் 
என்றமையின் . மனைவயின் பிரியலள் என்பது கரந்திடத்து 
ஒழிதல் . புனை தார் மார்ப ! காண்டியோ அதுவே என்பது 
கண்டவழி உவத்தல் ; என்னை ? நிற்கண்டவிடத்து நுதலும் 
தோளும் பசலை நீங்கியவாறு கண்டிலையோ ? என்னும் குறிப் 
பினால் கூறினமையின் . 


. 


தாள் 


ஒத்த நூற்பாக்கள் 


• தெரிந்துடம் படுதல் திளைப்புவினை மறுத்தல் 
கரந்திடத்து ஒழிதல் கண்டவழி உவத்தலொடு 
பொருந்திய நான்கே ஐந்து என மொழிய 

தொல் . பொ . 215 ] 
21 புறம் செயச் சிதைத்தல் : 


பூவும் சாந்தும் பூணும் துகிலும் முதலாயின கொண்டு 
புறத்தே கோலம் செய்ய , அகத்தே சிதைவு உண்டாதல் . 
மேல் நின்றது கண்டவழி உவத்தல் ஆகலானும் , இது 
காணாதவழி நிகழ்கின்றது ஆகலானும் அதற்கு இனம் 
இன்றியும் அதன்வழித் தோன்றியது எனப்படும் ஆக 
லின் இஃது அதன்வழித்து ஆயிற்று என்பது . 


104 


826 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


22 புலம்பித் தோன்றல் ; 


அங்ஙனம் புனைந்த கோலம் துணையொடு கழியப் பெறா 
மையின் புல்லென்று அழிந்த நெஞ்சினள் ஆகலான் , 
எல்லாச் சுற்றத்தார்க்கும் இடைநின்றேயும் , தனியள் 
என்று அறிவியா நிற்றல் . 


23 கலங்கி மொழிதல் : 


கையொடுபட்ட கள் வரைப் போலச் சொல்லுவனவற் 
றைத் தடுமாற்றம் தோன்றச் சொல்லுதல் . அஃதாவது 
தன் மனத்து நிகழா நின்றன தன்னை அறியாமல் சில 
புலப்படச் சொல்லுதல் ஆயிற்று . 


24 கையறவு உரைத்தல் : 


கலங்காது சொல்லுங்கால் செயலறவு தோன்றச் சொல் 
லுதல் ; அஃதாவது வன்புறை எதிரழிந்து சொல்லுவன 
போல்வன . 


இவை நான்கும் ஆறாம் அவத்தைக்கண் நிகழ்வன . 
புறஞ்செயச் சிதைதல் முதலிய நான்கற்குச் செய்யுள் : 


" இவளே , அணியினும் பூசினும் பிணிஉழந்து அசைஇப் 

பல்கிளை நாப்பண் இல்கிளை போல 
மொழிவகை அறியாள் பொழிகண் நீர் துடைத்து 
யானே கையற அலமரும் 

கூறாய் பெரும நிற்றேறு மாறே . 
எனவரும் . 


விளக்கம் 


தனியள் என்று அறிவியா நிற்றல் - தான் தலைவன் 
தொடர்பு அன்றித் தோழி முதலிய பிறர் தொடர்பை வெறுத் 
தமையின் , தனித்திருப்பாளாக நெஞ்சத்துக் கருதுதல் . 


827 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 208 


“ இவளே அணியினும் - 


இது தோழி தலைமகனை நெருங்கி வரைவு கடாயது . 


பெரும் ! தலைவிக்கு அணிகலன்களை அணிவித்தாலும் 
சாந்து முதலிய பூசினாலும் அவ்வனப்பைக் காண்டற்கு நீ 
இல்லையே என்று மனம் மெலிந்து , சுற்றத்தார் பலரிடைத் 
தான் இருப்பினும் ஒருவரும் இல்லாத தனியளைப் போலத் 
தன்னைக் கருதிக்கொண்டு , தடுமாற்றம் இல்லாது உரையா 
டும் நிலையை அறியாளாய் , தான் உகுக்கும் கண்ணீரைத் தன் 
னோடு ஒன்றுபட்ட யானே துடைத்துச் செயலறவுபட அவள் 
மனம் சுழலுகிறாள் . உன்னைத் தெளியும் வழிதான் யாதோ ? 


என்றவாறு . 


- 


அணியினும் பூசினும் பிணிஉ ழந்து அசைஇ - புறம் 
செயச் சிதைதல் . * பல்கிளை நாப்பண் இல்கிளை போல - 
புலம்பித்தோன்றல் . * மொழி வகை அறியாள் கலங்கி 
மொழிதல் . * யானே கையற அலம் வரும் - கையறவு 
உரைத்தல் ; என்னை ? தன் கண்ணீர் துடைத்தலும் ஆற்றாள் 
என்றமையின் . 

ஒத்த எற்பா 
புறம்செயச் சிதைதல் புலம்பித் தோன்றல் 
கலங்கி மொழிதல் கையறவு உரைத்தலொடு 
புலம்பிய நான்கே ஆறுஎன மொழிப . 

தொல் . பொ . 286 


இனி , பேராசிரியர் புகுமுகம் புரிதல் முதலிய நான்கும் 
தலைமகளனவே ஆகி ஓர் இனத்தவாயின . தலைவியைத் 
தலைமகன் பொருந்தியவழிக் கூழை விரித்தல் முதலிய நான் - 
கும் நிகழ்ந்தமையின் , அவை மேலனற்றோடு சிறிது இடை 
யறவுபட்டு நிகழ்ந்தன . அல்குல் தைவரல் முதலிய நான்கும் 
புணர்ச்சிக்கு மிகவும் இயையு உடைமையின் மேலனவற்றோடு 
ஒன்றாது வேறாயின . பாராட்டெடுத்தல் முதலிய நான்கும் 


828 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


சிறிது 


புணர்ந்து நீங்கிய பின் நிகழ்ந்தமையின் அவையும் அவற் 
றின் 

வேற்றுமைஉடைய . தெரிந்துடன்படுதல் 
முதலிய நான்கும் களவு வெளிப்படுத்தற்குறிப்பின் ஆதலின் , 
மேலனவற்றோடு தழுவாது வேறாயின. காணாதவழி நிகழ்வன 
புறஞ்செயச் சிதைதல் முதலிய நான்கும் ஆதலின் , இறுதி 
யில் வைக்கப்பட்டன என 24 மெய்ப்பாடுகளும் நந்நான் 
காக ஆறு நூற்பாக்களில் அமைக்கப்பட்டதன் காரணத்தைக் 
கூறியுள்ளார் . 


இவையாவும் களவுக்காலத்து நிகழற்பாலன என்பத 
னையும் , இவற்றிடைப் பெரிதும் இடையறவுப்படாத தொடர் 
பையும் உட்கொண்டு இவர் இவற்றை ஒரே நூற்பாவில் 
அமைத்தார் . ) 


கையறவு உரைத்தலை ஈற்றுவைத்தார் , களவொழுக்கத் 
தினுள் இதனின் ஊங்கு மெய்ப்பாடு கூறப்படாது என்றற்கு ; 
என்னை ? 

கையறவுரை தோன்றியதன் பின் நிகழ்வன கைக் 
கிளைக்கும் பெருந்திணைக்கும் மெய்ப்பாடு ஆகும் அன்றி , 
நற்காமத்திற்கு ஆகாமையின் ; என்னை ? கையற வுரைத்தல் 
என்பது ‘ சொல்லா மரபி னவற்றொடு கெழீஇச் - செய்யா 
மரபின் தொழில்படுத்து அடக்குதலை எல்லையாக உடைமை 
யின் அதனின் உம்பர்த் தோன்றுவன , மன்றத்து இருந்த 
சான்றவர் அறியத் தன் துணைவன் பெயரும் பெற்றியும் கூறி 
அழுதும் அரற்றியும் பொழுதொடு புலம்பியும் , புள்ளொடு 
சொல்லியும் நிகழும் மெய்ப்பாடு ஆகலான் , அவை நடுவண் 
ஐந்திணை எனப்பட்ட நற்காமத்திற்கு இலக்கணவகையான் 
ஏலா ஆகலின் என்பது . இக்கருத்தான் அன்றே அவத்தை 
பத்தும்பற்றி மெய்ப்பாடு கூறாது , 


. 


காட்சி முதல் ஆறையும் கண்ணி ஒன்று ஈரிரண்டு 
ஆட்சி பெறவரும் நாலாறு மெய்ப்பாடும் 
அகன்ஐந் திணைக்கண் துன்னும் .. 

இ . வீ . பொ . 33 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 208 


829 


என்றதூஉம் எனக் கொள்க . 


( ஆறாம் அவத்தையின் மேம்பட்ட பெருந்திணைத் தலைவி 
நிலையை ஏறிய மடல் திறம் (இ . வி . பொ . 219 ) என்ற 
நூற்பா உரை விளக்கத்துள் காண்க . ) 


இனி , அன்னபிறவாவன , புகுமுகம்புரிதற்கண் 

தலை 
மகன் நோக்கியவழி ஒருவல்லிப் பொதும்பாரானும் மற் 
றொன்றானும் சார்பு பெற்று மறைதலும் , அவை இல்லாதவழி 
இடர்ப்படுதலும் என்றாற்போல்வன அடங்குதலும் , 


நகு நயம் மறைக்குங்கால் இதழ்மொக்குளுள் தோன்று 
வது நகை எனப்படாது அதன்பாற் படுதலும் , 


அமர்த்து நோக்காது அலமர நோக்குதலும் நிலங்கிளைத் 
தலும் சிதைவு பிறர்க்கு இன்மைக்கண் அடங்குதலும் முதலிய 
னவாம் . 

விளக்கம் 


அன்ன பிறவும் அவற்றொடு சிவணி 
மன்னிய வீனைய நிமித்தம் என்ப , தொல் , பொ- 267 


என்ற நூற்பாவிற்குப் பேராசிரியர் உரைத்தனவற்றுள் சில 
இவை . 

புகுமுகம் புரிதல் முதலிய மெய்ப்பாடுகளில் சிலவற்றைச் 
சார்ந்து தொடர்புடைய சில நிலைகள் ஏற்படும் என்பது 
விளக்கப்படுகிறது . 

தலைவன் நோக்கியவழித் தலைவி நாணத்தால் ஒரு 
கொடியைச் சார் தலும் , சார்பு இல்வழி இடர்ப்படுதலும் 
போல்வன இயற்கைப்புணர்ச்சி விரியில் விளக்கப்பட்டுள் 


சிரிப்பைத் தலைவி அடக்கிக் கொண்டாலும் , அவள் 
சிரிப்பது கண்ணும் முகனும் கொண்டு உணரப்படும் ஆயி 


830 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


னும் , அவள் மறைத்தாளாகக் கருதுதலின் உள் அடங்கிய 
சிரிப்பு நகுநயம் மறைத்தலாகவே கொள்ளப்படும் என்பது . 


தன் மனச்சிதைவைத் தலைவி புலப்படுத்தாவிடினும் 
அவள் பார்வையின் சுழற்சியும் நாணத்தால் நிலம் கிளைத்த 
லும் சிதைவை வெளிப்படுத்துமாயினும் , அவள் மறைத்தா 
ளாகக் கருதுதலின் , அவையும் சிதைவு பிறர்க்கின்மையின் 
பாற்படும் என்பது - ] 


இம் மெய்ப்பாட்டினுள் கைக்கிளை பெருந்திணைக்கு 
வருவன வருமாறு : 


ஒருக்கு நாம் ஆடும் குரவையுள் நம்மை 
அருக்கினான் போல் நோக்கி அல்லல்நோய் செய்தல் 
குரூஉக்கண் கொலையேறு கொண்டேன்யான் என்னும் 
தருக்கன்றோ ஆயர் மகன் . 

கலி , 104 


எனப் புகுமுகம்புரிதல் கைக்கிளைக்கண் வந்தது . 


தொன்மையும் தோலும் முதலிய வனப்புக்களுள் புகு 
முகம் புரிதல் முதலாயின பெருந்திணைப் பொருள் பற்றி 
வருவன வருமாறு அறிந்து கொள்க . 


மற்று இவ்விருபத்து நான்கு மெய்ப்பாடும் கற்பினுள் 
இம்முறையானே வரல் வேண்டுவது இன்மையின் , களவிற்கே 
விதந்து ஓதினார் . இனி , இங்ஙனம் அன்றிக் கற்பினுள் 
வருமாறு : 


இனிது எனக் கணவன் உண்டலின் 
நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே . 


குறுந். 167 


என நகுநயம் மறைத்தல் வந்தது . பிறவும் அன்ன . 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 208 


831 


விளக்கம் 


. 


ஒருக்கு நாம் ஆடும் 


தலைவன் ஏறு தழுவியவாற்றைத் தோழி தலைவிக்குக் 
காட்டிக் கூறி , இக்குரவையுள் அவனைப் பாடுகம் வா 
என்றாட்கு , அவள் உடம் பாட்டினுள் தான் அலர் அச்சம் நீங் 
கினமையும் அவன் தன்னை வருத்தினமையும் கூறிப் பாடிய 
பின்னர்த் தோழி நமர் அவற்கு நின்னைக் கொடை நேர்ந் 
தார் 

எனக் கூறிய பாடற்பகுதி இது . 

ஆயர்மகன் , ஆயத்தோடு நாம் ஆடும் குரவைக் கூத் 
திலே நம்மை அருமை செய்தான் போல நோக்கி நமக்கு 
வருத்தத்தைத் தரும் நோயைச் செய்தல் நிறத்தை உடைய 
கண்ணை உடைய கொலை ஏற்றை யான் கொண்டேன் 

என் 
னும் மனச்செருக்கு அன்றோ ! அது வேறொன்று அன்றே 
என்பது . 


ஏறு தழுவல் அசுரம் என்ற கைக்கிளை ஆதலின் , கைக் 
கிளைக்கண் புகுமுகம் புரிதல் கூறப்பட்டது . 


பெருந்திணைக்கண் புகுமுகம் புரிதல் முதலாயின வருதல் 
பழமையும் புதுமையும் பற்றி எழும் காப்பியங்களில் காணப் 
படும் என்பது . 


மெய்பெறா எழுத்துயிர்க்கும் மழலைவாய் இன்முறுவல் 
தையலாள் நெடுந்தடங்கண் வலைப்பட்டுச் சச்சந்தன் 
ஐயுறான் அணங்கெனவே அகத்தடக்கிச் செல்கின்றான் 
பொய் அறாக் களியானை மூரித்தேன் இமிர் தாரான் . 

சீவக . 181 


எனச் சச்சந்தன் விசயையைப் புகுமுகம்புரிதல் கூறி , பின் , 
அவளை அவன் பிரசாபத்திய மணத்தால் மணந்தான் என்று 
கூறுவது பெருந்திணைக்கண் புகுமுகம்புரிதல் வந்தமைக்கு 
எடுத்துக்காட்டு . 


832 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


இனிது 


... 


முகனே - 


கணவன் 


கற்புக்காலத்துத் தலைவி தலைவனோடு இல்லறம் நடத் 
தியகாலை அவள் சமைத்த உணவை அவள் 
இனிது என்று கூறிச் சுவைத்து உண்டமையின் , தனக்கு 
ஏற்பட்ட மகிழ்ச்சிச் சிரிப்பை வெளிக்காட்டாது முகவேறு 
பாட்டால் குறிப்பாக அவள் காட்டியமை நகுநயம் மறைத் 
தற்கு எடுத்துக்காட்டாகும் . ] 


3 


இன்னும் அதனானே , 

இன்பத்தை வெறுத்தல் துன்பத்துப் புலம்பல் 
எதிர்பெய்து பரிதல் ஏதம் ஆய்தல் 4 
பசிஅட நிற்றல் பசலை பாய்தல் 
உண்டியின் குறைதல் உடம்புநனி சுருங்கல் 
கண்துயில் மறுத்தல் கனவோடு மயங்கல் 14) 
பொய்யாக் கோடல் 11 மெய்யே என்றல் 12 
ஐயம் செய்தல் 13 அவன் தமர் உவத்தல் 14 
அறன் அளித்து உரைத்தல் 1 5 ஆங்குநெஞ்சு அழிதல் 
எம்மெய் ஆயினும் ஒப்புமை கோடல் 
ஒப்புவழி உவத்தல் 18 உறுபெயர் கேட்டல் 19 

நலத்தக நாடின் கலக்கமும் 20 அதுவே . 
எனவும் , 


3 


1 இன்பத்தை வெறுத்தல் : 
யாழும் குழலும் சாந்தும் முதலாக இன்பத்திற்கு ஏது 
வாகிய பொருள் கண்டவழி அவற்றின் மேல் வெறுப்புத் 
தோன்றுதல் . அது , 


. 


கல்லாக் கோவலர் ஊதும் 
வல்லாய்ச் சிறுகுழல் வருத்தாக் காலே . அகநா . 74 


எனவரும் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


833 


( தலைமகன் பிரிவின்கண் அழிந்த கிழத்தி வற்புறுத்தும் 
தோழிக்கு உரைத்த பாடற்பகுதி இது . பொருள் வருமாறு : 

< தோழி ! பொருள்வயின் பிரிந்த தலைவன் கார்காலத் 
தில் ஆண்மான்கள் பெண்மான்களோடு கூடித் திளைக்கும் 
வழியில் உன்னை நினைத்துப் பாகனைக்கொண்டு திண்ணிய 
தேரைச்செலுத்தி இன்றே வந்து விடுவான் ; ஆதலின் , கண் 
ணீர் உகுத்தலை நீக்குவாயாக.என்று வற்புறுத்தும் உன்கூற் 
றினை ஏற்று ஆற்றி இருப்பேன் . தலைவன் உடன் உறைந்த 
காலத்தில் இன்பம் தந்தன இன்று என் துயரத்தை மிகுக் 
கின்றனவே ! துன்பந் தரும் மாலைக்காலத்தில் வளைந்த 
கோலை ஏந்தி வரும் மேய்த்தல் , குழல் ஊதுதல் இவற்றை 
யன்றிப் பிறதொழிலைக் கற்காத இடையர்கள் ஊதும் 
கொடிய வாயினை உடைய சிறிய குழல் தன் 
என்னை வருத்தாவிடின் , நின் விருப்பப்படி ஆற்றுதல்கூடும் . 


ஓசையால் 


இத்தலைவி கூற்றில் தலைவன் பிரிவின்கண் வேய்ங்குழல் 
இசையாகிய இன்பத்தைத் தலைவி வெறுத்தமை போ தருதல் 
காண்க . ] 


2 துன்பத்துப் புலம்பல் : 

பிரிவு ஆற்றாது துன்புறுங்கால் அவ்வாற்றாமை தலை 
மகற்கு இன்றித் தானே துன்புறுகின்றாளாகச் சொல் 
லுதல் , அது , 


நின்னுறு விழுமம் களைந்தோள் 

தன்னுறு விழுமம் நீந்துமோ எனவே . அகநா . 170 
எனவரும் . 


[ தலைமகள் காமம் மிக்க கழிபடர் கிளவியால் அல 
வனைத் தூதுவிட நினைந்து சொற்ற பாடற்பகுதி இது . 


105 


834 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


அலவனே ! கானலோ , கழியோ, புன்னையோ என் 
துயரைத் தலைவனிடம் கூறா . உன்னையன்றி என் துயர் 
தீர்க்கும் துணை இல்லை . வண்டினம் பறந்து கிளரும் தலைவ 
னிடம் சென்று கடல் சிறு காக்கை தன் விருப்பத்திற்கு உரிய 
பெடை யோடு சுறாமீன் வழங்கும் வேட்டை நீங்கிய கடற் 
பகுதியில் வெள்ளிய இறாமீனைக் கனவு காணும் செறிந்த 
இடையாமத்தில் உன்னுடைய மிக்க துயரத்தை இரவுக் 
குறிக்கண் வந்து நீக்கிய தலைவி , இன்று நீ பிரிந்து மறந் 
திருத்தலால் , தனக்கு ஏற்பட்டுள்ள பெருந்துன்பத்தைக் 
கடத்தல் இயலுமோ ? என்று நீயே சொல்லுதல் வேண்டும் . 


தலைவன் , பிரிவை வரவேற்பதாகவும் , தானே பிரிவால் 
துயர் உறுவதாகவும் தலைவி கூறுவது இதன்கண் உணரப் 
படும் . ) 


3 எதிர்பெய்து பரிதல் : 

உருவெளிப்பாடு . அது தலைமகனையும் அவன் தேர் 
முதலாயினவற்றையும் தன் எதிர் பெய்துகொண்டு 
பரிந்து உரைத்தல் அது , 


வாரா தாயினும் வருவது போலச் 
செவிமுதல் இசைக்கும் அரவமொடு 
துயில்மறந் தனவால் தோழி என் கண்ணே . 


குறுந் . 301 


எனவரும். 


என்ற 


[ வரைவிடை வைப்ப ஆற்றுகிற்றியோ ? 
தோழிக்குத் தலைவி சொல்லிய பாடற்பகுதி இது . 


முழாப் போன்ற அடிமரத்தை உடைய வளைந்த நிலையை 
உடைய பனையின் கொழுவிய மடலிடை அமைத்த கூட்டில் 
தன் விருப்பத்திற்குரிய முதற்சூலான் வேட்கையுற்ற அன்றி 
லின்பெடை ஆண் அன்றிலைக் கூவி அழைக்கும் நடு இரவிலே 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


835 


தன் சக்கரத்தால் மன்றத்தைப் பிளந்துகொண்டு விரைந்து 
வரும் தலைவனுடைய நெடிய தேர் உண்மையில் வாராதா 
னும் என் கலக்கத்தால் வருவதுபோல எனக்குக் காட்டி என் 
காதுகளில் ஒலிக்கும் ஒலியினால் என்கண்கள் உறங்குதலை 
மறந்தன . 


இதன்கண் , தலைவி தன் காதல்மிகுதிபற்றிய எண்ணத் 
தால் தலைவனது தேர் வருவது போலக் கருதிக்கொண்டு 
வருந்தியவாறு காண்க . ) 


4 


ஏதம் ஆய்தல் : 
கூட்டத்திற்கு வரும் இடையூ று உண்டு என்று பலவும் 
ஆராய்தல் . அது நொது மலர் வரையக் கருதுவர் 
கொல் ? எனவும் , பிரிந்தோர் மறந்து இனிவாரார் 
கொல் ? எனவும் தோன்றும் உள்ள நெகிழ்ச்சி . அது , 


* வாரர் கொல்எனப் பருவரும் 

தாரார் மார்பநீ தணந்த ஞான்றே . அகநா . 150 
எனவரும் . 


[ பகற்குறி வந்து கண்ணுற்று நீக்கும் தலைமகனைத் 
தோழி , தலைமகளை இடத்து உய்த்து வந்து செறிப்பு அறி 
வுறீஇ வரைவு கடாய பாடற்பகுதி இது . 

தலைவ ! தலைவியின் கூந்தலும் , சுணங்கும் , நகிலும் 
நோக்கி அவள் பெருவனப்பினள் ஆகியதைப் பலபடியாகக் 
கூறித் தழுவி இற்செறித்துவிட்டாள் யாய் . சுறாமீன் வழங் 
கும் பெருந்துறையில் மாலையில் கூம்பிய நெய்தலும் குவளை 
யும் செருந்தியும் காலையில் மலரும் கழிகளையும் , கடற்கரைச் 
சோலைகளையும் காணுந்தோறும் பலவும் எண்ணி வெறுத் 
துத் தலைவர் இனிவாராரோ ? என்று நின் சிறுபிரிவிற்கே 
வருந்தும் தலைவி இற்செறிக்கப்பட்டமையான் எந்நிலையள் 
ஆவளோ ? " 


836 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தலைவனை இனிக்காணும் வாய்ப்பே இல்லாது போய் 
விடுமோ ? என்று தலைவி எண்ணமிட்டமை இப்பாடலால் 
புலனாம் . ) 
5 பசி அட நிற்றல் : 

பசி வருத்தவும் அதற்குத் தளராது உணவு மறுத்தல் . 


“ அன்னாய் வாழிவேண்டு அன்னை நின்மகள் 
பாலும் உண்ணாள் பழங்கண் கொண்டு 

நனிபசந் தனள் என வினவுதி . 
எனவரும் . 


அகநா . 48 


( செவிலிக்குத் தோழி அறத்தொடு நிற்குமாற்றான் தலை 
வனும் தலைவியும் சோலையில் சந்தித்த வாய்ப்பையும் தலை 
வனைப்பற்றித் தலைவி கொண்ட எண்ணத்தையும் வெளி 
யிடப் புகுந்த தோழி , தன் தாய் முதலில் வினவியதைக் 
கொண்டெடுத்து மொழியுமாற்றான் , தாயே உன்மகள் பால் 
கூடப் பருகாது , துன்பங்கொண்டு உடல் பசலையுற்றதன் 
காரணம்பற்றி என்னை 

என்னை வினவுகின்றாய் ; யானும் அதன் 
காரணத்தை தெளிவாக உணரேன் . ஆயினும் நிகழ்ந்த 
நிகழ்ச்சி இது என்று கூறிய கூற்றில் , தலைவி தலைவன் 
பிரிவால் பால்உணவைக் கூட வெறுத்த செய்தி உரைக்கப் 
பட்டவாறு . ) 


6 பசலை பாய்தல் : 
பசலை பரத்தல் . அது , 
* கன்றும் உண்ணாது கலத்தினும் படாஅது 
நல்லான் தீம்பால் நிலத்து உக்கா அங்கு 
எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது 
பசலை உணீஇயர் வேண்டும் 

திதலை அல்குல் எம் மாமைக் கவினே . 
எனவரும் . 


குறுந். 27 


அகத்திணையியல்-- நற்பா எண் 208 

837 
[ ஞெமிர்தலும் பாய்தலும் பரத்தற் பொருள தொல் 
பொ . 361. ஆதலின் , பாய்தல் - பரத்தல் என்று பொருள் 
செய்யப்பட்டது . 


பிரிவிடை ஆற்றாள் எனக் கவன்ற தோழிக்குத் தலைவி 
உரைத்தது இது . 


நல்ல 

பசுவின் இனிய பால் கன்றும் குடித்தற்கு 
வாய்ப்பு இன்றிக் கலத்தினும் கறந்து பயன்படுத்த வாய்ப்பு 
இன்றித் தரையில் சோர்ந்து வீணானது போல , எனக்கும் 
வனப்புச் செய்தல் இன்றி , என் தலைவனுக்கும் உவகை செய் 
தல் இன்றி , தேமல் படர்ந்த அல்குல் , என் மாமைநிற 
வனப்பு இவற்றைப் பசலை உண்ணுதலை விரும்புகிறதே 
என்ற தலைவி கூற்றில் தலைவன் பிரிவால் அவள் உடலில் 
பசலை பரவிய செய்தி உணரப்படுகிறது . ) 


7 உண்டியில் குறைதல் : 


பசி அட நிற்றலே அன்றிச் சிறிது உண்டி ஊட்டியவழிப் 
பண்டு போலாது கழியவும் சிறிது உண்டல் . அது , 


தீம்பால் ஊட்டினும் வேம்பினும் கைக்கும் 
வாராய் எனினும் ஆர்வமொடு நோக்கும் 
நின்னின் சிறந்ததொன்று இலளே 
என்னினும் படா அள் என் இதற் படலே. 


கானவரும் . 


( தலைவியின் ஆற்றாமை கூறித் தோழி தலைவனைக் 
கடிதில் வரைந்து தலைவியின் துயரம் தீர்த்தல் வேண்டும் 
என்று வேண்டும் இப்பாடலில் , தலைவிக்கு இனிய பாலை 
உண்ணத் தரினும் அதனை வேப்பங்காயைவிடக் கசப்பதாகக் 
கூறிப் பருகுதலை மறுக்கிறாள் ; நீ வாராது ஒழியினும் நின் 
வழிமேல் வீழிவைத்துப் பேரார்வத்தோடு வழியையே நோக் 
கிக் கொண்டிருக்கிறாள் . அவளுக்கு உன்னைப்போலச் சிறந்த 


838 


இலக்கணவிளக்கம் 


- பொருளதிகாரம் 


பொருள் இவ்வுலகில் வேறு ஒன்றும் இல்லை . அவளோடு 
பிரிவின்று இயைந்த துவரா நட்பினை உடைய என்சொற் 
களையும் அவள் கேட்டலை மறுக்கிறாள் . இந்நிலையால் பின் 
நிகழப் போவது யாதோ ? என்ற தோழி கூற்றில் , தலைவி 
உணவுஉன் 

ண்டலை வெறுப்பால் குறைத்துக்கொண்டமை அறி 
வுறுத்தப்பட்டவாறு .) 


8 உடம்பு நனி சுருங்கல் 


அவ்வுண்ணாமை உயிரில் செல்லாது உடம்பில் 
டுதல் . 
தொடி நிலை நெகிழச் சாஅய் தோள் அவர் 
கொடுமை கூறிய ஆயினும் கொடுமை 
நல்வரை நாடற்கு இல்லை தோழி 
நெஞ்சில் பிரிந்ததும் இலரே 

குன்ற நேரக்கம் கடிந்தததும் இலரே . 
என வரும் , 


[ உடம்பும் உயிரும் வாடியக் காலும் 
என்உற் றன கொல் இவை எனின் அல்லதைக் 
கிழவோற் சேர் தல் கிழத்திக்கு இல்லை 

தொல் . பொ . 203 
என்ற பண்பினளாகிய தலைவி தான் வாடியக்காலும் தலைவ 
னைத் தோழியிடம் இயற்பட மொழிகிறாள் . 


தொடி தாள் அணியப் பட்ட நிலையினின்றும் நெகிழு 
மாறு தோள்கள் நுணுகித் தலைவர் பிரிவால் தமக்கு ஏற் 
பட்ட கொடுமையைக் குறிப்பால் தெரிவிக்கின்றன எனினும் , 
என் கருத்தில் தலைவரிடம் கொடுஞ்செயல் ஏதும் இன்று என் 
பதே உறுதியாகிறது . தம் மலையைக் கண்டு ஆறுதல் அடை 
யும் நிலையைத் தந்திருக்கும் அவர் என் நெஞ்சின் உள் 
இருந்து பிரியாது , யான் ஆற்றி இருத்தலைச் செய்கிறார் 
என்ற தலைவி கூற்றில் , தோள்கள் தொடி நெகிழ நுணுகின 


. 


அகத்திணையியல் 


- 


8391 


நுற்பா எண் 208 


என்பதனால் தலைவன் பிரிவின்கண் தலைவியின் உடம்பு நனி 
சுருங்கியது புலப்படுத்தப்பட்டவாறு . ] 


9 கண்துயில் மறுத்தல் : 


இரவும் பகலும் துஞ்சாமை . அது , 


புலர்குரல் ஏனல் புழையுடை ஒருசிறை 
மலர்தார் மார்பன் நின்றோற் கண்டோர் 
பலர்தில் வாழி தோழி அவருள் 
ஆர் இருள் கங்குல் அணையொடு பொருந்தி 
ஓர்யான் ஆகுவது எவன்கொல் 
நீர்வார் கண்ணொடு நெகிழ்தோ ளேனே . 


அகநா . 82 


எனவரும் . 


[ தலைவி தோழிக்கு அறத்தொடு நின்ற இப்பாடலில் 
மயில் ஆடு களம் புக்க விறலிபோலக் காட்சியளிக்கும் மலை 
நாட்டுத் தலைவன் ஏனற்புனத்து வாயிற்புறம் வந்து நின்றா 
னாக , அவனைக் கண்டவர் பலராவர் . அவருள்ளும் , செறிந்த 
இருளை உடைய இரவிலே தலையணைகொண்டு படுக்கவும் , 
நீர் நிரம்பிய கண்ணோடு யான் ஒருத்தி மாத்திரம் தோள்கள் 
நெகிழ உ.றக்கம் அற்றவளாய் உள்ளேனே - என்ற தலைவி 
கூற்றில் , அவள் பிரிவுத்துயர் ஆற்றாது உறக்கம் நீத்துக் 
கிடந்த பெற்றி உணர்த்தப்பட்டது . ) 


10 


கனவொடு மயங்கல் : 


அரிதினில் துயில் எய்தியவழித் தலைமகனைக் கனவில் 
கண்டு பின்னர் அவன் 

அன்மையின் 

மயங்கும் 
மயக்கம் . அது , 


அலந்தாங்கு அமையலேன் என்றானைப் பற்றி என் 
நலந்தாரா யோ எனத் தொடுப்பேன் போலவும் 


840 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கலந்தாங் கேஎன் கவின்பெற முயங்கிப் 
புலம்பல் ஓம்புஎன அளிப்பான் போலவும் . கலி . 128 


எனவரும் . 


[ வரைவு இடை ஆற்றாளாய்ச் செல்கின்ற தலைவீயது 
கவின் கண்டு வினாய தோழிக்கு அவள் தான் கண்ட கனவு 
நிலை உரைத்த இப்பாடலில் , தலைவி பிரிவின்கண் கனவு 
கண்டது ஒன்றே கொள்ளற்பாலது . கனவில் கண்ட தலைவன் 
நனவில் இன்மையின் மயங்கிய மயக்கம் இப்பாடற்கண் 
இன்று . 


நின்னைப் பிரிந்த இடத்து வருந்தி உயிர் வாழேன் 
என்று கூறினவனைப் பிடித்துக் கொண்டு நீ கொண்ட என் 
நலத்தை இனித்தாராய் என்று வளைத்துக் கொள்வேன் 
போலவும் , அவ்விடத்தே என்னுடைய கழிந்த அழகை யான் 
பெறும்படி புல்லிக் கூடி இனி வருந்தாதேகொள் என்று 
கூறி என்னையும் அளிப்பான் போலவும் நான் 
கண்டேன் ” என்று தலைவி தோழிக்குத் தலைவன்பிரிவிடை 
அவன் வருகையைக் கனவில் கண்டமையைச் சொற்றவாறு ] 


கனவில் 


11 பொய்யாக் கோடல் : 


மெய்யைப் பொய்யாக் கோடல் . அது , 
* கனவீனான் எய்திய செல்வத்து அனையதே 

ஐய எமக்கு நின் மார்பு . 
எனவரும் . 


கலி . 63 


( பரத்தையர் சேரியினின்றும் வந்த தலைவனோடு ஊடிய 
காமக்கிழத்தி தன் காதல் மிகுதி கூறி ஊடியவாறு கண்டு 
சென்று சேர்ந்த தலைமகனுடன் ஊடல் தீர்கின்றாள் கூறிய 
பாடலின் சுரிதகப்பகுதி இது . 

புனல் ஊர ! தின் பரத்தையர் நின் இருக்கை காண 
எம் வீட்டு வாயிற் கதவைப் புடைக்கின்றனர் . இற்பரத்தை 


அகத்திணையியல் 


841 


நூற்பா எண் 208 


- 


யரை ஊடவிட்டுச் சேரிப்பரத்தையர் தொடர்பு கொள்கின் 
றாய் என்ற அலர் பரவியுள்ளது . சேரியில் நீ சென்ற 
வீட்டை வினவி நின் பாகன் தடுமாறுகிறான் . 


எம்மனையின்கண்ணே நீ ஒரு காலத்து வந்தாயா 
யின் நின்னைப் பெற்று மகிழ்ந்து நீ நீங்கிய பின் எம்மெலிவு 
கண்டு ஊரவர் நின்னை அலர் தூற்ற , யாம் பழைய வனப் 
பைப் பெறுதற்கு மீண்டும் ஒருகால் நின்னைத் தழுவும் வாய்ப் 
புக்கிட்டினும் , உண்மையில் மனம் ஒன்றாது வேறாயிருக்கும் 
நீ விரும்பாத நின் மார்பிடத்து எம் தழுவுதல் எமக்குக் 
கனவின்கண் வரப்பட்ட செல்வத்தை ஒப்பதேயாகும் 
என்ற கூற்றில் , 


உண்மையில் தலைவனை முயங்கப் பெறினும் அதனைக் 
கனவு போலக் கூறுதல் பொய்யாக் கோடலாம் . ] 


12 மெய்யே என்றல் ; 


பொய்யை மெய் என்று துணிதல் . அது , 


. 


கழங்கு ஆடு ஆயத்து அன்று நம் அருளிய 
பழங்கண் ணோட்டமும் நலிதர 
அழுங்கினன் அல்லனோ அயர்ந்ததன் மணனே . 


அகநா . 66 


எனவரும் . 


( தலைவன் புதல்வனை வாயிலாகக்கொண்டு தலைவியின் 
ஊடல் தீர்த்து அவளைச் சேர்ந்தான் ஆயினும் , அவன் பரத் 
தையரை வதுவை செய்தற்குத் தேர் ஏறிப் புத்தணியுடன் 
வீதிவழியே சென்ற காலைத் தன்புதல்வன் தன் செலவைத் 
தடுத்தலால் தான் பரத்தையை வதுவை செய்யச் சேறலை 
விடுத்து வீட்டிற்குள் புதல்வனோடு வந்துவிட்டான் எனவும், 


106 


842 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
இயற்கைப்புணர்ச்சிக் காலத்தில் நின்னிற் பிரியேன் ; பிரியின் 
ஆற்றேன் என்று கூறிய சொற்களைப் பொய்த்துப் பரத்தை 
யரை வதுவை அயர் தற்கண் ஈடுபட்டு விட்டான் எனவும் , 
தலைவி கற்பனை செய்து கொண்டு , தலைவன் தன்னிடத்து 
விருப்பான் மகனை வாயிலாகப் பெற்றுத் தன்னைச் சார்ந்த 
உண்மையைப் பொய்யாகக் கருது தல் பொய்யை மெய் 
என்று கோடலாம் . ) 


13 ஐயம் செய்தல் : 


அது . 


. 


தூது அவர் வீடுத்தரார் துறப்பார்கொல் நோ தக 
இருங்குயில் ஆலும் அரோ . 

கலி , 33 


எனவரும் . 


( பருவவரவின்கண் வன்புறை எதிர் அழிந்து ஆற்றாள் ஆயி 
னாளைத் தோழி தலைவனது வரவு உணர்ந்து கூறி ஆற்று 
வித்த பாடலில் , தலைவி வன்புறை எதிரழிந்து சொற்ற 
பகுதியுள் இதுவும் ஒன்று . 


‘ நம் வருத்தங்கண்டு 

சிரிப்பனபோலக் கொம்புகள் 
பூ மிக்கன . அதனைக்கண்டு என்நெஞ்சம் வருந்துகின்றது . 
மயில்கள் நம்மை இகழ்ந்து ஆடுகின்றன . அதுகண்டு என் 
கைவளைகள் கழலுகின்றன . 

என் கண்களைப் போல ஆற்று 
நீர் அறு தலையுடைய தாய் இற்று ஒழுகும் இளவேனிற் 
காலத்தும் தலைவன் வந்திலன் . அதனால் எனக்குப் பிரிதல் 
துன்பம் மிகுகிறது . யாழ் இசை போல ஞிமிறும் தும்பியும் 
ஒலிக்கக் குயில்கள் நமக்கு நோவு உண்டாகும்படி கூவுகின் 
றன . இவ்வளவிலும் தலைவன் நம்மாட்டுத் தூது ஒன்றனை 
யும் அனுப்பினான் அல்லன் . நம்மை இப்பிறப்பில் துறந்து 
விடுவானோ ? என்று தலைவன் பிரிவைப் பொறாது , அவன் 
தன்னைத் துறந்து விடுவானோ என்று தலைவி வாளா ஐயுற்ற 
வாறு ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


843 


14 அவன் தமர் உவத்தல் : 


அஃது , 


* ஊரன் ஊரன் போலும் 
தேரும் பாணன் தெருவி னானே . 


எனவரும் . 


[ தலைவன் ஊர்மக்களையாவது ஊர்ப்பொருளையாவது 
கண்டக்கால் தலைவனிடத்துக் கொண்ட பாசத்தால் அவன் 
தொடர்புஉண்மை பற்றி மகிழ்ந்து கூறிச் செயற்படுவது . 

‘ தெருவில் பலரையும் ஆராய்ந்து கொண்டு திரியும் 
பாணன் நம் தலைவனுடைய ஊரினன் போலும் என்று 
தெருவில் போகும் பாணனிடத்தும் பரிவு காட்டுதற்கு உரிய 
மெய்ப்பாடு இது . 


* அம்ம வாழி தோழி அன்னைக்கு 
உயர் நிலை உலகமும் சிறிதால் அவர்மலை 
மாலை தந்த மணம் கமழ் உந்தியொடு 
காலை வந்த காந்தள் முழுமுதல் 
மெல்லிலை குழைய முயங்கலும் 
இல்உய்த்து நடுதலும் கடியா தோளே . குறுந் 361 

தலைவனுடைய மலையிலே மாலையில் பெய்த மழையால் 
நறுமணம் கமழும் ஆற்றோடு காலையில் இங்கு வந்த காந்த 
ளினது மெல்லிய இலை குழையும்படி தழுவு தலையும் வீட்டில் 
கொணர்ந்து அதன் கிழங்கை நடுதலையும் தடுக்கா தவளாகிய 
நம் தாய் செய்த நன்றிக்குத் தேவர் உலகமும் கைம்மா 
ஆகாது . - 

இப்பாடலில் தலைவன் மலையினது தொடர்பு 
கொண்ட காந்தள் செடியிடத்துத் தலைவி கொண்ட விருப் 
பம் புலனாகும் . இதனையும் அவன் தமர் உவத்தலுக்குப் 
பேராசிரியர் எடுத்துக்காட்டாகத் தந்துள்ளார் . ] 


று 


15 அறன் அளித்து உரைத்தல் : 


அறக்கிழவனை அன்பு செய்தல் . அது , 


844 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


பாங்கர்ப் பல்லி படுதொறும் பாவிக் 

கன்றுபுகு மாலை நின்றோள் எய்தி 
எனவரும் . 


அகநா . 9 


( வினைமுற்றி மீண்ட தலைமகன் தேர்ப்பாகன் கேட்பச் 
சொல்லிய இப்பாடலில் , நாம் தலைவியைக் காணும் வேப் 
கையில் கதிரவன் மறைவதாயினும் கவலாது , ஊர் சேணி 
டையது என்றும் நினையாது , விரைந்து செல்லும் குதிரை 
களை இன்னும் வீரைவித்தவாறு ஊர்சேரும்போது , தலைவி 
பல வளங்களும் பொருந்திய நம் வீட்டில் ஒருபக்கலில் தங்கிக் 
கன்றுகளை உன்னிப் பசுக்கள் வீட்டை நோக்கிவரும் மாலை 
யில் தெய்வத்தை நம் வரவு குறித்து வழிபட்டவாறு நின்று , 
பல்லி நல்ல பக்கத்தில் ஒலிக்குந்தோறும் அந்நன்னிமித்தத் 
தைக் காட்டிய தெய்வத்தைப் போற்றிக்கொண்டிருப்பாள் 
என்ற பகுதியில் தலைவி அறன் அளித்து உரைத்தல் பெறப் 
பட்டவாறு ) 
16 ஆங்கு நெஞ்சு அழிதல் : 


அங்ஙனம் உரைக்குங்கால் நெஞ்சு அழிந்து உரைத்தல் . 
அது , 


‘ பழிதபு ஞாயிறே பாடு அறியா தார்கண் 
கழியக் கதழ்வை எனக்கேட்டு நின்னை 
வழிபட்டு இரக்குவென் வந்தனென் என் நெஞ்சு 
அழியத் துறந்தானைச் சீறுங்கால் என்னை 
ஒழிய விடாதீமோ என்று . 

கலி . 143 


எனவரும் . 


[ தலைவன் களவொழுக்கத்திடையே நண்பனுக்கு உற் 
றுழி உதவ வாளான் எதிரும் பிரிவு கருதிப் பிரிந்து பன்னாள் 
அருமை செய்து அயர்த்தானாக , தலைவி கையறவு உரைக்கும் 
நிலையையும் கடந்து , மன்றத்து இருந்த சான்றவர் அறியத் 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 208 


845 


து . 


தன் தலைவன் பெயரும் பெற்றியும் பிறவும் கூறியும் அழுதும் 
அரற்றியும் பொழுதொடு புலம்பியம் அறிவு அழிகுணன் 
உடையளாயின பெருந்திணை நிலையில் ஞாயிற்றை நோக்கிக் 
கூறுவது 

“ குற்றமற்ற சூரியனே ! உலகியல் அறியா தார் இடத் 
துக் கழியச் சீறுதற்கு விரைந்து செல்வை என்று இவர்கள் 
கூறக்கேட்டு நின்னை வழிபட்டு நீ என் தலைவனை மிகச் சிறாத 
படி இரந்து கொள்வேனாக வந்தேன் . நீ என் நெஞ்சம் கெடும் 
படி என்னைக் 

கைவிட்டவனைச் சீறுமிடத்து 
நீங்கவீடாதேகொள் ” - என்று தலைவி பிரிவுத்துயர் தாங் 
காமல் நெஞ்சு ஒடிந்து இறத்தலை வரவேற்றவாறு . ) 


என்னை 


17 எம்மெய் ஆயினும் ஒப்புமைகோடல் : 


யாதானும் ஒருபொருள் கண்ட இடத்துத் தலைமகனோடு 
ஒப்புமை கோடல் , 

அது , 


. 


கணைகழி கல்லாக் கல் பிறங்கு ஆரிடைப் 
பணை எருத்து எழிலேற்றின் பின்னர்ப் 
பிணையும் காணீரோ பிரியுமோ அவையே . 


கலி . 20 


எனவரும் . 


[ பிரிவு உணர்த்திய தலைமகனுக்குத் தலைவி எம்மையும் 
உடன் கொண்டு சென்மின் என்றாளை நோக்கித் தலைவன் 
கானின் கடுமையும் அவள் மென்மையும் கூற , அதுகேட்ட 
அவள் நாளது சின்மையும் இளமையது அருமையும் கூறி 
* எம்மையும் உடன்கொண்டு சென்மின் என்று வேண்டிய 
இப்பாடல் சுரிதகத்தில் , 


. 


காடு நீ அணைவதற்கு அரிய வெம்மையை உடையது 
என்று என்னிடம் கூறும் தலைவரே ! பெருக்கும் கல்லின் 
நெருக்கத்தால் எய்த அம்பு ஓடாத அரிய வழியிடத்துப் 
பெருமையை உடைய கழுத்தினையும் அழகையும் உடைய 


846 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
ஏற்றின் பின் நீங்காமல் திரியும் பிணையைக்காணாது இருக்க 
வல்லீரோ ? அவை நீர் அறியப் பிரியாவே ; ஆதலின் எம் 
மையும் உடன் கொண்டு சென்மின் ; 


என்று தலைவி தலைவனை வேண்டுதற்கண் , அஃறிணைப் 
பொருள்களை உவமம் கூறித் தன்னையும் அவைபோலக் 
கருதுமாறு வேண்டுதல் எம்மெய் ஆயினும் ஒப்புமை கோட 
லாம் . ) 


18 ஒப்புவழி உவத்தல் : 
ஒப்புமை உண்டாகிய வழியே உவமை 

கொண்டத 
னானே உவகை தோன்றுவது . அது , 
காமரு நோக்கினை அத்தத்தா என்னும் நின் 

தேமொழி கேட்டல் இனிதுமற்று இன்னாதே கலி . 80 
எனவரும் . 

[ பரத்தையிற் பிரிந்து வந்த தலைவன் சிறைப்புறத்தா 
னாகத் தலைவி தன் மகனுக்கு உரைக்கும் இப்பாடற் பகுதி 
யில் , “ ஐய ! விருப்பம் மருவுகின்ற அழகினை உடையாய் ! 
அத்தா ! அத்தா ! என்று கூறும் நினது இனிய மொழி 
யைக் கேட்டு மகிழ்ந்திருத்தல் இனிது . அஃது ஒழிந்து 
நுந்தை மகளிர் நலம் சாய்தற்கு அவர் நலத்தை உண்கையி 
னாலே உய்வின்றிச் சாய்ந்துற்ற எவ்வத்தைத் தரும் நோயை 
யாம் காணுமிடத்து அக்காட்சி இன்னாது ” என்று கூறும் 
கூற்றில் , தன் மகன் அவன் தந்தையைப் போல அழகனாக 
இருப்பது ஆகிய ஒப்பினைக் கண்டு தலைவி உவந்தவாறு . ) 


19 உறுபெயர் கேட்டல் : 


தலைமகன் பெரும்புகழ் கேட்டு மகிழ்தல் . அது , 
பலவின் பழத்துள் தங்கும் 
மலை கெழு வெற்பனைப் பாடுகம் வா வாழி தோழி . 

கலி . 41 
எனவரும் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


847 


[ இடியோடு இரவில் மழை பெய்த நடுஇரவிலே மின்னல் 
ஒளியிலே பெண்யானையோடு மேயும் ஆண்யானையின் அடி 
ஓசை கேட்ட கானவன் பலாமரத்துமேல் அமைந்த பரண் 
மீது ஏறி விசையாகக் கவண் கற்களை வீச , அக்கவண்கற்கள் 
வேங்கைப் பூக்களைச் சிதறி , பழுத்த பலாக்கனிகளை 
உதிர்த்து , தேன் கூடுகளைத் துளைத்து , மாந்துணர்களைக் 
உலக்கி வாழைமடலைக் கிழித்துப் பலாப்பழத்தினுள் சென்று 
தங்கும் பக்கமலைகள் பொருந்திய நம்தலைவனைப் பாடுவோம் 
என்ற பகுதியில் , தலைவன் வளஞ்சான்ற நாட்டுத் தலைவன் 
என்று அவன் புகழ்பாடித் தலைவி மகிழ்தல் புலனாயவாறு . ) 


20 கலக்கம் : 


சொல்லத்தகா தன சொல்லுதல் . அது , 


பையெனக் காண்கு விழிப்பயான் பற்றிய 
கையுளே மாய்ந்தான் கரந்து . 

கலி . 142 


எனவும் , 


பிறங்கு இரு முந்நீர் வெறுமணல் ஆகப் 
புறங்காலில் போக இறைப்பேன் முயலின் 
அறம்புணை ஆகலும் உண்டு . 

கலி . 144 


எனவும் வரும் . 


[ அறிவு அழி குணன் உடையளாய்க் களவுக்காலத்தில் 
தலைவன் அருமை செய்து அயர்த்தலை ஆற்றாத தேறுதல் 
ஒழித்த காமத்து மிகுதிறத்துப் பெருந்திணைத் தலைவி கூற் 
றின் பகுதிகள் இவை , 


தலைவன் கனவில் வந்தானாக அவனைக் கையால் பற் 
றிப் பின் அவனைக் காண என் கண்களைத் திறக்க அவன் என் 
கைக்குள்ளே மறைந்துவிட்டான் . 


. 


848 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
அறக்கடவுளையே துணையாகக் கொண்டு இக் கடல்முழு 
வதும் மணல் பரப்பாகும்படி கடல் நீரை எல்லாம் என் 
புறங்கால்களாலேயே இறைத்து விடுவேன் . 


இவை கலக்கம் எய்திய தலைவியரின் கூற்றுக்கள் 
ஆதலை அறிக . ] 

இங்ஙனம் ஓதிய இருபது மெய்ப்பாடும் தலைமகற்கும் 
ஏற்ற வகையானே கொள்ளப்படும் . 


எவ்வி இழந்த வறுமையாழ்ப் பாணர் 
பூவில் வறுந்தலை போலப் புல்லென்று 
இனையல் வாழிய நெஞ்ச மனைமரத்து 
எல்லுறு மௌவல் நாறும் 
பல்லிருங் கூந்தல் யாரளோ நமக்கே . 


குறுந் . 19 


இது துன்பத்துப் புலம்பல் , தானே துன்புறுகின்றானாகத் 
தலைமகன் உரைத்தமையின் . ஒழிந்தனவும் தலைமகற்கு உரிய 
வாகி வருவன வந்தவழிக்கண்டு கொள்க . இவ்வெண்ணப் 
பட்டன எல்லாம் உள்ளத்து நிகழ்ந்தனவற்றை வெளிப் 
படுப்பன ஆகலான் , மெய்ப்பாடு எனப்பட்டன . மேல் 
வருவனவற்றிற்கும் இஃது ஒக்கும் . 
[ எவ்வி இழந்த - 

உணர்ப்புவயின் வாரா ஊடற்கண் தலைவன் சொற்றது 
இது . நெஞ்சே ! வீட்டுக்கொல்லையிலுள்ள மரத்தில் படரும் 
முல்லைப்பூவை அணிந்த நறுமணம் கமழும் கூந்தலை உடை 
யாளாகிய இவள் நமக்கு எத்தகைய உறவினை உடையள் ? 
ஆதலின் , எவ்வி என்ற வள்ளலை இழந்ததால் உண்டாகிய 
வறுமையை உடைய பாணருடைய பூ இல்லாத வறிய 
தலையைப்போல , நீ பொலிவு அழிந்து வருந்துவாயாக 
என்று தலைவன் தலைவியின் கூட்டம் பெறாது துன்பத்தில் 
தானே புலம்பியவாறு . ) 


849 


8 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 
முட்டுவயின் கழறல் 1 முனிவுமெய் நிறுத்தல் 2 
அச்சத்தின் அகறல் * அவன்புணர்வு மறுத்தல் 4 
தூதுமுனிவு இன்மை துஞ்சிச் சேர்தல் 
காதல் கைம்மிகல் கட்டுரை யின்மை ஃ என்று 

ஆயிரு நான்கே அழிவில் கூட்டம் . 
எனவும் , 


(எனவும் என்ற எண்ணும்மை இன்பத்தை வெறுத்தல் 
{ பக்கம் 832 ) என்ற நூற்பா வினோடு இதனை 

எண்ணிக் 


கொள்கிறது . ] 


1 முட்டுவயின் கழறல் : 

தலைக்கூட்டத்திற்கு முட்டுப்பாடு ஆகியவழிக் கழறி 
உரைத்தல் . அது , 


நொச்சி வேலித் தித்தன் உறந்தை 
கல்முதிர் புறங்காட் டன்ன 
பன்முட்டின்றால் தோழி நம் களவே . 


அகநா . 122 


எனவரும் . 


( தலைக்கூட்டம் - பகற்குறி இரவுக்குறி ஆகிய இ 
திகழும் கூட்டம் . 


தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழிக்குச் சொல்லுவா 
ளாய்த் தலைமகள் சொற்ற பாடற்பகுதி இது . 

தோழி | ஊர்துஞ்சாமை , தாய் துஞ்சாமை , காவலர் கடு 
குதல் , நாய்குரைத்தல் , நிலவு வெளிப்படுதல் , கூகைகுழறல் , 
கோழி குரல்காட்டல் , இம் முட்டுப்பாடுகள் இல்லாத அன்று 
தலைவன் வாராதிருத்தல் ஆகிய காரணங்களால் நம் களவு 
ஒழுக்கம் தித்தன் என்பானது மதிலை 

வேலியாகவுடைய 


107 


850 


இலக்கணவிளக்கம் - பொருள் திகாரம் 


. 


உறையூரைச் சூழ்ந்திருக்கும் காவற் 

புறங்காட்டைப் 
போன்ற பல முட்டுப்பாடுகளை உடையதாய் 
என்ற கூற்றில் முட்டுவயின் கழறல் வந்தவாறு . 


உள்ளது 


அழிவுஇல் கூட்டம் - என்றைக்கும் இன்பம் அழிதல் 
இல்லாது செய்யும் வரைதலின்கண் உள்ள வேட்கையால் 
புலப்படுத்தும் மெய்ப்பாடுகளைச் சுட்டுகிறது . ) 


2 முனிவு மெய்நிறுத்தல் : 
தலைமகள் உள்ளத்து வெறுப்பு வெளிப்பட நிற்கும் 
நிலைமை . அது , 


இன்னுயிர் கழிவ தாயினும் நின்மகள் 
ஆய்மலர் உண்கண் பசலை 
காம நோயெனச் செப்பா தீமே . 


அகநா . 52 


எனவரும் . 


[ தான் ( தலைவி ) வேறுபட்டமை அறிந்த செவிலித் 
தாய்க்குத் தோழி அறத்தொடு நிற்கும் என்பதைக் குறிப் 
பான் அறிந்த தலைவி தோழிக்குச் சொல்லிய பாடற்பகுதி 
இது . 


மலைச்சாரலிலே வேங்கைப்பூக்களை விரும்பிய குறவர் 
மகளிர் புலி புலி என்று கூக்குரலிடப் பசுக்களைக் கவரப் 
புலியே வந்துவிட்டதாகக் கருதிய கானவர் , கையில் வில் 
ஏந்திப் பேரொலியோடு புறப்படும் மலை நாடனாகிய தலைவ 
னுடைய மார்பு பற்றிய தாக இந்நோய் உள்ளது என்ற 
செய்தியைத் தாய்க்கு அறிவிப்பேமா ? அறிவீயேமா ? என்று 
ஐயுற்றுக் கருதிய 

இப்பொழுது ஒருமுடிவு 
அடைந்துவிட்டது . என் உயிரே போவதாயினும் என் 
தாயிடம் எனக்கு ஏற்பட்டுள்ள இப்பசலைநோய் காமநோ 
யின் செயலே என்று கூறாதீர்கள் - என்ற செய்தியில் , 


எண்ணம் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


851 


தலைவி களவொழுக்கத்தை வெறுத்தலான் உயிர் துறப்பதற் 
கும் துணிந்து வாழ்க்கையை முனிந்த கருத்துப் புலப்படுத் 
தப்பட்டவாறு . ) 


3 அச்சத்தின் அகறல் : 

தலைமகன்கண் வரும் ஏதம் அஞ்சி அவனை நீங்கும் 
குறிப்பு . அது , 


‘ மன்றுபாடு அவிந்து மனை மடிந் தன்றே 
கொன்றோ ரன்ன கொடுமையோ டின்றே 
யாமம் கொளவரின் களை இக் காமம் 
கடலினும் உரைஇக் கரைபொழி யும்மே 
இன்னம் ஆகவும் நன்னர் நெஞ்சம் 
என்னொடும் நின்னொடும் சூழாது கைம்மிக்கு 
இறும்புபட்டு இருளிய இட்டருஞ் சிலம்பின் 
குறுஞ்சுனைக் குவளை வண்டுபடச் சூடிக் 
கானக நாடன் வரூஉம் யானைக் 
கயிற்றுப்புறத் தன்ன கல்மிசைச் சிறுநெறி 
மாரி வானம் தலை இ நீர்வார்பு 
இட்டருங் கண்ண படுகுழி இயவின் 
இருளிடை மிதிப்புழி தோக்கி அவர் 

தளர் அடி தாங்கிய சென்றது இன்றே . அகநா . 128 
எனவரும் . 


( இரவுக்குறி வந்த தலைமகன் சிறைப்புறத்தானாக தலை 
மகள் தோழிக்குச் சொல்லுவாளாய்ச் சொல்லிய பாடல் இது . 


அம்பலங்களில் ஒலி அடங்கியது . இல்லோர் துயின் 
றனர் . கொலை செய்வது போன்ற கொடுமையுடன் இரவுக் 
காலம் சிறத்தலினாலே காமம் கடலைவிடப் பெருகிக் கரை 
கடந்து செல்கிறது . நாம் இவ்விரவிடைக் காமக்கடலில் 
மூழ்கி உயிர் ஊசலாடுகின்ற இந்நிலையில் நம் நல்ல நெஞ்சம் 
என்னொடும் நின்னொடும் கலந்து ஆலோசனை 

ஆலோசனை செய்யாது , 


852 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


, 


அறுகாடுகளாய் இருண்ட சிறிய செல்லுதற்கு அரிய பக்க 
மலையின்கண் உள்ள குறிய சுனைகளில் பூத்த குவளை மலர்களை 
வண்டுகள் மொய்க்கும்படிச் சூடிக் காட்டு நாட்டை உடைய 
நம் தலைவன் இரவுக்குறி நோக்கி வருகின்ற , யானையின் 
முதுகில் காணப்படும் கயிறு இடுதலான் ஏற்பட்ட தழும்பை 
ஒத்த மலை மீது உள்ள சிறிய வழியாகிய , மேகம் மழை பெய்த 
லால் நீர் இடையறாது பொருந்திய , செல்லுதற்கு அரிய சிறு 
இடங்களில் உள்ள படுகுழிகளைக் கொண்ட வழியில் , தலை 
வன் இருட்டில் நடந்து வரும் போது குழியில் அவன் கால் 
கள் அகப்பட்டு வருந்தா தவாறு அவனுடைய தளரா நின்ற 
அடிகளைத் தாங்கும் பொருட்டு இன்று சென்று விட்டது 
என்ற கூற்றில் , 

தலைவன் இரவுக்குறியிடை வரும் நெறியின் ஏதம் அஞ் 
சித் தலைமகள் இரவுக் குறியை வெறுத்து , அவனைப் பிரியாது 
உ.டன் வாழ்தற்குரிய வரைவு வேட்டமை புலப்படுத்தப்பட்ட 
வாறு . ) 
4 அவன்புணர்வு மறத்தல் : 

இரவுக்குறியும் பகற்குறியும் விலக்குதற்கு எழுந்த 
உள்ள நிகழ்ச்சி . அது தமரை அஞ்சி மறுத்தமையானும் , 
இது வரைவு கடாதல் கருத்திற்று ஆகலானும் திளைப்புவினை 
மறுத்தலோடு இது வேற்றுமை உடைத்து . இது , 


. 


நல்வரை நாட நீவரின் 

மெல்லியல் ஓரும் தான்வா ழலளே . 
எனவரும் . 


அகநா , 12 


[ திளைப்புவினை மறுத்தாலும் அவன் புணர்வு மறுத்தலும் 
முடிந்த முடிபில் ஒன்றாமேனும் , அவற்றின் காரணங்கள் 
வேறுவேறாக உள்ளன . திளைப்புவினை மறுத்தல் ஊரவர் 
தூற்றும் அலருக்கு அஞ்சிச் செய்தது . அவன் புணர்வு 
மறுத்தல் களவு ஒழுக்கம் தவிர்த்து வரைதல் வேண்டும் 
என்ற வேட்கையால் செய்தது . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


853 


பகற்குறி வாராநின்ற தலைமகன் தோழியால் செறிப்பு 
அறிவுறுக்கப்பட்டு ‘ இரவுக்குறி வாரா வரைவல் என்றாற் 
குத் தோழி அதுவும் மறுத்து வரைவுகடாய பாடற்பகுதி 


* தாய் கண்ணைவீட அன்போடு தலைவியைப் பாது 
காக்கத் தொடங்கி விட்டாள் . தந்தையும் தலைவீ புறத்தே 
புறப்பட்டால் எங்குப் புறப்படுகிறாய் ? என்று வினவுகிறான் . 
நாங்கள் இருவேமும் பிரிவு இன்றி இயைந்த உவர்த்தல் இல் 
லாத நட்பினை உடைய இருதலைகளை உடைய பறவையைப் 
போல ஈருடல் ஓருயிரேமாக உள்ளோம் . குறவர் குடிசை 
களில் வேங்கைப் பூ விழுந்து புலிபோலக் காட்சி வழங்கு 
வதனைக் கண்ட யானை , மலையிலே மூங்கிலை முறித்துக் 
கொண்டு செல்லும் பெரிய மலை நாடனே ! நீ தொடர்ந்து 
களவொழுக்கம் நிகழ்த்த வேண்டிக் குறியின் வரின் , அச் 
செயலால் அவள் மகிழாது வருந்தி உயிர் நீத்து விடுவாள் 
என்பதன்கண் அவன் புணர்வு மறுத்தல் புலப்படுத்தப் 
பட்டவாறு . ) 


5 தூது முனிவின்மை : 
புள்ளும் மேகமும் போல்வன கண்டு < சொல்லுமின் 
அவர்க்கு என்று தூது இரந்து பன்முறையானும் 
சொல்லுதல் . அது , 

கானலும் கழறாது கழியும் கூறாது 
தேன் இமிர் நறுமலர்ப் புன்னையும் மொழியாது 
ஒரு நீ அல்லது பிறிதுயாதும் இலனே 
இருங்கழி மலர்ந்த கண்போல் நெய்தல் 
கமழ் இதழ் நாற்றம் அமிழ்துான நசை இத் 
தண் தாது ஊதிய வண்டினம் களிசிறந்து 
பறை இக் கிளரும் துறைவனை நீயே 

சொல்லல் வேண்டுமால் அலவ . 
எனவரும் . 


அகநா . 170 


854 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 


( களவுக்காலத்துத் தலைவன் வாராதுபோகப் பிரிவாற் 
றுதல் தாங்காத தலைவி காமம் மிக்க கழிபடர் கிளவியால் 
நண்டினை நோக்கி , “ அலவ ! • கடல் சிறுகாக்கை காமர் 
பெடையொடு வெள் இறாக் கனவும் நள்ளென் யாமத்து 
நின் மிக்க காமநோயைப் போக்கிய தலைவி இன்று தன்னு 
டைய மிக்க துயரை நின் துணை இன்றித் தனியே நீந்துதல் 
கூடுமோ ? என்ற செய்தியை அவனிடம் தூது சென்று 
கானலோ 

கழியோ புன்னையோ பொழியாது ஆதலின் , 
எனக்கு உற்ற துணையாகிய நீ அச் செய்தியைத் தலைவனி 
டம் சென்று தூதாக உரைத்தல் வேண்டும் . ” என்று தலைவி 
தன் பிரிவு ஆற்றாமை பற்றித் தூது விடுவதன் மூலம் , பிரி 
தல் இல்லா வரைந்து எய்தும் கூட்டத்து வேட்கையைப் 
புலப்படுத்தியவாறு ,) 


6 துஞ்சிச் சேர்தல் : 

மனையகத்துப் பொய்த்துயிலோடு மடிந்து வை ததல் , 
அஃது , 

என்மலைந் தனன் கொல் தானே தன்மலை 
ஆரம் நாறும் மார்பினன் 
மாரி யானையின் வந்து நின் றனனே . 


. 


. 


குறுந் . 161 


எனவரும் . 


( இரவுக்குறிக்கண் வந்த - தலைமகனைக் காப்பு மிகுதி 
யான் எதிர்ப்படப் பெறாத தலைமகள் , பிற்றைஞான்று தலை 
மகன் சிறைப்புறத்தானாகத் தோழிக்குச் சொல்லுவாளாகச் 
சொல்லிய பாடற்பகுதி இது . 
தோழியே ! சூரியனும் மறைந்து வீட்டான் . 

மழை 
யும் இடைவிடாமல் பேய்களும் கண்களை அடிக்கடிக் கொட்டி 
நடுங்கும்படி விடாமல் வேகமாகப் பெய்து கொண்டிருக்கிறது . 
அதற்குமேல் தாயும் புலிப்பல் தாலியை அணிந்த தன் புதல் 
வனைத் தழுவிக்கொண்டு அன்னையே ! என்று என்னை 


அகத்திணையியல் - நூற்பா எண் 


208 


855 


அழைக்கிறாள் . அத்தகைய நேரத்தில் தன் மலையிலுள்ள 
சந்தனம் மணம் வீசும் மார்பினன் ஆகிய தலைவன் மழையில் 
நனைந்த யானையைப்போல இவ்வீட்டுப் புறத்தேவந்து நின் 
றான் . அந்தோ ! இந்நள்ளிருளில் ஓயாத மழையில் என்ன 
காரியத்தை மேற்கொண்டு வந்தானோ ? என்ற பகுதியில் , 
இரவுக்குறிக்கண் தலைவன் வந்திருப்பதை அவன் சந்தனத் 
தின் மணத்தால் அறிந்தும் , அவன் தன் மாட்டுக் காதலால் 
இருளில் பெருமழையிடை வந்திருப்பதை உணர்ந்தும் , 
தான் இரவுக்குறியை வேண்டாளாய்த் தாய்பக்கலில் வீழித் 
திருப்பதாகக் காரணம் காட்டியதோடு , தலைவன் என்ன 
காரியத்தை 

மேற்கொண்டு வந்தான் ? என்ற கூற்றில் , 
தலைவி தான் இரவுக்குறியை எதிர்நோக்கிக் காத்திராமல் 
மனையகத்துத் துயிலோடு வைகியசெய்தி புலப்படுத்தப்பட்ட 

தாய் அன்னையே ! என்று விளித்த அளவில் தான் 
விழித்தாளாக , அப்பொழுது இருளையும் செறிந்த மழையை 
யும் கண்ணில்கண்டு , தலைவன் வருகையை அவன் சந்தன 
மணத்தால் ஓர்ந்து சொற்றாள் என்பதும் அறிக . ) 
7 காதல் கைம்மிதல் : 


வாறு . 


காமம் கை இகந்தவழி நிகழும் உள்ளக் குறிப்பு . அஃது , 
‘ உள்ளின் உள்ளம் வேமே உள்ளாது 
இருப்பின் எம் அளவைத்து அன்றே வருத்தி 
வான்தோய்வு அற்றே காமம் 

சான்றோர் அல்லர்யாம் மரீஇ யோரே குறுந் . 102 
எனவரும் . 


[ ஆற்றாள் எனக் கவன்ற தோழிக்கு, யான் எங்க 
னம் ஆற்றுவேன் ? என்று தலைமகள் கூறிய பாடல் இது . 


தலைவன் இங்ஙனம் அருமை செய்து அயர்த்தலை 
நினைத்தால் என் உள்ளம் வேவா நிற்கும் . உள்ளத்தை வேவச் 
செய்வதால் , * அவனை நினையாது இருப்போம் எனின் , 

, 


856 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நினையாது இருப்பது என் ஆற்றல் அளவிற்கு உட்பட்ட 
தன்று . காமம் என்னை வருத்தி வானத்தைத் தோய்வது 
போன்ற பெருமையை உடையது . நம்மால் தழுவப்பட்ட 
தலைவன் இவ்வாறு வரைதல் வேண்டாது களவு ஒழுக்கம் 
கருதித் துயரம் தரு தலின் , தக்கவன் அல்லன் 
தலைவி கூற்றில் , களவுக் காலத்துப் பிரிவு கருதித் தன்னைக் 
காதல்நோய் துன்புறுத்துவதனைக் கூறும் வாயிலாக அவள் 
வரைதல் வேட்கையைப் புலப்படுத்தவாறு . ) 


- 


என்ற 


8 கட்டுரை யின்மை : 


உரை மறுத்திருத்தல் அஃது , 
‘ யான் தன் அறிவல் தான் அறி யலளே 
யாங்கா குவள் கொல் தானே 

பெருமுது செல்வர் ஒருமட மகளே . 
எனவரும் . 


குறுந் . 337 


( தோழியை இரந்து பின் நின்ற கிழவன் தனது குறை 
அறியக் கூறிய பாடற் பகுதி இது . 

தலைவியின் நகில்கள் அரும்பின . தலைமயிர் பிடரியை 
விட்டு இறங்கும் அளவு வளர்ந்துவிட்டது , பற்களும் 
விழுந்து முளைத்துவிட்டன . தேமலும் சில தோன்றிவிட்டன . 
அவள் என்னை வருத்துதலை யான் அறிவேன் . அவள் அதனை 
அறிந்திலள் . செல்வரின் மகளாகிய அவள் எத்தன்மையை 
உடையள் ஆவளோ ? - என்ற தலைவன் கூற்றில் , தலைவி 
தலைவனுடன் எதுவும் உரையாடாமல் தன்னை அவன் அடை 
தல் வேண்டின் தன் தமரை வேண்டி வரைந்து எய்துதல் 
வேண்டும் என்பதைக் குறிப்பால் தெரிவித்தமையின் , கம் 
டுரையின்மை என்ற மெய்ப்பாடு புலப்பட்டவாறு . 


கட் 


இப் பொருளுக்கு இது களவுக் காலத்துத் தலைவி தலைவ 
னிடம் வரைதல் வேட்கையான் உரையா திருத்தல் என்று 
துறை கொள்ளுதல் சிறக்கும் . ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


857 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


தொல் , பொ . 271 


8 


தெய்வம் அஞ்சல் 1 புரை அறம் தெளிதல் 3 
இல்லது காய்தல் உள்ளது உவர்த்தல் 
புணர்ந்துழி உண்மை பொழுது மறுப்பு ஆக்கம் 
அருள்மிக உடைமை அன்புதொக நிற்றல் 
பிரிவு ஆற் றாமை மறைந்தவை உரைத்தல் 10 
புறஞ்சொல் மாணாக் கிளவியொடு தொகை இச் 11 

சிறந்த பத்தும் செப்பிய பொருளே . தொல் . பொ . 272 
எனவும் , ஓதுவன ஓத்தாகலின் , முறையே இன்பத்தை 
வெறுத்தல் முதலாகக் கலக்கம் ஈறாகக் கிடந்த இருபதும் 
புணர்ச்சிக்கு நிமித்தம் ஆகா தன போன்று காட்டினும் 
அவற்றை மிகவும் ஆராய்ந்து உணரின் புணர்ச்சி நிமித்த 
மாய் மெய்ப்பாடாம் என்றும் , முட்டுவயின் கழறல் முதலா 
கக் கட்டுரை இன்மை ஈறாகக் கிடந்த எட்டும் பின் ஒரு 
காலும் அழியாத வரைந்து எய்தும் கூட்டத்திற்கு ஏதுவா 
கிய மெய்ப்பாடு என்றும் , தெய்வம் அஞ்சல் முதலாகப் 
புறஞ்சொல் மாணாக் கிளவி ஈறாகக் கிடந்த பதினொன்றும் 
அழிவில் கூட்டம் நிகழ்ந்த பின்னர்க் கற்பின்கண் நிகழும் 
மெய்ப்பாடாம் என்றும் கொள்க . 


1 தெய்வம் அஞ்சல் : 

தலைமகற்குத் தொழுகுலமாகிய தெய்வமும் அவற்கு 
ஆசிரியர் ஆகிய தாபதரும் இன்னார் என்பது அவனால் 
உணர்த்தப்பட்டு உணர்ந்த தலைமகள் அத்தெய்வத்தினை 
அஞ்சி ஒழுகும் ஒழுக்கம் அவள்கண் தோன்றுதல் . அது , 
சினைவாடச் சிறக்கும் நின் சினந்தணிந் தீகெனக் 

கனை கதிர்க் கனலியைக் காமுறல் இயைவதோ . கலி . 16 
எனவும் , 


108 


858 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


. 


• அச்சா றாக உணரிய வருபவன் 
பொய்ச்சூள் அஞ்சிப் புலவேன் ஆகுவல் . 


கலி . 15 


எனவும் வரும் . 

( தலைமகள் தன் குலதெய்வத்தையே வணங்குவாள் 
என்பது . 

‘ பண்கெழு மெல்விர லால்பணைத் தோளி தன் 
கண்கழுஉச் செய்து கலை நலம் தாங்கி 
விண்பொழி பூமழை வெல்கதிர் நேமிய 
வண்புகழ் மாலடி வந்தனை செய்தாள் . சீவக 200 


என்ற 


என்ற பாடல் உரையில் நச்சினார்க்கினியர் , " தெய்வம் அஞ்சல் 

மெய்ப்பாட்டியல் சூத்திரம் தன் குலதெய்வத்தை 
வணங்குதற்கு விதி ஆமாறு உணர்க என்று சுட்டியது 
காண்க . 


சினைவாட 


தலைமகன் பொருள்வயின் பிரிந்த இடத்து அவன் போகிய 
காட்டது நிலைமை நினைத்து ஆற்றாளாகிய தலைமகள் அவன் 
பொருட்டாக நாம் இவ்வகைப்பட்ட தெய்வங்களைப் பரவுதல் 
நம் கற்புக்கு இயைவதோ ? என்று கூற , அதுகேட்ட தோழி 
அவ்வாற்றானே மீண்டனர் ; நீ கவலல் வேண்டா 1 எனக் 
கூறிய பாடற்பகுதி இது . 

சூரியன் எல்லோருக்கும் பொதுவான தெய்வம் என்று 
கொள்ளும் கொள்கையும் , பாலை நிலத்திற்கே உரிய தெய்வம் 
என்று கொள்ளும் கொள்கையும் என இருதிறத்துக் கொள் 
கையும் உண்டு . பாலை நிலத் தெய்வம் என்று கொள்ளும் 
கொள்கையள் இத்தலைவி ஆதலின் , " நாம் நம் குலதெய் 
வத்தை விடுத்து அயல் தெய்வமாகிய சூரியனை நோக்கி , 
மரக்கொம்புகள் வாடும்படியாகச் சிறக்கும் நின் சினம் 
தணிவதாகுக என்று பரவிச் செறிந்த கதிரை உடைய 


அகத்திணையியல் - நூற்பா எண் 


208 


859 


ஞாயிற்றை வேண்டிக்கோடலும் நம் கற்பிற்கு இயைவது 
ஒரு காரியமோ ? " என்று கூறும் கூற்றில் , குலதெய்வத்தைத் 
தலைமகள் தலைவன் நலம் கருதி வழிபடும் இயல்பு உண்மை 
குறிப்பான் அறிவுறுக்கப்பட்டவாறு . 
அச்சாறாக - 


தலைவன் நாள்தோறும் வதுவை அயர்ந்து வந்தால் 
நான் அதற்கு பொறேனாக , நீ ஊடல் இன்றி அவன் வந்த - 
பொழுதே எதிர் கொள்ளுதி என்ற தோழிக்குத் தலைமகள் 
அதற்குக் காரணம் கூறியதாக அமைந்த பாடல் இது - 

‘ முயக்கத்தால் வாடிய பூவோடே எம்மளையிடத்து 
வாராதேகொள் என்று கூறி யான் ஊடி இருப்ே , 
நீடியாமல் , தன் பொய்ச்சூளுக்கு நாம் அஞ்சும் அச்சமே 
தான் ஊடல் உணர்த்தும் வழியாக ஊடல் உணர்த்துதற்கு 
வருபவனுடைய பொய்யாகிய சூளுக்கு அஞ்சிப் புலவேனாய் 
இருப்பேன் என்ற தலைவி கூற்றில் , தலைவன் பொய் உரைத் 
தால் அதற்குத் தன் குலதெய்வம் அவனை வருத்தும் என்று 
தெய்வம் அஞ்சுதல் பெறப்பட்டவாறு . ) 
2 புரை அறம் தெளிதல் : 


தனக்கு ஒத்த இல்லறம் இன்னது என்று தலைமகள் 
மனத்துப் படுதல் . அது , 


விரியுளைக் கலிமான் தேரொடும் வந்த 
விருந்துாதிர் கோடலின் மறப்பல் என்றும் . 

கலி . 75 
எனவரும் . இஃது அவனோடு சொல்லாடாது ஊடி இருப் 
பேன் ஆயின் , விருந்து கொண்டு புகுதரும் ; அதனால் ஊடலை 
மறப்பேன் என்றமையின் , புரை அறம் தெளிதல் ஆயிற்று . 

( தலைவன் நாடோறும் வதுவை அயர்ந்து வருதலைத் 
தோழி பொறாளாகவும் , தலைவி ஊடல் இன்றி அவன் வந்த 


860 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 


பொழுதே எதிர்கொள்வதன் காரணத்தைத் தோழி கேட்பத் 
தலைவி சொல்லிய பாடற்பத்தியே இதுவும் ஆகும் . 

தலைவன் என்னை நோக்கி வந்தவுடன் வதுவை அயர்ந்த 
பின்பு விளக்கத்தினை உடையையாய் வாரா நின்றாய் , எம்மை 
எத்தன்மையாகக் கருதினாய் ? எனப் புலந்து கூறிப் பின்னர் 
ஒருமொழியைக் கூறாது இருப்பேனாயின் , அது நீங்கப் பரந்த 
கழுத்தின் மயிரினையும் மனச்செருக்கினையும் உடைய குதிரை 
பூண்ட தேரிலே ஆரவாரிப்பக் கொண்டுவந்த விருந்தினரை 
எதிர்கொள்கையினானே , எந்நாளும் புலவியை மறப்பேன் 
என்ற தலைவி கூற்றில் , தலைவனுடைய தவற்றை மறந்து 
வந்த விருந்தினரை எதிர்ஏற்று உபசரித்தலே இல்லறத்தின் 
கடப்பாடு என்று தலைவீ கற்புக்காலத்தில் மனங்கொண்டமை 
பெறப்படுகிறது . ] 


3 இல்லது காய்தல் : 
களவின்கண் போலாது தலைமகற்கு இல்லாததனை உண் 
டாக்கிக் கொண்டு காய்தல் . அது, 


நற்றார் அகலத்துக்கு ஓர்சார் மேவிய 
நெட்டிருங் கூந்தல் கடவுளர் எல்லார்க்கும் 
முட்டுப்பாடு ஆகலும் உண்டு . 

கலி . 63 


எனவரும் . 

[ காவற்பாங்கின் ஆங்கோர் பக்கமும் தொல் . பொ .41 
என்புழி , ஆங்கோர் பக்கமான கடவுளரைக் கண்டு தங்கி 
னேன் என்ற தலைவனிடம் நீ கண்ட கடவுளர் இவர் 
என்று கூறித் தலைவி புலந்த செய்தி கூறும் பாடற்பகுதி 
இது . 

நீ கண்ட கடவுளர் , பற்கள் விழுந்தெழுந்த பருவத் 
தினர் . அவர்கள் உன்னையே கூடவந்தவர் . நோக்கத்தால் 
மற்றவர் மனத்தைப் பிணிக்கும் கண்ணோடு , முன்னொரு 


அகத்திணையியல் 


- 


நூற்பா எண் 208 


861 


நாள் நீ பூப்பலிவிட்ட கடவுளர் அவர் . அவர் திருப்பரங்குன் 
றத்தில் நின்னோடு மாரிக்காலத்துப் பல நாளும் தங்கிய கட 
வுளர் . நீ கண்ட கடவுளருள் நின் மார்பில் குறிகள் செய்த 
கடவுள் யார் ? இங்கு நீ தங்கின் அக்கடவுளர் வெகுள்வர் . 
நீ செல்லா திருப்பின் , நின் மாலை அணிந்த மார்பிற்குப் பயன் 
கோடல் 

இல்லையாக , நின்னைத் தழுவிய நெடிய கரிய 
கூந்தலை உடைய கடவுளராகிய பரத்தையர் எல்லோருக்கும் 
காமம் நுகர் தலின் இடையீடு ஏற்படும் . ஆதலின் விரைந்து 
அவர்பாற் செல்க - என்று , தலைவனுக்குப் புறத்தொழுக்கம் 
இன்று எனினும் , உள்ளது போலக் கொண்டு அவனைத் 
தலைவீ வெகுளுதல் சுட்டப்பட்டவாறு . ) 


4 உள்ளது உவர்த்தல் : 


அதனை 


தலைமகனால் பெற்ற தலையளி உள்ளதே ஆயினும் , 

உண்மை என்றே தெளியாது அருவருத்து 
நிற்கும் உள்ள நிகழ்ச்சி . அது , 


கடல்கண் டன்ன கண்ணகல் பரப்பின் என்ற பாட்டினுள் , 


. 


வேப்பு நனை அன்ன நெடுங்கண் நீர்ஞெண்டு 
இரைதேர் வெண்குருகு அஞ்சி அயல 
ஒலித்த பகன்றை இருஞ்சேற்று அள்ளல் 
திதலையின் வரிப்ப ஓடி விரைபுதன் 
நீர்மலி மண் அளைச் செறியும் ஊர . 


அகநா . 176 


என்புழித் தலைமகன் வாயில் வேண்டச் சென்றானைப் பிறர் 
கூறும் பழிக்கு வந்தாய் என்றமையின் , இஃது உள்ளது 
உவர்த்தல் ஆயிற்று . 

( வேம்பின் அரும்பினை ஒத்த நீண்ட கண்களை உடைய 
நீர் நண்டு இரையை ஆராய்ந்து பார்க்கும் நாரைக்கு அஞ்சிப் 
பக்கலில் உள்ள தழைத்த பகன்றை படர்ந்த கரிய சேற்றில் 


862 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தேமல்போல வரி உண்டாக ஓடிச்சென்று விரைந்து தனது 
ஈரம்மிக்க மணல் அளையுள் பதுங்கும் ஊரனே ! 
வீளித்து , 


என்று 


- 


பரத்தையர் சேரிக்கண் அவர் நலம் நுகர்ந்திருந்த நீ 
ஊரவர் அலர் தூற்றுதலை அஞ்சி அப்பரத்தையர் செய்த குறி 
உன்மார்பில் கிடப்ப உன்மனைக்கு விரைந்து வரலாயினாய் 
என்று உள்ளுறைபடக் கூறி , தலைவன் உண்மையாகவே 
அன்புகொண்டு தலை வீயை நோக்கி வந்ததை ஊரவர் 
கூறும் பழிக்கு அஞ்சி வந்தாய் என்று சொல்வது உள்ளது 
உவர்த்தலாம் . ) 


5 புணர்ந்துழி உண்மை : 


முற்கூறிய இல்லது காய்தலும் உள்ளது உவர்த்தலும் 
ஆகிய விகாரம் இன்றிப் புணர்ச்சிக் காலத்துச் செய் 
வன சென்ற உள்ள நிகழ்ச்சி , அது , 

குளிரும் பருவத்தே ஆயினும் தென்றல் 
வளை எறியின் மெய்யிற்கு இனிதாம் - ஒளியிழாய் 
ஊடி இருப்பினும் ஊரன் நறுமேனி 
கூடலின் இனிதாம் எனக்கு . 

ஐந். ஐம் , 30 
எனவரும் , 


(குளிர் காலமாக இருந்தாலும் தென்றல் காற்று வீசு 
வது உடலுக்கு இன்பம் தரும் . அது போலத் தலைவன் தவறு 
கண்டு ஊடியிருக்கும் நேரத்தும் , அவன் நறுமேனியைக் 
கூடும் வாய்ப்புப் பெறுதல் எனக்கு என்றும் இனிது என்று 
தலைவன்பால் தான் ஊடியும் கூடியும் இன்பம் நுகரும் 
பேரின்பத்தைத் தலைவி கொற்றவாறு . ) 
6 பொழுது மறுப்பு ஆக்கம் : 

களவின்கண் பகற்குறியும் இரவுக்குறியும் என வரை 
யறுத்தாற் போல்வதொரு வரையறை 

இன்மையின் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


863 


அப்பொழுதினை மறுத்தலாகிய ஆக்கம் . எனவே , கள 
வுக்காலத்துப் பொழுது வரைந்துபட்ட இடர்ப்பாட் 
டின் நீங்கிய மனமகிழ்ச்சி ஆக்கம் . அஃது , 


* அயிரை பரந்த அந்தண் பழனத்து 
ஏந்தெழில் மலர்ந்த தூம்புடைத் திரள் கால் 
ஆம்பல் குறு நர் நீர்வேட் டாங்கு இவள் 
இடைமுலைக் கிடந்து நடுங்க லானீர் 
தொழுதுகாண் பிறையின் தோன்றி யான் நுமக்கு 
அரியம் ஆகிய காலைப் 
பெரிதும் நோன்றனிர் நோ கோ யானே . 


குறுந் . 178 


எனவரும் . 


[ கடி நகர்ப் புக்க தோழி தலைமகன் புணர்ச்சி விதும்பல் 
சண்டு , முன்னர்க் களவுக் காலத்து ஒழுகலாற்றை நினைந்து 
அறிந்து கூறியது இது . 


* அயிரைமீன் மேய்தற்குப் பரந்த அழகிய தண்ணிய 
பொய்கையில் அழகைக் கொண்ட மலரை மேற்கொண்ட 
ஆம்பல் தண்டினைப் பறிப்பவர் நீர்வேட்கையை அடைந் 
தாற்போல , இத்தலைவியின் முலையிடையே துயிலப் பெற்றும் 
நடுங்குதலை ஒழிந்தீர் அல்லீர் . யாம் பிறைபோலத் தோன்றி 
நுமக்கு அரியமாயிருந்த காலத்துப் பெரிய வருத்தங்களைப் 
பொறுத்தீர் போலும் ! யான் அதற்காக வருந்துகிறேன் . 


ஆம்பலைப் பறிப்போர் நீர் வேட்கையைத் தணித் 
தற்கு நீர் பக்கலில் இருந்தும் அவர் நீரைவேட்டு விரைவது 
போல்வது , நின் வேட்கையை முற்றுவிக்கும் தலைவி பக்க 
லில் இருக்கும் வாய்ப்பைப் பெற்றும் , நீ காமம் நுகர விரை 
வது என்ற கூற்றில் இடையீடு இன்றிக் காமம் நுகரும் 
வாய்ப்பு உணர்த்தப்பட்ட வாறு . ] 


864 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


7 அருள்மிக உடைமை : 


களவுக்காலத்துப் போலத் துன்பம் மிகுதலின்றி அருள் 
மிகத் தோன்றிய நெஞ்சினளாதல் . அது , 


நின்ற சொல்லர் நீடுதோன்று இனியர் 
என்றும் என் தோள் பிரிபு அறி யலரே . 


நற் . 1 


எனவரும் . 


( தலைவனுடைய பிரிவைத் தோழி உணர்த்த உணர்ந்த 
தலைவி தலைவனைப்பற்றி அவர் நட்பு மிக மேதக்கது . நீர் 
இன்றி உலகு வாராது ; அதுபோல அவர் இன்றி நாம் 
வாழோம் . அவர் நம் நுதல் பசத்தலை அறிந்து நம் ஆற் 
றாமையை உணர்ந்து 
உணர்ந்து அத்தகைய 

அத்தகைய சிறு செயல் செய்யார் ; 
அவர் நிலைபெற்ற சொல்லை உடையவர் ஆதலின் , நின்னிற் 
பிரியேன் ; பிரியின் ஆற்றேன் என்று தாம் கூறிய சொல்லைப் 
பிறழார் . தம் செயலகளால் நமக்கு எப்பொழுதும் இனிமை 
செய்யும் அவர் என்றும் என் தோள்களைப் பிரிய மாட்டார் 
என மனத்தில் தலைவனைப்பற்றி உயர்ந்த எண்ணம் கொண் 
டிருத்தல் புலப்படுத்தப் பட்டவாறு ] 


8 அன்பு தொக நிற்றல் : 

ச.ளவுக்காலத்துப் பிரிந்த அன்பு எல்லாம் இல்லறத்து 
மேல் பெருகிய விருப்பினானே ஒருங்கு தொகநிற்றல் . 
அஃது , 


எம்போல் , புல்லுளைக் குடுமிப் புதல்வற் பயந்து 
நெல்லுடை நெடுநகர் நின் இன்று உறைவாள் 
என்ன கடத்தளோ மற்றே 


அகநா . 176 


என்புழி , புதல்வற் பயந்து நின் இன்று உறையும் கடத்தி 
னம் யாம் என்றமையின் இஃது அன்பு தொக நிற்றல் 
ஆயிற்று . 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 208 


865 


[ தோழி தலைமகனுக்கு வாயில் மறுத்த இப்பாடலில் , 

நீ உண்மையான அன்பு எம்மாட்டு இன்றி ஊரவர் 
கூறும் பழிச்சொற்களுக்கு அஞ்சி எம் இல்லத்திற்கு வருகின் 
றாய் நீ ஏனைய பரத்தையரோடு விழா அயர்ந்தது கேட்டு 
மனம் தாங்காது தன் செயற்கை வனப்புக்களை அழித்துக் 
கொண்டு உன் காதற்பரத்தை உன்னைக் காண்டற்குத் 
தேடிச் செல்வாள் . அவள் போல்பவர் அல்லேம் யாம் . புதல் 
வனைப் 

பயந்து நெல் முதலிய வளம் சான்ற மனையில் 
நின்னை இன்றியும் இல்லறம் நடத்தும் கடப்பாடு எமக்கு 
உண்டு . அவளுக்குக் காமநுகர்ச்சியன்றி வேற்றுக் கடமை 
ஏதும் இன்று என்ற தலைவி கூற்றில் இல்லறம் நடத்தும் 
கடமைக்கண் அவள் கொண்ட அன்பு வெளிப்படுத்தப்பட்ட 
வாறு . ) 


9 பிரிவு ஆற்றாமை : 


களவில் பிரிவு ஆற்றுதல் வேண்டுமாறு போலக் கற்பி 
னுள் பிரிவு ஆற்றுதல் வேண்டாமை . அஃது , 


டன் இன்றி இரந்தோர்க்கு ஒன்று ஈயாமை இளிவு எனக் 
கடன் இறந்து செயல்சூழ்ந்த பொருள் பொருள் ஆகுமோ 
வடமீன்போல் தொழுதுஏத்த வயங்கிய கற்பினாள் 
தடமென்தோள் பிரியாமை பொருளாயின் அல்லதை . 

கலி . 2 
எனவரும் . 

( தலைவன் கற்புக்காலத்தில் பொருள்வயிற் பிரிதலை 
அறிந்த தோழி அவனைச் செலவு அழுங்குவிக்கும் பாடற் 
பகுதி இது . 

தம்முடைய இல்வாழ்க்கைக்கு வேண்டும் பொருள் 
இல்லை என்று கூறிவந்து இரந்தவர்க்குச் சிறிதும் கொடா 


109 


B66 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 


திருத்தல் இளிவாம் என்று கூறிக் காட்டைக் கடந்து போய்த் 
தேடுதலைக் கருதின பொருள் நன்கு மதிக்கப்படும் பொருள் 
ஆயினும் , அருந்ததிபோல எல்லாரும் தொழுது வாழ்த்தும் 
படி விளங்கிய கற்பனையை முன்பு உடையவளுடைய காமச் 
செல்வியால் பெருமையை உடையவாகிய மெல்லியவாய 
தோள்களைப் பிரியா திருத்தல் நின் மனத்திற்குப் பொருளாய் 
இருக்குமாயின் , அதுவே பொருளாவது அல்லது பிரிகின்றது 
பொருளாகுமோ ? என்ற கூற்றில் , தலைவி தலைவன் பிரி 
வைச் சிறிதும் ஆற்றாளாந்தன்மை புலப்படுத்தப்பட்டவாறு . ) 


10 மறைந்தவை உரைத்தல் : 


களவுக் காலத்து நிகழ்ந்தனவற்றைக் கற்புக் காலத்துக் 
கூறுதல் , அது , 


முயங்கல் வீடா அல் இவைான மயங்கி 
யான்ஓம் என்னவும் ஒல்லார் தாம்மற்று 
இவைபா ராட்டிய பருவமும் உளவே 
இனியே , புதல்வன் தடுத்த பாலொடு தடைஇத் 
திதலை அணிந்த தேங்கொள் மென்முலை 
நறுஞ்சாந்து அணிந்த கேழ்கிளர் அகலம் 
வீங்க முயங்கல் யாம்வேண் டினமே 
தீம்பால் படுதல் தாம் அஞ் சினரே 


அகநா . 26 


எனவரும் . 


[ தோழியை வாயில் வேண்டி அவளால் தான் வாயில் 
பெறாது பின் ஆற்றாமையே வாயிலாகப் புக்குக் கூடிய தலை 
மகன் நீக்கத்துக்கண் புக்க தோழியிடம் தலைமகள் கூறிய 
பாடற்பகுதி இது . 

" தோழி ! தலைவனைப் புலத்தல் கூடுமோ ? மழை பெய் 
தலைப் பெற்ற , முன்பு பல முறை உழப்பட்ட வயல் மண் 
போல என் நெஞ்சம் அவனிடம் நெகிழ்ந்து விடுகிறது . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


867 


யான் இளையளாய் இருந்த களவுக் காலத்தில் என் மார்பைப் 
பலவாறு பாராட்டி விடாது அவன் தழுவ , யான் தழுவுதலை 
விடுக்குமாறு வேண்டியும் தழுவிய கை நீக்காமல் என் 
வனப்பை அவன் பாராட்டினான் . ஆனால் இப்பொழுது கற்புக் 
காலத்தில் புதல்வனைப் பெற்ற முதியளாகிய நான் , புதல்வன் 
பருகும் பாலை உட்கொண்டமையாலே பருத்துள்ள தேமல் 
படர்ந்த என் மென்னகிலால் சந்தனம் பூசிய அவன் மார் 
பத்தைத் தழுவ விரும்பும் காலத்தில் ‘ பால் பட்டுவிடுமே ? 


என்று அவன் அஞ்சுகிறான் என்று கூறிய கூற்றில் , 
களவுக்கால நிகழ்ச்சியைக் கற்புக்காலத்துத் தலைவி சொற்ற 
வாறு .) 
11 புறஞ்சொல் மாணாக் கிளவி : 
தலைமகற்கு வந்த புறஞ்சொல்லின் 

பொல்லாங்கு 
குறித்து எழுந்த கிளவி . அது , 


‘ களிறுகவர் கம்பலை போல 
அலரா கின்றது பலர்வாய்ப் பட்டே .. 


அகநா . 96 


எனவரும் . பிறவும் அன்ன . 


( பரத்தையிற் பிரிந்து வந்த தலைவனுக்குத் தோழி 
வாயில் மறுத்த பாடற்பகுதி இது . 


‘ ஊரனே ! பரத்தையர் பலருள்ளும் நீ குறுமகள் ஒருத் 
தியை விரும்பிக் கொண்டாய் என்று கூறுப . அஃது , அஃதை 
தந்தை அண்ணல் யானை அடுபோர்ச் சோழர் , வெண்ணெல் 
விளையும் பருவூரை ஒட்டி அமைந்த போர்க்களத்தே , ஏனைய 
சேரரும் பாண்டியருமாகிய இருபெருவேந்தரும் போரிட்டுக் 
களத்து ஒழியுமாறு , தம் வாட்படையால் பெரிய போரைச் 
செய்து வென்ற பொழுது , பகைவர் தம் யானைப் படையைக் 

பேராரவாரச் செய்தி பலராலும் பேசப்பட்டது 


கவர்ந்த 


863 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
போல , இன்று பலராலும் பேசப்பட ஊர் முழுதும் நின் பழி 
பரவியுள்ளது - என்ற தோழி கூற்றில் , தலைவனுக்கு 
ஏற்படும் பழி கருதித் தலைவி மனம் நோகும் திறம் சொற்ற 
வாறு . ) 
இன்னும் , 

நிம்பிரி 1 கொடுமை வியப்பொடு புறமொழி 
வன்சொல் 5 பொச்சாப்பு மடிமையோடு குடிமை * 
இன்புறல் " ஏழைமை ! மறப்போடு 11 ஒப்புமை 1 2 
என்று இவை இன்மை என்மனார் புலவர் . 

தொல் . பொ . 274 


என்றமையான் , காமக்குறிப்பு ஆகாத இவை எல்லாம் இன்றி 
வருதலைத் தலைமகன்கண் நிகழும் மெய்ப்பாடு என அவை 
தம்மை வரையறுத்துக் கூறாது அவற்கு ஆகா தன வரை 
யறுத்துக் கூறியவாறும் , தலைமகட்கு உரிய மெய்ப்பாடு 
ஆயின வரையறுத்துக் கூறினமையின் அவட்கு ஆகா தன 
கூறல் வேண்டாதவாறும் கண்டு கொள்க . ஆகாதனவற் 
றிற்கு உதாரணம் காட்டலாவதில்லை. 


1 நிம்பிரி : 
பொறாமை தோன்றும் குறிப்பு . அவை இந்நாள் சிறிது 
பொறுத்தாய் என்றாற்போல்வன . 
2 கொடுமை 

கேடு சூழநினையும் தீவீனை உள்ளம் . 
3 வியப்பு : 
தலைமகள்பால் தெய்வத்தன்மை கண்டான்போல் 
வியந்து ஒழுகுதல் . 
4 புறமொழி : 

புறங்கூற்று . 
5 வன் சொல் : 
கண்ணோட்டம் இன்றிச் சொல்லும் சொற்கள் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 208 


869 


6 பொச்சாப்பு : 
கடைப்பிடியின்றி நெகிழ்ந்திருத்தல் . 


7 

மடிமை : 

சோம்புள்ளம் . 
8 குடிமை : 

இவள் இழிந்த பிறப்பினள் எனத் தன்னை நன்கு 

மதித்து ஒழுகுதல் . 
9 இன்புறல் : 

ஒருவர் ஒருவரின் தாமே இன்புறுகின்றாராக நினைத்தல் . 
10 

ஏழைமை : 

நுழைந்த உணர்வினர் அன்றி வரும் வெண்மை . 
11 மறப்பு : 

மறவி . 
12 ஒப்புமை : 

இன்னாளை ஒக்கும் இவள் என்று அன்பு செய்தல் . 
என உணர்க . 

208 


விளக்கம் 


நிம்பிரி- சகிப்புத்தன்மை இன்றி இருத்தல் . 
வியப்பு - தலைமகள் பால் தெய்வத்தன்மை காணில் இல் 
லறம் சிறவாது என்பதனைக் காரைக்கால் அம்மையார் 
புராணத்து , 


‘ வணிகனும் தன்கைப் புக்க மாங்கனி பின்னைக் காணான் 
தணிவறும் பயமேற்கொண்டு உள்ளமும் தடுமாறு எய்தி 
அணிகுழ லவரை வேறோர் அணங்கெனக் கருதி நீங்கும் 
துணிவுகொண்டு எவர்க்கும் சொல்லான் தொடர்பின்றி 

ஒழுகும் நாளுள் 
முதலிய பாடல்களான் அறிக . 

208 


870 


இலக்கணவிளக்கம்- பொருள திகாரம் 


புறமொழி - இல்லத்து நிகழும் செய்தி புறத்தார் அறி 
யப் புலப்படச் செய்தல் . 
பொச்சாப்பு - உறுதியின்றி எச்செயலிலும் ஈடுபடல். 
ஏழைமை - எ தன்கண்ணும் மேம்போக்கான அறிவு . 
ஆழ்ந்து அறியாமையால் எதன் உண்மையும் உள்ள 
வாறு உணரப்படாது என்பது . 

எச்சத்தின் இயல் 
531 சொல்லொடும் குறிப்பொடும் முடிவுகொள் இயற்கை 

புல்லிய கிளவி எச்சம் ஆகும் . 
இது பத்தாம் எண்ணும் முறைமைக்கண் நின்ற எச்சம் 
இவ்வியல்பிற்றாய்ச் செய்யுட்கு உறுப்பாய் வரும் என்பதோர் 
ஒழிபு கூறுகின்றது , 

( இ.ள் ) கூற்றினானும் குறிப்பினானும் முடிக்கப்படும் 
இலக்கணத்தோடு பொருந்திய கிளவி எச்சம் என்னும் உறுப் 
பாம் என்றவாறு . 


ஈண்டுச் சொல் என்றது , சொல்லோத்தினுள் சொல் 
இசை - குறிப்பு - என்ற மூன்றனுள் சொல் என்றது என 
உணர்க . 


முடிவுகொள் இயற்கை எனவே , செய்யுளின்கண்ணது 
அன்றிப் பின்கொணர்ந்து முடிக்கப்படும் என்பதூஉம் 
பெற்றாம் . 

உதாரணம் சொல்லோத்தினுள் குறிப்பெச்சம் உணர்த் 
திய வழிக்காட்டினாம் . அற்றேல் அஃதாக , மாட்டேற்றான் 
எய்துவியாது இதனை எடுத்தோதி விதந்தது 
யெனின் , ஆண்டு எச்சம் என்ற துணை அல்லது , 
பொருள் உறுப்பாய்ச் செய்யுட்கு உறுப்பாம் என்னும் 
விசேடவிதி ஆண்டுப் பெறப்படாமையின் , விதந்து ஓதல் 
வேண்டும் என்க . 


என்னை 
அகப் 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 209 


871 


இனி , 
* செங்களம் படக்கொன்று அவுணர்த் தேய்த்த 
செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானைக் 
கழல்தொடிச் சோய் குன்றம் 
குருதிப் பூவின் குலைக்காந் தட்டே . 

குறுந் . 1 


. 


காண் . 


என இதனையே செய்யுள் முடிந்தவழியும் , இவற்றால் யாம் 
குறை உடையம் அல்லம் என்று தலைமகற்குச் சொன்னா 
ளேல் கூற்றெச்சத்திற்கும் , காண்பாயாசின் 
எனத் தலைமகட்குச் சொன்னாளேல் குறிப்பெச்சத்திற்கும் 
உதாரணமாகக் காட்டினும் அமையும் . 

209 
விளக்கம் 
நூற்பா - தொல் . பொ . 573. உரை பேராசிரியர் உரை 
யைப் பெரிதும் தழுவியது . 


இவ்வெச்சம் என்னும் உறுப்பு சொல்லதிகாரத்தில் 
சொல்லெச்சம் இசைஎச்சம் குறிப்பெச்சம் என்ற மூன்று 
திறத்ததாகப் பொதுவியலில் ( இ . வி . 350 ) விளக்கப் 
பட்டுள்ளது . அவ்வெச்சம் அகப்பாட்டு உறுப்பாக வரும் 
என்பதனை விளக்க ஈண்டும் கூறினார் . 


கூற்றெச்சமாவது செய்யுளில் கூறாது விடுக்கப்பட்ட 
செய்தியைக் கூறினாலும் தவறின்றாக அமைவது 

குறிப்பெச்சமாவது செய்யுளில் கூறாது விடுக்கப்பட 
வேண்டியதாய் வெளிப்படையாகக் கூறத்தகாததாய் அமை 
வது . 


. 


‘ செங்களம்பட 

அவுணரைப் போரிடை அழித்த அம்பினையும் , யானை 
யினையும் , உழலவீட்ட வீரவளையையும் உடைய முருகனுக்கு 
உரிய இக்குன்றம் காந்தட்பூ நிறைய உடையது . - இது 
தோழி கூற்று . 


872 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


தலைவன் 

காந்தட்பூக்களைக் கையுறையாகக்கொண்டு 
வரத் தோழி கையுறை மறுத்து இவ்வாறு கூறினாள் என்ப 
தைத் துறைச் செய்தியாகக் கொள்ளின் , ஐய ! நீ காந்தட் பூக் 
களைக் கொண்டு வந்துள்ளாய் ; எம் குன்றத்தில் காந்தட் 
பூக்களுக்குக் குறைவு இன்று ; ஆதலின் இக்கையுறைப்பொருள் 
எமக்கு அருமை உடையதன்று . இவை எமக்கு வேண்டா 
என்ற செய்திகளைக் கூறாமல் , வாளா எம்குன்றத்தில் காந்தட் 
பூ மிகுதியும் உண்டு என்று கூறி , இவற்றைப் பெறப்பட 
வைத்த செய்தி எச்சமாகும் . இவ்வெச்சமான செய்தியை 
மறைமுகமாக விளக்காமல் நேரே சொல்லினும் இழுக்கு 
இன்று ; ஆதலின் கூறவேண்டிய செய்தி கூறப்படாமல் 
விடுக்கப்பட்டதனால் இது கூற்றெச்சமாகும் . 

தலைவியைத் தோழி குறிக்கண் தலைமகனுடைய இருப் 
பிடத்திற்கு அழைத்துச்சென்று முருகனுடைய இக்குன்றத் 
தில் காந்தட்பூக்கள் பலவாக உள்ளன என்று வெளிப்படை 
யாகக் கூறி , அவற்றைக் காண்பது விருப்பம் உண்டாயின் 
காண் என்று கூறுவாள் போலத் தான் வெளிப்படையாகக் 
கூறமுடியாத இரவுக்குறிக்கண் தலைவன் இருக்கும் இடம் 
இஃது என்பதனைக் குறிப்பாகக் கொள்ளவைத்தது குறிப்பு 
எச்சமாம் . பிறவும் இவ்வாறு கொள்ளப்படும் . 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் - 

தொல் . பொ . 518 
சொல்லே ஆயினும் குறிப்பே ஆயினும் 
சொல்லி முடித்தல் வேண்டுவது எச்சம் . ந அ . 232 

209 
பொருள்வகை இயல் 
582 

இன்பமும் இடும்பையும் புணர்வும் பிரிவும் 
ஒழுக்கமும் என்று இவை இழுக்குநெறி இன்றி 
இதுவாகி இத்திணைக்கு உரிப்பொருள் எனாக 
பொதுவாய் நிற்றல் பொருள்வகை என்ப . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 210 


873 


பதினொராம் எண்ணுமுறைமைக்கண் நின்ற 
பொருள் வகை 

இவ்வியல்பிற்றாய்ச் செய்யுட்கு உறுப்பாய் 
வரும் என்பதோர் ஒழிபு கூறுகின்றது , 


( இ - ள் ) இன்பமும் துன்பமும் புணர்தலும் பிரிதலும் 
ஒழுக்கமும் என்னப்பட்ட இவை இழுக்கா தவாற்றான் இத் 
திணைக்கு இது பொருள் என்று ஆசிரியன் ஓதிய 
பொருள் அன்றி , அவற்றுக்கு எல்லாம் பொதுவாகப் புலவ 
னால் செய்யப்படுவது பொருட்கூற்று எனப்படும் என்றவாறு . 


பிடிக்கை அன்ன பின்னகம் தீண்டித்தன் 
தொடிக்கை தைவரத் தோய்ந்தன்று கொல்லோ 

அகநா . 9 
என்றாற் போலச் செய்யுள் செய்வான் தான் வகுப்பன எல் 
லாம் கோடல் . இது பாலைப்பாட்டினுள் வந்ததாயினும் 
குறிஞ்சி முதலாயினவற்றிற்கும் பொதுவாம் என்பது , 
பொதுமை எல்லா உரிப்பொருட்கும் ஏற்பப் பல்வேறு வகை 
யான் செய்தல் . 

210 


விளக்கம் 


நூற்பா. தொல் . பொ . 520. உரை பேராசிரியர் உரை 
யைத் தழுவியது . 


ஒவ்வொரு திணைக்கும் தனியே சிறப்பான உரிப்பொருள் 
வகுக்கப்பட்டிருக்கிறது . ஆயினும் அப்பொருள் ஒன்றனையே 
கொண்டு திணைச் செய்யுள் அமைத்தல் இயலாது . இன்பம் 
துன்பம் புணர்தல் பிரிதல் நடைமுறை இவற்றில் சில எல் 
லாத் திணைகளுக்கும் பொதுவாகக் கொள்ளப்பட வேண்டி 

அவற்றைச் செய்யுள் செய்யும் புலவன் தான் பாடும் 


யன . 


110 


.. 


874 இலக்கணவிளக்கம் 

போருளதிகாரம் 
திணைப்பாட்டின் உரிப்பொருளொடு பொருந்தாவாயினும் 
அமைப்பதற்கு உரிய அகப்பாட்டு உறுப்பு பொருள்வகை 
என்பது . 


கொல்வினைப்பொலிந்த 

என்ற 

அகநானூற்றுப் 
பாலைப் பாட்டில் என் நெஞ்சு தலைவியின் கூந்தலைத் தீண் 
டித் தன்னைத் தடவுமாறு அவளைத் தழுவிற்றோ 

என்ற 
புணர்ச்சி 

பற்றிய செய்தியைத் தலைவன் கூறினானாகப் 
பாலைப்பாட்டில் அமைத்தற்குக் காரணம் , இன்னோரன்ன செய் 
திகள் பல ஐந்திணைகளுக்கும் பொதுவாகக் கொள்ளப்படும் 
என்பது கருதியே . இச் செய்தியைக் குறிப்பிடும் உறுப்பே 
பொருள்வகையாம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் - 

தொல் . பொ . 520 
ஒருதிணைக்கு உரிமை பூணா நிலைமை 
பொருள்வகை என்மனார் புலமை யோரே . ந . அ . 233 

210 
துறையின் இயல் 


583 அவ்வம் மாக்களும் விலங்கும் அன்றிப் 

பிற அவண் வரினும் திறவதின் நாடித் 
தத்தம் இயல்பின் மரபொடு முடியின் 
அத்திறம் தானே துறை எனப் படுமே . 
இது பன்னிரண்டாம் எண்ணு முறைமைக்கண் நின்ற 
துறை இவ்வியல்பிற்றாய்ச் செய்யுட்கு உறுப்பாய் வரும் 
என்பதோர் ஒழிபு கூறுகின்றது . 

( இ.ள் ) ஐவகை நிலத்திற்கு உரியர் எனப்படும் பல் 
வேறு வகைப்பட்ட மக்களும் மாவும் புள்ளும் ஓதிவந்தவாறு 
அன்றிப் படைத்துச் செய்யினும் , அவ்வந்நிலத்திற்கு ஏற்ற 
இலக்கணமும் வரலாற்று முறைமையும் பிறழாமல் செய்யின் 
அது மார்க்கம் எனப்படும் என்றவாறு . 


அகத்திணையியல்- நூற்பா எண் -211 


875 


மார்க்கம் எனினும் துறை எனினும் ஒக்கும் . 
ஊர்க்கால் நிவந்த பொதும்பருள் நீர்க்கால் 
என்னும் கலியுள் , { 56 ) 
கொழுநிழல் ஞாழல் முதிர்இணர் கொண்டு 

கழும் முடித்துக் கண் கூடு கூழை . 
என நெய்தல் தலைமகள் போலக் கூறி , அவளை மருத நிலத்துக் 
கண்டான் போல , 


ஊர்க்கால் நிவந்த பொதும்பருள் 


எனவும் சொல்லிப் பின் குறிஞ்சிப்பொருளாகிய புணர்தல் 
உரிப்பொருளான் முடித்தான் ; அவ்வாறு மயங்கச்செய்யி 
னும் , குறிஞ்சித்துறைப்பாற்படச் செய்தமையின் அத்துறை 
உறுப்பான் வந்தது என்பது . 


இதுவும் மேலைப் பொருள் வகை போலப் புலவரால் செய்து 
கொள்ளப்படுவது ஆகலின் , அதற்குப்பின் வைக்கப்பட்டது . 


6 


இங்ஙனம் கூறியவாற்றான் . உரைப்போர் கேட்போர் 
உண்மைஇன்றி , உரைக்கும் கவியே உரைப்பதூஉம் துறை 
என்னும் உறுப்பாதல் பெற்றாம் . 
எறிதேன் அலம்பும் சிலம்பின் எப் போதும் இரந்திவள் பின் 
வெறிதே திரிந்து மெலிந்தனம் யாம்உள்ளம் மெல்லியற்குப் 
பிறிதேகொல் என்னும் பெருந்தகை தேறப் பெரிதுயிர்த்து 
வறிதேமுறுவல் செய்தாள் தஞ்சைவாணன்வரை அணங்கே . 

தஞ்சை 15 
இதனுள் கூற்றிற்கு உரியன் அல்லாத கவிக் கூற்றும் அதற்கு 
உரியார் கூற்றின்பால் படுத்து அடக்கப்பட்டவாறு காண்க . 

‘ முத்திறப் பொருளும் தத்தம் திணையொடு 
மரபின் வாராது மயங்கலும் உரிய . 

இ . வி . அ 22 


876 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
என்றதனால் அடங்குதலின் இச்சூத்திரம் வேண்டா எனின் , 
அதனான் மயங்கும் என்னும் துணை அல்லது அகப்பொருள் 
ஒழிபாய்ச் செய்யுட்கு உறுப்பாம் என்னும் விசேடவிதி 
ஆண்டுப் பெறப்படாமை பின் , வேண்டும் என்பது என்க . 

211 


விளக்கம் 


நூற்பா தொல் . பொ . 5 ? 1 . 

உரை பேராசிரியர்உரை 
யைத் தழுவியது . 


ஒவ்வொரு நிலத்திற்கும் முதற்பொருள் கருப்பொருள் 
உரிப்பொருள் என்பன வரையறுக்கப்பட்டுள்ளன . அங்ஙனம் 
வரையறுத்த வரையறையைக் கடந்தும் சான்றோர் சுவை 
படல் கருதிச் செய்யுள் செய்தலும் உண்டு . அவை தத்தம் 
திணையொடு வாராவாயினும் , எத்திணை கருதிச் செய்யப்பட் 
டனவோ அத்திணைப் பொருளாகக் கொள்ளத்தக்கன 
என்று வரையறுத்துக் கூறும் அகப்பாட்டு உறுப்புத் துறை 
எனப்படும் . 


ஊர்க்கால் நிவந்த 


> 


என்ற கலிப்பா காமம் சாலா இளமையோள் வயின் முதிய 
வன் ஒருவன் ஏமம் சாலா இடும்பை எய்திக் கூறிய கைக் 
கிளைச் செய்யுள் . இஃது அவன் மனத்தால் புணர்ச்சியை 
வேண்டிய உரிப்பொருள் உடையது பற்றிக் குறிஞ்சிக் கலி 
யாயிற்று . இப்பாடலில் தலைவி ஞாழல் என்ற நெய்தல் நிலப் 
பூவைச் சூடி மருத நிலத்துச் சோலையில் தலைவனால் காணப் 
பட்டாளாகக் கூறப்படினும் , தலைவன் அவளைக் கூடுதலை 
விரும்பிய கருத்தான் குறிஞ்சிப் பாடலாக இது கொள்ளப் 

இங்ஙனம் பாடும் வாய்ப்புப் புலவருக்கு வழங்கப் 
பட்டமையான் , அவர் செயல் நேரிதே என்பதைக் குறிக்கத் 
துறை என்ற உறுப்பு அமைக்கப்படல் வேண்டுவதாயிற்று . 


பட்டது . 


877 


அகத்திணையியல் - நூற்பா எண் 211 , 212 
‘ எறிதேன் - 


இம்மலையில் பல்கால் இவளை இரந்து பயனின்றி யான் 
திரிந்தேன் ; இவள் கருத்து என் கருத்துக்கு வேறுபட்டது 
போலும் என்ற தலைவன் தெளிவடையுமாறு பெருமூச் 
செறிந்து தஞ்சைவாணன் மலைத்தலைவி முறுவலித்தாள் . 

இஃது உரைப்போரோ கேட்போரோ இன்றிக் கவியே 
கூறியதாம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


- 


முழுதும் 

தொல் . பொ . 521 
சொல்லிய அல்ல ஒன்றினும் அவற்றோடு 
ஒல்லும் வகைதெரிந்து உணர்த்தியல் வழாமல் 
உரைப்போர் கேட்போர் உண்மை இன்றி 
ரைக்கும் கவியே உரைப்பது துறையே . ந . அ . 234 

211 
அகப்பொருள் ஒழிபு வகை 


584 


உவமப் பொருளும் இறைச்சிப் பொருளும் 
திணைஉணர் வகையான் அணையும் பாட்டினுள் . 


இன்னும் ஒருவாற்றாள் அகப்பொருள் ஒழிபு கூறுவான் 
புகுந்தவற்றுள் , இது திணை உணர்தல் கருவி ஆவன சில 
பொருள் செய்யுட்கண் வருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் ) உவமப்பொருளும் கருப்பொருட்கு நேயம் 
ஆகிய இறைச்சிப்பொருளும் என்று இருபகுதிப்பட்ட பொரு 
ளும் திணை உணரும் கூற்றான் பொருந்தும் செய்யுட்கண் 
என்றவாறு . 

212 


விளக்கம் 


அகத்திணையை உணர்வதற்கு உவமங்களும் , இறைச்சி 
என்ற உள்ளுறைப் பொருளும் பெரிதும் பயன்படும் என்பது 


878 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


உள்ளுறைப் பொருள் தருவன ஐந்து . அவையாவன 
இறைச்சி , உவமம் , சுட்டு , நகை , சிறப்பு என்பனவாம் ; 


உடனுறை உவமம் சுட்டு நகை சிறப்புஎனக் 
கெடல் அரு மரபின் உள்ளுறை ஐந்தே 

தொல் . பொ . 242 
என்பஆகலின் , 


உபமானத்தைக் கூறி உபமேயத்தைப் பெறப்பட வைப் 
பது உள்ளுறை உவமம் . இறைச்சி அன்ன தன்றிச் சொல் 
லப்பட்ட செய்தியைக்கொண்டு அதன் குறிப்பாகப் பிறி 
தொன்று கொள்வது . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந.அ. 236 


உவம வகை 


212 


585 உள்ளுறை உவமம் வெளிப்படை உவமம் என 
எள்ளரு உவமம் இருவகை உடைத்தே. 
மேற்கூறிய உவமப் பொருள் 

உவமப் பொருள் இத்துணைத்து 
என்கின்றது . 

( இ - ள் ) உள்ளுறை உவமமும் வெளிப்படை உவமமும் 
என முன்னர்க் கூறிய இகழ்தற்பாடு இல்லாத உவமப் 
பொருள் இருவகையினை உடைத்தாம் என்றவாறு . 213 


விளக்கம் 


உவமமாவது உள்ளுறை உவமம் எனவும் , வெளிப் 
படை உவமம் எனவும் இருவகைப்படும் . 

தொல்காப்பியனார் யாண்டும் உவமம் என்ற சொல்லையே 
கையாண்டுள்ளார் . உவமம் பொருள் புலப்பாடு செய்யும் 
கருவிகளில் ஒன்று என்பதே அவர் கருத்து . உவமம் ஓர் அணி 
என்பது இந்நூலாசிரியர் கருத்து . இவர் உபமா என்ற 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 213 , 214 879 
ஆரியச்சொல் வடசொல்லாகிய உவமை என்ற சொல்லையும் 
உவமம் என்ற சொல்லையும் கையாளுவதனை இவர் நூற்பா , 
உரை இவற்றில் காணலாம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


உ 


உள்ளுறை உவமம் ஏனை உவமம் எனத் 
தள்ளாது ஆகும் திணை உணர் வகையே . 

தொ . பொ . 46 
முழுதும் 


ந.அ. 237 


213 


உள்ளுறை உவம இலக்கணம் 


அவற்றுள் , 
586 உள்ளுறை உவமம் உய்த்துணர் வகைத்தாய்ப் 

புள்ளொடும் விலங்கொடும் பிறவொடும் புலப்படும் . 
இது , முறையானே உள்ளுறை உவமம் இவ்வீயல்பிற்று 
என்கின்றது . 


( இ - ள் ) மேல் கூறிய இரண்டனுள் உள்ளுறை உவம் 
மாவது ஆராய்ந்து அறியும் பகுதியினை உடைத்தாய்ப் 
புள்ளு முதலிய கருப்பொருள்களே தனக்குத் தோன்றும் நில 
னாகக்கொண்டு அவற்றானே புலப்படும் என்றவாறு . 


எனவே , புள்ளு முதலிய பற்றி வரும் அப்பொருள் 
நிகழ்ச்சி பிறிது ஒன்றற்கு உவமமாகச் செய்தலும் , அங்ஙனம் 
செய்யுங்கால் பவளவாய் என்றாற் போல உவமையும் 
உவமிக்கப்படும் பொருளும் புலப்படக் கூறாது உள்ளத்தான் 
உணரும் திறத்தான் உவமம் மாத்திரமே கூறுதலும் உள் 
ளுறை உவமத்திற்கு இலக்கணம் ஆயிற்று என்பது . 

உள்ளுறை- உள்ளுறுத்தல் . 


வீங்குநீர் அவிழ் நீலம் பகர்பவர் வயல்கொண்ட 
ஞாங்கர்மலர் சூழ்தந்து ஊர்புகுந்த வரிவண்டு 


880 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஓங்குயர் எழில்யானைக் கனைகடாம் கமழ்நாற்றம் 
ஆங்கவை விருந்தாற்றப் பகல் அல்கிக் கங்குலான் 
வீங்கிறை வடுக்கொள வீழுநர்ப் புணர்ந்தவர் 
தேங்கமழ் கதுப்பினுள் அரும்பவீழ் நறுமுல்லைப் 
பாய்ந்தூதிப் படர் தீர்ந்து பண்டுதரம் மரீஇய 
பூம்பொய்கை மறந்துள்ளாப் புனல் அணி நல்லூர ! 

கலி . 66 


இதனுள் , வீங்குநீர் பரத்தையர் சேரியாகவும் , அதன் 
கண் வீழ்ந்த நீலம் காமச்செவ்வி நிகழ்ந்த பரத்தையராக 
வும் , பகர்வர் பரத்தையரைத் தேர் ஏற்றிக்கொண்டு வரும் 
பாணர் முதலிய வாயில்களாகவும் , அம்மலரைச் சூழ்ந்த 
வண்டு தலைவனாகவும் , யானையின் கடாத்தை ஆண்டு 
உறைந்த வண்டுகள் வந்த வண்டிற்கு விருந்தாற்றுதல் 
பகற்பொழுது புணர்கின்ற சேரிப்பரத்தையர் தமது 
நலத்தை அத்தலைவனை நுகர்வித்தலாகவும் , கங்குலில் வண்டு 
முல்லையை ஊதுதல் இற்பரத்தையருடன் இரவு துயிலுதலாக 
வும் , பண்டு மருவிய பொய்கையை மறத்தல் தலைவீயை 
மறத்தலாகவும் பொருள் தந்து ஆண்டுப் புலப்படக் கூறிய 
கருப்பொருள்கள் புலப்படக் கூறாத மருதத்திணைப் பொருட்கு 
உன்ளுறை உவமமாய்க் கேட்டோன் உள்ளத்தே விளங்கி 
நின்றவாறு காண்க . பிறவும் அன்ன . 

214 


விளக்கம் 


உள்ளு 
ளுறை உவமத்தில் உபமானமாகிய கருப்பொருள் 
களே உண்டு . அவையும் தெய்வம் நீங்கலாகக் காணப்படும் . 
அவ்வுவமானங்களைக் கொண்டு உபமேயமாகக் கவி கருது 
கின்ற பொருள்களைத் தெளிந்த அறிவீனர் உணர்தற்கு ஏது 
வாகிய வாய்ப்பு அத்தொடரில் அமைந்திருக்கும் . அஃது 
அகத்திணையிலேயே வரும் ; இன்பம் பற்றியும் துன்பம் பற்றி 
யும் வரும் ; தலைவன் தலைவி தோழி செவிலி பாங்கன் 
பாணன் என்பவராலேயே கூறப்படும் . 


நூற்பாஎண் 214 


881 


அகத்திணையியல் 
வீங்கு நீர் 


. 


- 


. 


• நீரில் மலர்ந்த நீலப்பூக்களைப் பறித்துக்கொண்டு 
விலைக்கு விற்பார் தலையில் சூடிய பூக்களில் தங்கி ஊருக்கு 
வந்துசேர்ந்த வண்டு , யானையின் மதநீரில் முன்பு படிந் 
திருந்த வண்டுகளோடு மதநீரை உண்டு பகலைக்கழித்து , 
இரவிலே கணவரோடு கூடியிருக்கும் மகளிர் சூடிய முல்லைப் 
பூக்களில் படிந்து வேறுசில பூக்களை நுகரவேண்டும் என்ற 
விருப்பம் இன்றி , தாம் பண்டு விரும்பின பூக்களை உடைய 
குளத்தை மறந்து பின் ஒருகாலும் நினையாத நீர்வளம் மிக்க 
நல்ல ஊரனே ! - 


இம் மருதக்கலித் தரவில் கூறப்பட்டுள்ள கருப்பொருள் 
களைக் கொண்டே கவி குறித்த உட்பொருள் இது என்பதனை 
நச்சினார்க்கினியர் உரைத்தவாறே இவரும் கூறியுள்ளார் . 


உபமானம் 
( வெளிப்பட இருப்பது ) 


உபமேயம் 
( குறித்து உணரப்படுவது ) 


நீரில் மலர்ந்த நீலம் 


பூ விற்பவர் 


- 


வண்டு 


பரத்தையர் சேரியில் வாழும் 

பரத்தையர் 
பரத்தையரைத் தேர்ஏற்றிக் 

கொண்டு வரும் பாணர் 
தலைவன் 
சேரிப்பரத்தையர் நலம் 
இற்பரத்தையரை நுகர்தல் 
தலைவன் இல்லம் 


யானைமதம் 
முல்லையை ஊதுதல் 
பொய்கை 
பொய்கை மலர் 


- 


தலைவி 


பொய்கையை மறத்தல் 


- 


தலைவன் தன் இல்லத்தை 

மறத்தல் 


111 


882 


லக்கணவிளக்கம் 

- பொருளதிகாரம் 


என 


உபமானத்தைக் கொண்டு உபமேயத்தை உணர 
வைப்பது 

உள்ளுறை உவமமாம் . இவ்வுள்ளுறைஉவமம் 
உவமப்போலி எனவும் கூறப்படும் . 


தலைவி தான் பழகிய பொருள்பற்றியே 

உள்ளுறை 
உவமம் கூறலாம் . தோழி தன் நிலத்துப் பொருள் எல்லா 
வற்றையும் கொண்டு கூறலாம் . தலைவன் தன் ஆற்றல் 
தோன்ற உள்ளுறை உவமம் கூறுவான் , பாங்கன் பாணன் 
முதலாயினார் தாம்தாம் அறிந்த செய்திகளைக் கொண்டு 
உள்ளுறைஉவமம் கூறுவர் . தலைவி மருதத்துள்ளும் 
நெய்தலுள்ளும் பெரும்பாலும் உள்ளுறைஉவமம் கூறுவாள் . 
தலைவனுக்கு உள்ளுறைஉவமம் கூற நிலம் வரையறை 
இல்லை . தோழியும் செவிலியும் ஏற்றபெற்றி உள்ளுறைஉவமம் 
கூறலாம் . 


இவ்வுள்ளுறைஉவமம் - வினை - பயன் - மெய் - உரு - பிறப்பு 
என்று ஐந்து வகைப்படும் இத்திறம் எல்லாம் தொல்காப்பி 
யம் முதலியவற்றான் உணரப்படும் . இஃது ஒட்டு அணியுள் 
அடங்கும் என்ப . 

ஒத்த நற்பாக்கள் 


• உள்ளுறை தெய்வம் ஒழிந்ததை நிலன்எனக் 
கொள்ளும் என்ப குறி அறிந்தோரே . தொ . பொ , 47 
உள்ளுறுத்து இதனோடு ஒத்துப்பொருள் முடிகான 
• உள்ளுறுத்து இறுவது உள்ளுறை உவமம் . 48 
பிறிதொடு படா அது பிறப்பொடு நோக்கி 
முன்னை மரபின் கூறுங் காலைத் 
துணிவொடு வரூஉம் துணிவினோர் கொளினே . 298 
உவமப் போலி ஐந்துான மொழிப. 

299 
தவலருஞ் சிறப்பின் அத் தன்மை நாடின் 
வினையினும் பயத்தினும் உறுப்பினும் உருவினும் 
பிறப்பினும் வரூஉம் திறத்தியல் என்ப . 

300 


அகத்திணையியல் 


- 


நூற்பா எண் 214 , 215 


883 


5 


ந.அ. 238 


கிழவீ சொல்லின் அவள் அறி கிளவி 
தோழிக்கு ஆயின் நிலம்பெயர்ந்து உரையாது . 301 
கிழவோற்கு ஆயின் உரனொடு கிளக்கும் 
ஏனோர்க்கு எல்லாம் இடம்வரைவு இன்றே . 302 
‘ இனிதுஉறு கிளவியும் துனிஉறு கிளவியும் 
உவமம் மருங்கின் தோன்றும் என்ப .. 

303 
கிழவோட்கு உவமம் ஈரிடத்து உரித்தே . 304 
கிழவோற்கு ஆயின் இடம்வரைவு இன்றே . 305 
தோழியும் செவிலியும் பொருந்துவழி நோக்கிக் 
கூறுதற்கு உரியர் கொள்வழி யான . 

306 
முழுதும் - 
‘ உணர்வதற்கு அரிதாம் உவமப் போலி 
புணர்திறம் வினையே பொருள்மெய் உருானப் 
பிறப்பொடும் ஐந்தாம் பெற்றித்து ஆகிச் 
சிறப்புறு திணைகளின் தெய்வதம் ஒழிந்த 
கருப்பொருள் களனாக் கட்டுரை பயின்று 
உவமையோடு எதிர்உள் ளு றுத்தலுற்று அயலாம் 
உவமச் சொல்தொக ஒருதலை ஆகியும் 
அன்பினது அளவாம் அகத்திணை இருவயின் 
இன்பதுன் பத்து இசை திரிந்து இசையாத் 
துணைவன் துணைவி தோழி செவிலி 
இணைபெறும் பாங்கன் பாணன் என்று இவரால் 
கொள்கையின் வரூஉம் குறிப்பு உடைத்து ஆகும் . 

மா . அ . 123 

214 
வெளிப்படை உவமவகை 


587 


வெளிப்படை உவமம் வினைபயன் மெய்உகு 
வெளிப்பட நின்று விளங்குவ தாகும் , 


இது முறையானே வெளிப்படை உவமம் இவ்வியல் 
பிற்று என்கின்றது . 


884 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
( இ - ள் ) வெளிப்படை உவமமாவது 

தொழிலும் பய 
னும் வடிவும் வண்ணமும் தம்மோடு உவமிக்கப்படும் பொரு 
ளோடு அடுத்து உள்ளத்தான் உணர வேண்டாது சொல்லிய 
சொற்றொடரே பற்றுக்கோடாகத் தாமே புலப்பட நின்று 
விளங்குவதாம் என்றவாறு . 
அஃது அங்ஙனமாமாறு அணி இயலுள் காண்க . 215 

விளக்கம் 
வெளிப்படை உவமமாவது உபமானமும் உபமேயமும் 
வெளிப்படையாக இருப்பதாம் . உவமஉருபும் பொதுத் 
தன்மையும் வெளிப்படையாகவும் இருக்கலாம் ; மறைந்தும் 
இருக்கலாம் . 

பால்போலும் இன்மொழி : பால் - உபமானம் ; மொழி உப 
மேயம் ; போலும் - உவமஉருபு ; இனிமை - பொதுத்தன்மை . 
பால் போலும் மொழி என்ற தொடரில் பொதுத்தன்மை 
மறைந்துள்ளது . 

பால் இன்மொழி என்ற தொடரில் உவமஉருபு மறைந் 
துள்ளது . பால்மொழி என்ற தொடரில் உவமஉருபும் 
பொதுத்தன்மையும் மறைந்துள்ளன. 

இவையாவும் வெளிப் 
படை உவமமே . 

அணியியலில் பண்பு என்றதனை ஈண்டு இவர் மெய்உரு . 
எனத் தொல்காப்பியர் கருத்துப்படி பிரித்துக் கூறியுள் 
ளார் . மெய் - வடிவு ; உரு- நிறம் . இவ்விரண்டும் பண்பு 
என அணியியலுள் ஒன்றாக அடக்குவார் . புலிப்பாய்ச்சல் 
வினை ; மழை வண்கை - பண்பு ; துடி இடை- மெய் ; பொன் 
னிறம் - உரு . 

ஒத்த நூற்பாக்கள் 
ஏனை உவமம் தான்உணர் வகைத்தே . 

தொல் பொ . 49 
முழுதும் - 


ந . அ . 239 


215 


அகத்திணையியல் 


நாற்பா எண் 216 


885 


இறைச்சியின் இயல் 
588 இறைச்சி தானே பொருள் புறத் ததுவே . 

இது முறையானே இறைச்சிப்பொருள் இவ்வியல்பிற்று 


என்கின்றது . 


நேயமாகிய 


( இ.ள் ) கருப்பொருளுக்கு 

இறைச்சிப் 
பொருள் தான் கூறவேண்டுவதொரு பொருளின் புறத்தே 
புலப்பட்டு அதற்கு உபகாரப்படும் பொருள் தன்மையை 
உடையதாம் என்றவாறு . 


இலங்கும் அருவீத்தே இலங்கும் அருவித்தே 
வானின் இலங்கும் அருவீத்தே தான் உற்ற 
சூள் பேணான் பொய்த்தான் மலை . 


கலி . 41 


3 


சூளைப் 


பொய்த்தான் என்பதே கூறவேண்டும் 
பொருள் . அதன் புறத்தே இங்ஙனம் பொய்த்தான் மலைய 
கத்து நீர் திகழ் வான் என் ? என இறைச்சிப் பொருள் 
தோன்றியவாறு காண்க . 


... 


.... 


சாரல் 
கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு 
பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே . 


குறுந் . 3 


இதில் நாட்டிற்கு அடையாகி வந்த குறிஞ்சிப்பூவும் தேனும் 
இறைச்சிப்பொருள் என்று கொள்க . 

216 


விளக்கம் 


இறைச்சி என்ற சொல்லே கருப்பொருள் என்னும் 
பொருளது . 

உபமானத்தைக்கொண்டு இதன்கண் உபமேயத்தைக் 
காண்பது இயலாது . 


886 


இலக்கணவிளக்கம் - பொருள திகாரம் 


• இலங்கும் அருவீத்து 

தான் சொல்லிய சொல்லைக் காப்பாற்றாது பொய் கூறிய 
வன் மலை விளங்கும் அருவியை உடையது ; 

மழை பெய்த 
லான் விளங்கும் அருவியை உடையது . 


தலைவனோ தான் சொன்ன சொல்லைத் தவறியவன் 
என்று கருதுகிறோம் . சொன்னசொல் தவறியவன் வாழு 
மிடத்தில் , இயற்கை வளம் தாராது பொய்த்துவிடும் . ஆனால் 
அவன் மலையிலோ மழைபெய்தலான் அருவி நீர் ஓடி வரு 
கிறது . இதனை நோக்க , அவன் பொய்த்திலன்போலும் . 
அவனைப் பொய்யனாக் கருதியது நம் தவறே என்று இறைச்சி 
போந்த பொருளாகக் கொள்ளக்கிடக்கிறது . 


நீர் திகழ்வான் என் - கார்மேகம் தங்கி மழை பெய்வது 
எதனால் ? 


" சாரல் கருங்கோல் 

பக்கமலையிலே கரிய கிளைகளைஉடைய குறிஞ்சிச்செடி 
யின் பூக்களைத் துய்த்துத் தேன் நுகர்ந்து தேனீக்கள் பெரிய 
தேன் கூடு கட்டும் நாடனுடைய நட்பு . 


. 


* பலபூக்களைப் பலகாலும் ஊதிப் பலதேனீக்கள் பல 
நாள் கூடித் தேன்கூட்டைப் பெரிதாக அமைக்கும் நாடனா 
யிருந்தும் , அவனிடத்தில் பல நாளும் பலகாலும் பழகி முதிர 
வேண்டிய நட்பு , அவனைக் கண்ட ஞான்றே நிலத்தினது 
அகலம் போலவும் வானினது ஓக்கம் போலவும் கடலினது 
ஆழம் போலவும் ஆழ்ந்து அகன்று உயர்ந்துவிட்டமை 
வியப்பிற்கு உரியது என்று கொள்வது இறைச்சி . 


ஒத்த நூற்பாக்கள் 


இறைச்சி தானே பொருட்புறத் ததுவே . 


தொல் . பொ . 29 


887 


அகத்திணையியல் - நூற்பா எண் 216 , 217 


5 


இறைச்சியில் பிறக்கும் பொருளுமார் உளவே 
திறத்து இயல் மருங்கின் தெரியு மோர்க்கே . 


230 


த . அ . 240 


அன்புறு தகுந இறைச்சியுள் சுட்டலும் 
வன்புறை ஆகும் வருந்திய பொழுதே 

231 
கருப்பொருள் பிறக்கும் இறைச்சிப் பொருளே . 
கருப்பொருள் களனாம் கட்டுரை பயின்ற 
பொருட்புறத் தனவாம் இறைச்சிப் பொருள் அணி . 

மா . அ . 176 

216 
சிறப்புடைய கைக்கிளை 
காமம் சாலா இளமை யோள்வயின் 
ஏமம் சாலா இடும்பை எய்தி 
நன்மையும் தீமையும் என்று இரு திறத்தான் 
தன்னொடும் அவளொடும் தருக்கிய புணர்த்துச் 
சொல்லெதிர் பெறாஅன் சொல்லி இன் புறுதல் 
புல்லித் தோன்றும் கைக்கிளைக் குறிப்பே . 


569 


இஃது ஒருதலைக்காமப் பொருண்மைத்தாக மேல் கூறிப் 
போந்த கைக்கிளைக்குச் சிறந்த பொருள் இஃது என்பதோர் 
ஒழிபு கூறுகின்றது . 

( இ - ள் ) காமக் குறிப்பிற்கு அமைதியில்லாத இளமைப் 
பிராயத்தாள் ஒருத்திகண்ணே ஒருதலைவன் இவள் எனக்கு 
மனைக் கிழத்தியாக யான் கோடல்வேண்டும் எனக்கருதி , 
மருந்து பிறிது இல்லாப் பெருந்துயர் எய்தி , நன்மையும் 
தீமையும் என்கின்ற இரண்டு கூற்றான் மிகப் பெருக்கிய 
சொற்களைத் தன்னோடும் அவளோடும் கூட்டிச் சொல்லி , 
அச் சொல்லிற்கு எதிர்மொழி பெறாதே பின்னும் தான் 
சொல்லி இன்புறுதல் பொருந்தித் தோன்றும் கைக்கிளைக் 
குறிப்பு என்றவாறு . 


888 


இலக்கணவிளக்கம் - - பொருளதிகாரம் 


அவளும் தமரும் தீங்கு செய்தாராக அவளோடு தீங்கைப் 
புணர்த்தும் , தான் ஏ தம் செய்யாது தீங்கு பட்டாகைத் தன் 
னோடு 

நன்மையைப் புணர்த்தும் என நிரல்நிறையாக 
உரைக்க . இரு திறத்தால் தருக்கிய எனக் கூட்டுக 
எடுத்துக்காட்டு : 
வாருறு வணர் ஐம்பால் வணங்குஇறை நெடுமென்தோள் 
பேர் ாழில் மலர்உண் கண் பிணை எழில் மான்நோக்கின் 
கார் எதிர் தளிர்மேனிக் கவின்பெறு சுடர் நுதல் 
கூர் எயிற்று முகைவெண்பல் கொடிபுரை நுசுப்பினாய் ! 
நேர் சிலம்பு அரிஆர்ப்ப நிரைதொடிக்கை வீசினை 
ஆருயிர்வௌவிக்கொண்டு அறிந்து ஈயாது இரப்பாய்கேள் ; 

( இது தரவு ) 
உளனான் உயிரைஉண்டு உயவுநோய் கைம்மிக 
இளமையான் உணராதாய் நின் தவறு இல்லானும் 
களை நர் இல் நோய்செய்யும் கவின் அறிந்து அணிந்து தம் 
வளமையால் போத்தந்த நுமர் தவறு இல்என்பாய் ; 


நடைமெலிந்து அயர்வுறீஇ நாளும் என் னலியும் நோய் 
மடமையான் உணராதாய் நின் தவறு இல்லானும் 
இடைநில்லாது எய்க்கும் நின் உரு அறிந்து அணிந்துதம் 
உடைமையால் போத்தந்த நுமர் தவறு இல்என்பாய் ; 


அல்லல்கூர்ந்து அழிவுற அணங்காகி அடரும்நோய் 
சொல்லினும் அறியா தாய் நின் தவறு இல்லானும் 
ஒல்லையே உயிர்வௌவும் உரு அறிந்து அணிந்துதம் 
செல்வத்தால் போத்தந்த நுமர் தவறு இல்ான்பாய் ; 

( இவை மூன்றும் தாழிசை ) 
என ஆங்கு ( தனிச்சொல் ) 


ஒறுப்பின்யான் ஒறுப்பது நுமரையான் மற்றிந்நோய் 
பொறுக்கலாம்வரைத்தன்றிப்பெரிதாயின் , பொலங்குழாய் ! 


அகத்திணையியல் -- நற்பா எண் 217 889 
மறுத்து இவ்வூர் மன்றத்து மடலேறி 
நிறுக்குவென் போல்வென்யான் நீபடு பழியே . 

(இது சுரிதகம் ) 
எனவரும் . 

கலி . 51 
அவளைச் சொல்லுதலே தனக்கு இன்பம் ஆகலின் 
சொல்லி இன்புறல் என்றார் . இது புல்லித் தோன்றும் 
கைக்கிளை எனவே , காமஞ்சான்ற இளமையோள் கண் நிக 
ழும் கைக்கிளை இத்துணைச் சிறப்பின்று ஆயிற்று . அஃது 
அசுரம் முதலிய மூன்றும் ஆம் . இயற்கைப்புணர்ச்சிக்கு 
முன் நிகழும் காட்சி முதலிய நான்கும் காமம் சான்ற 
இளமையோள்வயின் கைக்கிளை ஆமேனும் நற்காமத்துக்கு 
இன்றியமையாது வருதலின் , ஈண்டுக் கூறிய , சிறப்புடைக் 
கைக்கிளையாதற்கு உரிமை உடையவாயின ; என்னை ? 


முன்னைய நான்கும் முன்னதற்கு என்ப தொல் . பொ . 55 
என்ப ஆகலின் . 


குறிப்பு என்றதனால் , சொல்லி இன்புறினும் , தலைவன் 
குறிப்பு நிகழ்ந்தது புறத்தார்க்குப் புலனாகாது என்பதூஉம் , 
அகத்து நிகழ்ச்சி அறியும் மனைவியர்க்காயின் புலனாம் 
என்பதூஉம் கொள்க . 

217 


விளக்கம் 


நூற்பா தொல் , பொ . 50. உரை விளக்கம் நச்சினார்க் 
கினியர் ஆண்டுச் சொற்றனவே . 


முதியவன் பேதைமாட்டுக் காதல் கொள்வது என்றும் 
கைக்கிளையாகவே போதலின் , இது சிறப்புடைய கைக்கிளை 
ஆயிற்று . இயற்கைப் புணர்ச்சிக்கு முன் நிகழும் கைக்கிளை 


112 


890 இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 
சிறப்புடைய ஐந்திணை இன்பத்துக்கு வழி கோலுதலின் , 
அதுவும் சிறப்பிற்கு வழி கோலும் சிறப்புடைக் கைக்கிளை 
ஆயிற்று . ஆகவே , அசுரம் - இராக்கதம் பைசாசம் என்ற 
மூன்றும் , இயற்கைப்புணர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லாது 
ஒருவன் ஒருத்தியை விரும்பும் கைக்கிளை ஆதலின் , சிறப்பு 
உடையன அல்ல என்பது . 


இக் கைக்கிளைத் தலைவன் , தன்னிடத்துக் குறை எதும் 
இலது போலவும் , தலைவி மாட்டும் அவள் தமர் மாட்டுமே 
குறை பல உண்டு போலவும் பேசுவதனையே இன்பமாகக் 
கொண்டு நிறைவு எய்துபவன் . இதனை அகப்புறக்கைக்கிளை 
என்னும் நம்பி அகப்பொருள் . 


. 


வாருறு வணர் ஐம்பால் 


. 


நன்கு சீலப்பட்ட கடைகுழன்ற மயிர்முடி , வளைந்தி 
முன்கை , நெடிய மெல்லிய தோள் , மலர்க்கண்ணின் மான் 
பார்வை , கார்காலத் தளிர்மேனி , ஒளிபெறும் நுதல் , விழுந் 
தெழுந்த கூரிய பற்கள் , விழுந்து எழாத முல்லை முகை 
போன்ற பற்கள் , கொடி இடை இவற்றை உடையையாய்ச் 
சிலம்பு ஒலிப்பத் தொடி அணிந்த 

கைகளை வீசி 
உயிரைக் கைப்பற்றிக் கொண்டு , அஃது அறிந்தும் மீண்டும் 
தாராமல் போகின்றவளே ! யான் கூறுவதனைக் கேட்பாயாக . 


என் 


‘ காம நோய் மிக யான் சிறிது உயிருடனே இருக்கும் 
படி என் உயிரைக் கைப்பற்றி இளமையான் உணராது செல் 
வோய் ! உன் தவறு இல்லை ஆனாலும் , காம நோய் செய்யும் 
உன் இயற்கை அழகுக்கு மேல் செயற்கை அழகைத் தம் 
செல்வச் செருக்கால் செய்து அனுப்பிய நுமர்மேல் தவறு 
இல்லை என்று கூறல் இயலுமா ? 


ஒழுக்கம் தேய்ந்து யான் மறதியை அடைய எனக்குக் 
காமநோயை உறுத்தி , இளமையான் அதனை உணராது 


அகத்திணையியல் - நூற்பா எண் 217 891 
செல்பவளே ! நின் மெல்லிடைகண்டும் அதற்குமேல் வனப் 
புறுத்தித் தம் செல்வச்செருக்கால் உன்னைப் புறம் போக 
வீட்ட நுமர்மேல் தவறு இல்லையா ? 


துயரம் மிக்கு யான் வருந்துமாறு செய்வித்த காம 
நோயை யான் வெளிப்படையாகக் கூறினும் அறியாதவளே ! 
உன் தவறு இல்லாமலிருக்கலாம் . உயிரை வாங்கும் இயற்கை 
அழகுக்கு மேலே உனக்கு அணிசெய்து புறம்போக வைத்த 
நுமர் தவறு அற்றவர் என்று கூறல் இயலுமா ? 

எனவே , யான் நுமரையே ஒறுத்தல் வேண்டும் . ஆனால் 
அக்காமநோய் மிகின் , யான் இவ்வூர் மன்றத்தில் மடல்ரறி 
நினக்குப் பழியை நிலை நிறுத்தும் நிலையும் ஏற்படலாம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் - 


தொல் . பொ . 50 


காமம் சாலா இளமை யோள்வயின் 
குறிப்பு அறி வுறாது குறுகி ஆங்கு அவளோடு 
இறப்பக் கூறுவது அகப்புறக் கைக்கிளை . ந , அ . 241 

217 


சிறப்புடைய கைக்கிளைக்கு உரியார் 


590 


அதுவே , 
இறைமையி லோர்க்கும் இழிகுலத் தோர்க்கும் 
முறைமையின் உரித்தே முன்னுங் காலை . 


இஃது அஃது இத்தன்மையோர்க்கு உரித்து என் 


கின்றது . 


( இ - ள் ) மேற்கூறிய கைக்கிளை தான் தலைமைப்பாடு 
இல்லாதார்க்கும் இழிகுலத்தார்க்கும் முறைமையான் உரித் 
தாம் ஆராயுங்காலத்து என்றவாறு . 


892 


இலக்கண விளக்கம் -- பொருளதிகாரம் 


முன்னுங்காலை என்றதனான் இது பயின்று வாராது 
எனக்கொள்க . 

218 
விளக்கம் : 


காமம் சாலா இளமையோள்வயின் முதியோன் காமப் 
பிணி கூர்தல் பொதுவான உலகியலுக்கு மாறான து ஆதலின் 
இத்தகைய கைக்கிளை சிறுபான்மையது என்பதும் , இது மக்க 
ளிடை மதிப்பு இல்லா தாருக்கும் பரம்பரையாக இழிவுபட்ட 
குடும்பத்தைச் சார்ந்தாருக்குமே உரித்து என்பதும் கொள் 
ளப்பட்டன . பொதுவாகக் கைக்கிளை பெருந்திணைகள் அடி 
யோர்களுக்கும் , கூலிவேலை செய்பவருக்குமே உரியன 
என்பது தொல்காப்பியனார் கருத்து ஆதல் , 


அடியோர் பாங்கினும் வினைவலர் பாங்கினும் 
கடிவரை இலபுறத்து என்மனார் புலவர் . 

தொல் . பொ . 23 
என்பதனால் உணரப்படும் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


- 


ந . அ . 242 


218 


591 


சிறவாத பெருந்திணை வகை 
ஏறிய மடல் திறம் இளமை தீர்திறம் 
தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம் 
மிக்க காமத்து மிடலோடு தொகை இச் 
செப்பிய நான்கும் பெருந்திணைக் குறிப்பே . 


பொருந்தாக்காமப் பொருண்மைத்தாக மேல் 
கூறிப் போந்த பெருந்திணைக்குப் பொருள் இவை என்ப 
தோர் ஒழிபு கூறுகின்றது . 

( இ - ள் ) மடன்மாக் கூறுதலன்றி மடலேறுதலும் , 
தலைவற்கு இளையள் ஆகாது ஒத்த பருவத்தாள் ஆதலும், 
இருபத்து நான்காம் மெய்ப்பாட்டின் இகந்து 

ஏழாம் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 219 


893 


அவத்தை முதலாக வரும் அறிவு அழி குணன் உடையள் 
ஆதலும் , காமமிகுதியானே எதிர்ப்பட்டுழி வலிதின் 
புணர்ந்த இன்பத்தோடே கூட்டப்பட்டுக் கந்தருவத்துட் 
பட்டு வழீ இயிற்றாகச் செப்பிய இந்நான்கும் பெருந்திணைக் 
குறிப்பாம் என்றவாறு . 

மடன்மாக் கூறுதல் கைக்கிளையாம் . * மடல்திறம் 
என்றதனான் , அதன் திறமாகிய வரைபாய்தலும் கொள்க . 
இளமைதீர்திறம் என்றதனால் , தலைவன் முதிர்ச்சியும் இரு 
வரும் முதிர்ந்த பருவத்தும் துறவில் சேறலன்றிக் காமம் 
நுகர் தலும் கொள்க . 


5 


4 


சா 


எடுத்துக்காட்டு : 

ன்றவீர் ! வாழியோ சான்றவிர் ! என்றும் 
பிறர் நோயும் தம்நோய்போல் போற்றி அறனறிதல் 
சான்றவர்க்கு எல்லாம் கடன் ஆனால் , இவ்விருந்த 
சான்றீர் ! உமக்கு ஒன்று அறிவுறுப்பென் ; மான்ற 
துளியிடை மின்னுப்போல் தோன்றி ஒருத்தி , 
ஒளியோடு உருஎன்னைக் காட்டி , அளிய என் 
நெஞ்சு ஆறு கொண்டாள் அதற்கொண்டு துஞ்சேன் 
அணி அலங்கு ஆவிரைப் பூவோடு எருக்கின் 
பிணியலங் கண்ணி மிலைந்து மணி ஆர்ப்ப 
ஓங்கிரும் பெண்ணை மடல்ஊர்ந்து என் எவ்வநோய் 
தாங்குதல் தேற்றா இடும்பைக்கு உயிர்ப்பாக , 
வீங்கு இழை மாதர் திறத்து ஒன்று , நீங்காது 
பாடுவென் , பாய்மா நிறுத்து . 
யாமத்தும் எல்லையும் எவ்வத் திரை அலைப்ப 
மாமேலேன் என்று மடல்புணையா நீந்துவேன் ; 
தேமொழி மாதர் உறாஅது உறீஇய 
காமக் கடலகப் பட்டு ; 
உய்யா அருநோய்க்கு உயலாகும் ; மையல் 
உறீஇயாள் ஈத்தஇம் மா . 


894 


லக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


காணுநர் எள்ளக் கலங்கித் தலைவந்து என் 
ஆண்எயில் முற்றி உடைத்துஉள் அழித்தரும் 
மாண் இழை மா தராள் ஏஎர் எனக் காமனது 
ஆணையால் வந்த படை ; 


காமக் கடும்பகையின் தோன்றினேற்கு ஏமம் 
எழில் நுதல் ஈத்தஇம் மா ; 


அகை எரி ஆனாது என் ஆர்உயிர் எஞ்சும் 
வகையினால் உள்ளம் சுடு தரும் மன்னோ; 
முகைஏர் இலங்குஎயிற்று இன்னகை மாதர் 
தகையால் தலைக்கொண்ட நெஞ்சு ; 


அழல்மன்ற காம அருநோய் ; நிழல்மன்ற 
நேரிழை ஈத்தஇம் மா ; 

ஆங்கதை 
அறிந்தனிர் ஆயின் , சான்றவிர் ! தான் தவம் 
ஒரீஇத் துறக்கத்தின் வழீஇ ஆன்றோர் 
உள்ளிடப் பட்ட அரசனைப் பெயர்த்து அவர் 
உயர் நிலை உலகம் உறீஇ யாங்குஎன் 

துயர் நிலை தீர்த்தல் நும்தலைக் கடனே . கலி . 139 
எனவும் , 

உளைத்தவர் கூறும் உரையெல்லாம் நிற்க , 
முளைத்த முறுவலார்க்கு எல்லாம் - 
பழங்கள் அனைத்தாய்ப் படுகளி செய்யும் ; 
முழங்கு புனலூரன் முப்பு . 

பு வெ . பெ . 14 
எனவும் , 


வீளைத்த 


அரும்பிற்கும் உண்டோ அலரது நாற்றம் 
பெருந்தோள் விறலி ! பிணங்கல் சுரும்போடு 
அதிரும் புனலூரற்கு , ஆரமுதம் அன்றோ? 
முதிரும் முலையாள் முயக்கு . 

பு . வெ . பெ . 13 
எனவும் வருவனவும், 


அகத்திணையியல் - நற்பா எண் 219 895 
புரிவுண்ட புணர்ச்சியுள் புல்லாரா மாத்திரை 
அருகுவித்து ஒருவரை அகற்றலின் , தெரிவார்கண் 
செயல்நின்ற பண்ணினுள் செவிசுவை கொள்ளாது , 
நயம் நின்ற பொருள் கெடப் புரி அறு நாம்பினும் , 
பயனின்று மன்றம்ம காமம் , இவள் , மன்னும் 
ஒண்ணுதல் ஆயத்தார் ஓராங்குத் திளைப்பினும் , 
முள் நுனை தோன்றாமை முறுவல்கொண்டு அடக்கித்தன் 
கண்ணினும் முகத்தினும் நகுபவள் , பெண் இன்றி , 
யாவரும் தண் குரல் கேட்ப , நிரைவெண்பல் 
மீயுயர் தோன்ற நகாஅ , நக்காங்கே, 
பூஉயிர்த் தன்ன புகழ்சால் எழில்உண்கண் 
ஆயிதழ் மல்க அழும் . 


ஓஓ , அழிதகப் பாராதே , அல்லல் குறு கினம் 
காண்பாம் கனங்குழை பண்பு ; 


என்று , எல்லீரும் என்செய்தீர் ? என்னை நகுதிரோ ? 

நல்ல நகா அலீர் மன்கொலோ ! யானுற்ற 
அல்லல் உறீஇயான் மாய மலர்மார்பு 
புல்லிப் புணரப் பெறின் ; 


எல்லா நீ , உற்றது எவனோ மற்று என்றிரேல் , எற்சிதை 

செய்தான் இவனென , உற்றது இதுவென , 
எய்த உரைக்கும் உரன் அகத்து உண்டாயின் , 
பைதல் ஆகிப் பசக்குவ மன்னோ ? என் 
நெய்தல் மலரன்ன கண் . 


கோடுவாய் கூடாப் பிறையைப் பிறிதொன்று 
நாடுவேன் கண்டனென் சிற்றிலுள் , கண்டாங்கே 
ஆடையான் மூஉய் அகப்படுப்பேன் , சூடிய , 
காணான் திரிதருங் கொல்லோ ? மணிமிடற்று 
மாண்மலர்க் கொன்றை யவன் , 


896 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

தெள்ளியேம் என்றுரைத்து , தேராது ஒருநிலையே 
வள்ளியை யாகென நெஞ்சை வலியுறீஇ , 
உள்ளி வருகுவர் கொல்லோ ? உளைந்தியான் 
எள்ளி இருக்குவென் மன்கொலோ ? நள்ளிருள் 
மாந்தர் கடிகொண்ட கங்குல் கனவினான் 
தோன்றினன் ஆகத் , தொடுத்தேன்மன் ; யான் தன்னைப் 
பையெனக் காண்கு விழிப்ப , யான் பற்றிய 
கையுளே மாய்ந்தான் கரந்து . 


கதிர்பகா ஞாயிறே ! கல்சேர்தி யாயின் , 
அவரை நினைத்து நிறுத்தென்கை நீட்டித் 
தருகுவை யாயின் , தவிரும் ; என் நெஞ்சத்து 
உயிர் திரியா மாட்டிய தீ . 


மையில் சுடரே ! மலைசேர்தி நீயாயின் , 
பௌவ நீர்த் தோன்றிப் பகல் செய்யும் மாத்திரை , 
கைவிளக் காகக் கதிர் சில தாராய் ; என் 
தொய்யில் சிதைத்தானைத் தேர்கு . 


சிதைத்தாளைச் செய்வது எவன்கொலே ? எம்மை 
நயந்து நலஞ்சிதைத் தான் . 


மன்றப் பனைமேல் மலைமாந் தளிரே ! நீ 
தொன்றிவ் வுலகத்துக் கேட்டும் அறிதியோ ? 
மென்தோள் நெகிழ்த்தான் தகையல்லால் ,யான் காணேன் 
நன்று தீது என்று பிற , 


நோய் எரி யாகச்சுடினும் , சுழற்றி , என் 
ஆயிதழ் உள்ளே கரப்பன் ; கரந்தாங்கே 
நோய்உறு வெந்நீர் தெளிப்பின் , தலைக்கொண்டு 
வேவது அளித்து இவ் வுலகு . 


மெலியப் பொறுத்தேன் ; களைந்தீமின் ; சான்றீர் ! 
நலிதரும் காமமும் கௌவையும் என்றிவ் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 219 


897 


வலிதின் உயிர்காவாத் தூங்கி , ஆங்கென்னை 
நலியும் வீழுமம் இரண்டு . 

எனப்பாடி 
இனைந்து நொந்து அழுதனள் ; நினைந்து நீடு உயிர்த்தனள் ; 
எல்லையும் இரவும் கழிந்தன என்றெண்ணி , எல்லிரா 
நல்கிய கேள்வன் இவன்மன்ற ! மெல்ல 
மணியுள் பரந்த நீர் போலத் துணிவாம் ; 
கலஞ்சிதை இல்லத்துக் காழ்கொண்டு தேற்றக் 
கலங்கிய நீர் போல் தெளிந்து , நலம்பெற்றாள் ; 
நல்லெழில் மார்பனைச் சார்ந்து . 

கலி , 142 
எனவும் , 
ஏஏ ! இஃதொத்தன் நாணிலன் ; தன்னொடு 

மேவேம் என் பாரையும் மேவினன் கைப்பற்றும் 
மேவினும் மேவாக் கடையும் , அஃதெல்லா ! 
நீ அறிதி ; யான் அஃ தறிகல்லேன் ; பூ அமன்ற 
மெல்லிணர் செல்லாக் கொடியன்னாய் ! நின்னையான் 
புல்லினி தாகலின் புல்லினென் ; எல்லா ! 
தமக்கினி தென்று வலிதின் பிறர்க்கு இன்னா 
செய்வது நன் றாமோ மற்று ? 


சுடர்த்தொடீஇ , 
போற்றாய் களை நின் முதுக்குறைமை போற்றிக்கேள் , 
வேட்டார்க்கு இனிதாயின் அல்லது , நீர்க்கினிதென்று 
உண்பவோ நீர் உண் பவர் ? 


செய்வ தறிகல்லேன் ; யாதுசெய் வேன் கொலோ ? 
ஐவாய் அரவின் இடைப்பட்டு நைவாரா ; 
மையில் மதியின் விளங்கு முகத்தாரை 
வௌவிக் கொளலும் அறன் எனக் கண்டன்று . 


113 


898 


இலக்கணவிளக்கம் 


பாருளதிகாரம் 


அறனும் அதுகண்டற் றாயின் , திறனின்றிக் 
கூறும் சொல் கேளான் நலி தரும் , பண்டு நாம் 
வேறல்லம் என்பதொன்று உண்டால் ; அவனொடு 
மாறுண்டோ நெஞ்சே நமக்கு ? 


கலி . 42 


எனவும் ஏறிய மடல் திறம் முதலிய நான் கற்கும் முறையே 


காண்க . 


செப்பிய நான்கு எனவே செப்பாதனவும் அத்துணைக் 
கந்தருவமாகக் கூறுகின்ற பின்னர் நான்கும் பெருந்திணை 
பெறும் என்ற பெருந்திணை நான்கு உள என்று கொள்க . 
குறிப்பு என்றதனான் அந்நான்கும் பெருந்திணைக்குச் சிறந்த 
என்றும் ஈண்டுக் கூறியன கைக்கிளைக்குச் சிறந்த என்றும் 
கொள்க . 

219 
விளக்கம் 


நூற்பா. தொ . பொ . 51 , உரைவிளக்கம் நச்சினார்க்கினி 
யர் உரைத்ததே . 


இந்நூற்பாச் செய்தியை விடுத்து அகப்பொருள் விளக்க 
ஆசிரியர் . 


அகன்றுழிக் கலங்கலும் புகன்றமடல் கூற்றும் 
குறியிடை யீடும் தெளிவிடை விலங்கலும் 
வெறிகோள் வகையும் விழைந்து உடன் போக்கும் 
பூப்பு இயல் உரைத்தலும் பொய்ச்சூ ளுரையும் 
தீர்ப்பு இல் ஊடலும் போக்கு அழுங்கு இயல்பும் 
பாசறைப் புலம்பலும் பருவம்மாறு படுதலும் 
வன்புறை எதிர் அழிந்து மொழிதலும் அன்புறு 
மனைவியும் தானும் வனம் அடைந்து நோற்றலும் 
பிறவும் அகப்பொருள் பெருந்திணைக்கு உரிய . 243 
மடல்ஏ றுதலொடு விடைதழா அல் என்றா 
குற்றிசை தன்னொடு குறுங்கலி என்றா 
சுரநடை தன்னொடு முதுபாலை என்றா 


அகத்திணையியல் - நூற்பா எண் 


- 


899 


-219 


தாபத நிலையொடு தபுதார நிலைஎனப் 
புகன்றவை இயற்பெயர் பொருந்தா வாயின் 
அகன்ற அகப்புறப் பெருந்திணை ஆகும் . 

244 . 
என்று கூறியன இவ்வாசிரியருக்கு உடன்பாடல்ல என்பது 
கொள்க . 

பிரமம் முதலிய நான்கு மணங்களும் பெருந்திணைக்குச் 
சிறந்தன ; மடலேறுதல் முதலிய நான்கும் பெருந்திணைக்குச் 
சிறந்தன அல்ல என்பதும் கொள்க . 


சான்றவிர் வாழியோ சான்றவிர் 


- 




“ சான்றோர்களே ! உங்கள் கடமை பிறர் நோயினையும் 
தம்நோய்போல் கருதிப் பரிகாரம் தேடுதல் ஆகும் . இப் 
பெண் மின்னலைப்போலக் காட்சியளித்து என் உள்ளம் 
புகுந்து விட்டாள் . அது முதல் உறக்கமில்லாத நான் அவளைத் 
தவறாது அடையவேண்டி ஆவிரை எருக்கு இவற்றைச் சூடி 
பனைமாமேல் ஏறி அவளைப் பற்றிப் பாடுதற்குத் தொடங்கி 
விட்டேன் . 

அப்பெண் என்னைக் கூடாமையால் காமக் கடலில் 
அகப்பட்டு , பகலும் இரவும் துன்ப அலைகள் தாக்க , இம்மடல் 
மாவைத் தெப்பமாகக் கொண்டு அக்கடலை நீந்துவேன் . 

இந்நோய்க்கு மருந்தாவது இவளால் உண்டான இம் 
மடல்மாவே . 


என் 


ஆண்மை 


இவள் அழகாகிய மன்மதன் படை 
யாகிய மதிலைத் தகர்த்துக் காண்போர் எள்ளி நகையாடுமாறு 
அதனை அழித்து உட்புக்கு விட்டது . காமப் பகையிலிருந்து 
பாதுகாவல் தருவது இம்மடல்மாவே , 


இவள் , அழகில் என்மனம் ஈடுபட்டதால் , உயிருக்கு 
ஆபத்து நேரும் அளவிற்கு என் உள்ளம் சுடுகிறது . காம 
நோய் நெருப்பாகும் . இம்மடல்மா அவ்வெப்பம் தணிக்கும் 
நிழலாகும் . 


900 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


என் நிலையைக் கூறிவிட்டேன் சான்றோர்களே ! 
நன்னிலையிலிருந்து வழுவீய அரசனைச் சான்றோர் மீண்டும் 
நன்னிலைக்கு உயர்த்துவதுபோல என்னைத் துயர் தீர்த்து 
மற்றவரைப் போலச் செய்வது உங்கள் கடமை ஆகும் ” . 
இப்பாடல் மடல் ஏறியவன் கூறியது . 
உளைத்தவர் கூறும் - 


வருந்துவார் யாதாயினும் கூறுக . இளைய மகளிருக்கு 
நம் தலைவன் மூப்புப் பழங்கள்ளைப் போன்ற களிப்புத் தரும் 

இது தலைவன் மூத்த பின்னும் துறவின்கண் மனம் செலுத் 
தாது அதனைக் காமத்தின்கண் செலுத்தியது . 


- 


அரும்பிற்கும் உண்டோ 

விறலியே ! கோபிக்காதே ! அரும்பிற்கு மலர்ந்த 
பூவின் நறுமணம் வருமா ? தலைவனுக்கு வயது முதிர்ந்த 
மகளிரின் தழுவுதல் அமுதம் போன்ற சுவை தருவதாம் " 

இது தலைவனை வயது மூத்த மகளிர் கூடுதல் கூறுதலின் , 
பெருந்திணை ஆயிற்று . இவை இரண்டும் இளமை 
தீர் திறம் . 

புகுமுகம் புரிதல் முதல் இருகையும் எடுத்தல் ஈறாகிய 
12 மெய்ப்பாடும் புணர்ச்சிக்கு முன்னும் , பாராட்டெடுத்தல் 
முதல் கையறவு உரைத்தல் ஈறாகிய 12 மெய்ப்பாடும் புணர்ச் 
சிக்குப் பின்னும் நிகழ்வனவாய் அகத்திணைத் தலைவிக்கு 
உரியன , இவை ஒவ்வோரவத்தைக்கும் நந்நான்காய் ஆறு 
அவத்தைகளுக்கு உரியன . 


கையறவு உரைத்தலுக்கு மேல் உள்ள நிலை - மன்றத்து 
இருந்த சான்றவர் அறியத் தன் துணைவன் பெயரும் பெற்றி 
யும் பிறவும் கூறியும் அழுதும் அரற்றியும் பொழுதொடு 
புலம்பியும் ஞாயிறு முதலியவற்றோடு கூறத்தகாதன 
கூறலாம் . அந்நிலையே தேறுதல் ஒழிந்த காமத்து மிகு 
திறமாம் . 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 219 


901 


களவுப் புணர்ச்சி நிகழும் காலத்தே தலைவன் நண்ப 
னுக்கு உதவி செய்வதற்குப் போர்மேல் செல்லும் நிலை 
ஏற்படலும் கூடும் . அக்காலை தன் பிரிவு பற்றியோ வருகை 
பற்றியோ எதுவும் கூறாது தலைவன் தலைவியைப் பிரிந்து 
பன்னாள் வெளியிடத்தில் தங்கியிருக்கும் நிலையும் ஏற்படும் . 
நிகழ்ந்ததை உணராத தலைவி தலைவன் பன்னாளும் 
வாராததனால் தன்னை அன்பின்றி மறந்துவிட்டான் என்று 
கருதத் தொடங்கிவிடுவாள் , அப்பொழுது அவள் மன நிலைக் 
கண் பெண்மை நலன்கள் மடங்கிவிடும் . அவள் நிலையைத் 
தொல்காப்பியனார் , 


. 


பொழுது தலை வைத்த கையறு காலை 
இறந்த போலக் கிளக்கும் கிளவி 
மடனே வருத்தம் மருட்கை மிகுதியோடு 
அனை நாற் பொருட்கண் நிகழும் என்ப 

தொல் . பொ , 206 
என்ற நூற்பாவில் விளக்குவார் . அத்தகைய தலைவி நிலையை 
விளக்கும் பாடல் புரிவுண்ட புணர்ச்சி என்பது . 
புரிவுண்ட புணர்ச்சி - 


களவுப் புணர்ச்சியிடை தலைவன் அருமை செய்து 
அயர்த்ததனாலே யாழை 

மீட்டிக்கொண்டிருக்கும் போது 
அதன் நரம்பு அறுந்தாற்போன்ற நிலை இவள் மனத்தில் 
ஏற்பட்டதனால் இவள் பெண்மையை மறந்து சிரித்தும் அழு 
தும் கலங்குகிறாள் என்று என்னைப்பார்த்துச் சிரிக்கிறீர்களா ! 
என் தலைவன் எனக்குக் கிடைத்த பின்பு நன்கு சிரியுங்கள் . 


உன் துன்பம் என்ன என்று கேட்கிறீர்களா ? 

என் 
தலைவன் செய்ததை வெளிப்படையாகக் கூறும் ஆற்றல் 
எனக்கு இருந்தால் என் கண்களில் இப்படிப் பசலை பாயுமா ? 


கூடல் சுழி இழைத்தபோது என் சிற்றிலில் பிறையைக் 
கண்டேன் . ஆடையால் மூடி அதைக் கைப்பற்றக் கருதி 


902 லக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
னேன் . 

ஆனால் சூடிக்கொள்ளச் சிவபெருமான் தேடுவானே ; 
நாம் களவு செய்தல் வேண்டா என்று அதனை விட்டுவிட் 
டேன் . பின் தலைவன் வருவானோ என்ற எண்ணத்திலே 
கண் அயர , அவள் கனவில் தோன்ற , அவனைக் கையால் பற் 
றிக்கொண்டு பின் காணக் கண்ணைத் திறந்தபோது அவன் 
என் கைக்குள் மறைந்து விட்டான் , 


* சூரியனே ! நீ மலையில் மறையும்முன் என் தலைவனைக் 
கண்டுபிடித்து என்னிடம் ஒப்படைத்தால் என் துயர் தீரும் . 


சூரியனே ! நீ மறையும் முன் என்னிடம் உன் கிரணங் 
களில் சிலவற்றைக் கொடுத்தால் , நான் நீ நாளைக் காலை 
வெளிப்படும் வரை அக்கதிர்களைக் கொண்டு என் தலைவனைத் 
தேடுவேன் . 


என்னை விரும்பி என் அழகைக் கெடுத்த தலைவனைக் 
கண்டுபிடித்தால் பெண்ணாகிய நான் என்ன செய்யமுடியும் ? 


மாலை ஞாயிறே ! என் தலைவன் செய்தியைத் தவிர 
வேற்றுச்செய்தியில் எனக்கு ஈடுபாடு இல்லை . இத்தகைய 
தலைவனும் உலகில் இருக்கிறான் என்பது இதற்கு முன் அறிந் 
துள்ளாயோ ? 

இந்நோய் நெருப்பாகச் சுட்டாலும் என் கண்ணீரைக் 
கண்ணுக்குள்ளேயே அடக்கிக்கொண்டிருக்கிறேன் . 

என் 
கண்ணீர் தரையில் பட்டால் அதன் வெப்பத்தால் உலகமே 
வெந்துவிடும் . 


சான்றோர்களே ! நான் பொறுத்துக் கொண்டிருக்கிறேன் . 
என் உயிரைக் காத்தண்டாகக்கொண்டு ஒருபுறம் காமமும் 
ஒருபுறம் பழியும் தொங்கி என்னை வருத்துகின்றன என்று , 
நாள்கள் பல கழிந்தமைக்காக இனைந்து நொந்து அழுது 
நினைத்துப் பெருமூச்சுவிட்ட தலைவி , தலைவன் போர்க்களத் 
தினின்றும் மீண்டு வந்தாறாக , தேற்றாங்கொட்டையால் 


அகத்திணையியல் 


- 


903 


நூற்பா எண் 219 


தெளிய வைக்கப்பட்ட கலத்து நீர்போல மனம் தெளிந்து 
தலைவனைச் சார்ந்து , மணியும் அதன் ஒளியும் போல இரு 
வரும் பிரிக்கமுடியாத இயல்பினர் ஆயினமையால் , பண்டை 
அழகையும் பண்பையும் மீளப்பெற்றாள் என்பது . 
மிக்க காமத்துமிடல் : ஏா இஃது ஒத்தன் 

இத்தலைவன் கருமத்தால் நாணம் இல்லா தவன் . தன்னை 
விரும்பாதவரையும் தான் விரும்பி வலியக் கையைப் பிடித்து 
இழுக்கின்றான் . 


- 


பூங்கொடியே ! உனக்கு விருப்பம் உண்டு என்பதனை 
யும் இல்லை என்பதனையும் நீயே அறிவாய் ; யான் அறியேன் . 
உன்னைத் தழுவுதல் இனிதாக இருந்தமையால் உன்னைத் 
தழுவினேன் . 


* எல்லா ! தமக்கு இனிதாக இருக்கிறது என்று கருதிப் 
பிறர் விரும்பாமலேயே அவருக்குத் தீங்கு செய்தல் தக்கதா ? 

சுடர் த்தொடி ! உன் அறியாமையைப் போக்கிக்கொள் , 
நீர் வேட்கை உற்றவர் தமக்கு நீர் பருகுதல் இனிது என்று 
நீரைப் பருகுகின்றாரே ஒழிய , நீருக்கு அஃது இனிதா என்று 
பார்த்துப் பருகுவதில்லை . 

ஐந்தலைப் பாம்பினிடம் அகப்பட்டுச் செய்வது அறி 
யாது தடுமாறுகின்றேனே . 

பெண்களை வலியக் கைப்பற்றும் இராக்கதமும் மணங்க 
ளில் ஒன்றாகச் சான்றோரால் கூறப்பட்டுள்ளது . 

ஓ ! அறமும் அப்படி உள்ளது ; நம் கூற்றைக் கேளாது 
இவனும் துன்புறுத்துகிறான் . யாம் இருவரும் வேறுபட்டவர் 
அல்லர் என்ற கருத்தும் உண்டு . ஆதலின் , மனமே ! இவன் 
எண்ணத்துக்கு மாறாத நடத்தல் நமக்கு விருப்பம் அன்று . 
என வலியப்பற்றிய தலைவனோடு பாறுமட்டு உரையாடி இறு 
தியில் தலைவி கூட்டத்திற்கு இயைந்தவாறு . 


. 


904 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


4 


இங்ஙனம் உள்ளக் கருத்தை மறைத்து முதலில் கூறிப் 
பின் உடன்படுதல் பற்றி , 

வேட்கை மறுத்துக் கிளந்தாங்கு உரைத்தல் 
மரீஇய மருங்கின் உரித்து என மொழிப . 

தொல் . பொ . 211 
என்றார் தொல்காப்பியனார் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


தொல் . பொ . 51 

219 


பாடப் படுவோர் இருவர் 
582 பாட்டுடைத் தலைவன் கிளவித் தலைவன்எனப் 

பாட்டினுள் பாடப் படுவோர் இருவர் . 
இஃது அகப்பாட்டிற்கு உரியதோர் ஒழிபு கூறுகின்றது . 


( இ - ள் ) பாட்டிற்கு உரிமை பூண்ட தலைவனும் , கிள 
வீக்கு உரிமைபூண்ட தலைவனும் என அகப்பொருள் பற்றி 
வரும் பாட்டினுள் பாடப்படுவோர் இருவர் என்றவாறு . 

220 


விளக்கம் 


பாட்டுடைத் தலைவன் -- புலவனை ஆதரித்துப் பாட்டு 
இயற்றச்செய்த தஞ்சைவாணன் போல்வான் . 


- 


கிளவித் தலைவன் இயற்பெயர் 

சுட்டப்படாது 
அகத்திணைக் கண் வழங்கும் வெற்பன் , காளை , நாடன் , 
ஊரன் , சேர்ப்பன் முதலிய பெயர்களால் குறிக்கப்படுபவன் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ 245 


220 


905 


அகத்திணையியல் - நற்பா எண் 221 

சிறந்த தலைவன் 


. 


அவருள் , 
593 உயர்ந்தோன் பாட்டுடை உரவோன் ஆகும் . 

து அவருள் ஒருவற்கு உயர்ச்சி கூறுகின்றது . 
( இ - ள் ) மேற்கூறிய இருவருள்ளும் உயர்ந்தோன் 
பாட்டுடைத் தலைவனாம் என்றவாறு . 

கழித்து உறை செறியா வாள் உடை எறுழ்தோள் 
இரவுத்துயில் மடிந்த தானை 
உரவுச்சின வேந்தன் பாசறை யேமே . 


அகநா . 24 


என்றதனால் பாட்டுடைத்தலைவன் உயர்ந்தோனாதல் அறிக . 
வேந்தன் பாண்டியன் . பிறவும் அன்ன . 

221 


விளக்கம் 


கழித்துஉறை 


. 


கழித்தவாளை உறையில் செறித்து இரவில் தூ ங்கிக் 
கொண்டிருக்கும் படைவீரரை உடைய வலிய சினம்மிக்க 
மன்னனுடைய பாசறைக்கண் யாம் உளேம் . 


கிளவித்தலைவன் அரசனுடைய படை வீரருள் ஒருவனாக 
இருந்து பாசறைக்கண் புலம்பும் நிலையன் ஆதலின் , பாட் 
டுடைத்தலைவனின் இவன் இழிந்தவன் என்பதற்கு இஃது 
எடுத்துக்காட்டு . 


அளவில் 


பாட்டுடைத்தலைவன் உலகில் நடமாடி வரலாற்றுக்கு 
உரியவன் . கிளவித்தலைவன் புலவர் கற்பனை 
இருப்பவன் . 

ஒத்த நற்பா 


முழுதும் - 


த . அ . 246 


221 


114 


906 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

பாடப்படுவோர் பெயர் 


594 நிலப்பெயர் வினைப்பெயர் பண்புப் பெயரொடு 

குலப்பெயர் இயற்பெயர் கூறுப அவர்க்கே . 
இது மேற்கூறிய இருவகைத் தலைவர்க்கும் உரிய பெயர் 
இத்துணைத்து என்கின்றது . 

( இ - ள் ) நிலப்பெயர் முதலிய ஐந்து பெயரும் கூறுவர் 
மேல் சொல்லப்பட்ட தலைமக்கள் இருவர்க்கும் என்றவாறு . 

நிலப்பெயர் : மலை நாடன் , சோணாடன் , பாண்டி 
நாடன் , வெற்பன் , சேர்ப்பன் என்றாற்போல்வன . 

வினைப்பெயர் : கடம்பு எறிந்தான் , தூங்கு எயில் 
எறிந்தான் , வடிம்பு அலம்ப நின்றான் , கோவலன் , வேட்டு 
வன் என்றாற்போல்வன . 


இளஞ்சேட் 


பண்புப் பெயர் : நெடுஞ்சேரலாதன் , 
சென்னி , முதுகுடுமிப் பெருவழுதி , தோன்றல் , அண்ணல் 
என்றாற்போல்வன. 


குலப்பெயர் : சேரன் , சோழன் , பாண்டியன் , குறவன் , 
ஆயன் என்றாற்போல்வன . 
இயற்பெயர் : குரவரால் பெற்ற பெயர் . 

222 


விளக்கம் 


முன்னையன பாட்டுடைத் தலைவனுக்கும் பின்னையன 
கிளவித்தலைவனுக்கும் கொள்க . வெற்பன்சேர்ப்பன் , 
கோவலன் வேட்டுவன் , தோன் றல் அண்ணல் , குறவன் ஆயன் 
என்பன கிளவித்தலைவன் பெயர்கள் . ஏனைய பாட்டுடைத் 
தலைவன் பெயர்கள் . 


கிளவித்தலைவனுக்கு இயற்பெயர் கூறப்படமாட்டாது 
என்பது அடுத்த நூற்பாவில் கூறப்பட்டுள்ளது . 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 223 224 


907 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ . 247 


222 


கிளவித்தலைவன் பெயர் 


அவற்றுள் , 
இயற்பெயர் கிளவித் தலைவற்கு இசையார் . 


595 


இஃது ஒன்றற்கு எய்தியது விலக்குகின்றது . 


குரவரால் 


( இ - ள் ) மேல் சொல்லப்பட்ட பெயருள் 
பெற்ற பெயரினைக் கிளவித் தலைவற்குச் சொல்லார் ஆசிரியர் 

223 


என்றவாறு . 


விளக்கம் 


கிளவித்தலைவனது இயற்பெயர் கூறின் அப்பாடல் 
புறத்திணையது ஆகுமே அன்றி அகத்திணையது ஆகாது . 


ஒத்த நூற்பா 
மக்கள் நுதலிய அகன்ஐந் திணையும் 
சுட்டி ஒருவர் பெயர் கொளப் பெறாஅர் . 

தொல் . பொ . 54 
முழுதும் -- 


. 


ந.அ. 248 


223 


பாடப்படுவோர் பெயர் பாடலுள் அமையுமாறு 


596 

இருவரும் ஒருங்கே வருதலும் தனித்தனி 
வருதலும் இருவரும் வாராது ஒழிதலும் 
உரிய என்மனார்உணர்க் திசி னோரே . 
இஃது அத்தலைவர்க்கு ஆவதோர் இயல்பு கூறுகின்றது . 


908 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


( இ - ள் ) மேல் சொல்லப்பட்ட தலைமக்கள் இருவரும் 
கூடவருதலும் , அவருள் ஒருவரே வருதலும் , அவ்வீருவரும் 
வாராது ஒழிதலும் உரிய என்று கூறுவர் ஆசிரியர் என்ற 
எறு . 

224 
விளக்கம் 


வா 


இதற்கு நம்பியகப்பொருளுரையுள் எடுத்துக்காட்டும் 
உள.எடுத்துக்காட்டுக்கள் பல முன்னர் வந்துள்ளமையின் 
ஈண்டுக் கூறப்படவில்லை . 


ஒத்த நாற்பா 


முழுதும் - 


ந . அ . 249 


224 


அகப்புறப்பாட்டின் இயல் 


597 


அகப்புறப் பாட்டும் இகப்பில அவையே . 


இஃது எதிரது போற்றி இங்ஙனம் கூறிய இலக்கணம் 
புறப்பொருட்கும் எய்துவிக்கின்றது , இதன்வழிக் கூறப் 
படுவது புறத்திணையியல் ஆகலின் . 


( இ - ள் ) அகப்பாட்டிற்குச் சொன்ன இலக்கணங்களைக் 
கடவாது அகப்புறப்பாட்டும் என்றவாறு . 


3 


பொருந்துவ பொருந்தும் என்பார் < 

இகப்பில அவை 
என்றார் ; என்னை ? அனைத்தும் வரல் வேண்டும் என்னும் 
யாப்புறவு இன்மையின் . 

215 


விளக்கம் : 


நெடுநல்வாடை என்ற பத்துப்பாட்டில் ஒன்றாகும் 
பாடல் தலைவனைப் பிரிந்த தலைவி நிலைபற்றிக் கூறுவதால் 
அகமாருமேனும் , வேம்புதலை யாத்த நோன்காழ் எஃக 


அகத்திணையியல் - நூற்பா எண் 225 , 226 909 
மொடு என்று பாண்டியனுடைய அடையாளப்பூக் கூறப் 
பட்டமையால் , அகமாகாது அகப்புறமாயிற்று . இவ்வாறு 
வருவன பிறவும் கொள்ளப்படும் . 


முழுதும் 


ந, அ . 250 


225 


அகத்திணை இயலுக்குப் புறனடை 


598 


கூறிய அல்ல வேறுபிற தோன்றினும் 
கூறிய வற்றொடு கூட்டி மெய்கொளக் 
கூறி உணர்த்தல் குணத்தோர்க்கு இயல்பே . 


இஃது இவ்வகத்திணை இயற்கு ஆவது ஒரு புறனடை 
கூறுகின்றது , 


( இ - ள் ) யாம் கூறிய பொருள் அன்றி வேறு பிறவாற் 
றான் தோன்றிய ஆயினும் , அவற்றையும் எடுத்து ஓதப்பட்ட 
பொருள்களோடு ஒருவாற்றான் சார்த்தி , உண்மை புலப்படச் 
சொல்லிப் பிறர்க்கு உணர்த்துதல் , நற்குணங்களை உடை 
யார்க்கு மரபு என்றவாறு . 


வேறு பிறவாவன , பெரும்பொருளகத்து வே 

பறு பல 
வாகக் கூறிய அகப்பொருள் இலக்கணங்களை . அவை எல் 
லாம் ஈண்டு உரைப்பின் பெருகும் . அவை ஆங்காங்கே 
கண்டு கொள்க . ஈண்டுக் கூறிய ஒழிபு இலக்கணங்களுள் 
உதாரணம் காட்டாதவற்றிற்கெல்லாம் மேற்காட்டியவற் 
றுள்ளும் பிறவற்றுள்ளும் காண்க . 

228 


விளக்கம் 


பெரும்பொருள் 


பழங்காலத்துப் பொருளிலக்கணம் பற்றி 
இயற்றப்பட்ட பெருநூல் போலும் . 
( சிந் . 187. நச் . உரை ) 


- 


910 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
நச்சினார்க்கினியர் புறத்திணையியல் உரைக்கண் தந் 
துள்ள எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் சில பெரும்பொருள் 
விளக்கம் என்ற நூலைச் சார்ந்தன என்பது புறத்திரட்டு 
என்ற தொகை நூல் வாயிலாகப் புலனாகிறது . நூற்பாவோடு 
எடுத்துக்காட்டுக்களும் அந்நூலாசிரியராலேயே இயற்றப் 
பட்டனபோலும் . பெரும்பொருள் என்பதும் , பெரும்பொருள் 
விளக்கம் என்பதும் ஒரே நூலோ வெவ்வேறு நூல்களோ 
என்ற செய்தியை அறிதல் இக்காலத்து அரிதாயுள்ளது . 
இவ்வாசிரியர் காலத்து அந்நூல் இருந்தது போதும் . ஆனால் 
அந்நூலிலிருந்து இவர் எடுத்து மொழிந்ததாக எதனையும் 
குறிப்பிடாததும் உளங்கொளத்தக்கது . 

ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந.அ. 252 

226 


முதலாவது அகத்திணையியல் முற்றும் . 


இப்பதிப்பில் எடுத்தாளப்பட்டுள்ள 
நூல் முதலியவற்றின் சுருக்கெழுத்து விளக்கம் . 


அகநா . 
அம்பி . 
ஆய் . குரவை . 
இரா . 


அகநானூறு 
அம்பிகாபதிக் கோவை 
ஆய்ச்சியர் குரவை 
இராமாயணம் 
இலக்கண விளக்கம் 
இலக்கண விளக்கப் 
பொருளதிகாரம் 


- 


இ . வி . 


இ . வி . பொ . 


இறையனார் அகப்பொருள் } 


- 


இறை . அக . 
இறை . கள . 
உஞ்சை. 
உரை . எடு . 
உரை . மே . 
எடு . 
ஐங் . ஐங்குறு . 
ஐந் . ஐம் . 
கப் . 
கலி . 
கானல் . 
குறுந் . 
சிலப் . 


இறையனார் களவியல் 
- உஞ்சைக்காண்டம் 
- உரையாசிரியர் எடுத்துக்காட்டு 
உரையாளர்கள் மேற்கோள் 
எடுத்துக்காட்டு 
ஐங்குறு நூறு 
ஐந்திணை ஐம்பது 
கப்பற்கோவை 


- 


கலித்தொகை 


சீவக . 
சுந் . 


- 


தஞ்சை . 
த . நெ வீ . 
திணைமாலை . 
திணைமொழி 


கானல் வரி 
குறுந்தொகை 
சிலப்பதிகாரம் 
சீவகசிந்தாமணி 
சுந்தரகாண்டம் 
தஞ்சைவாணன் கோவை 
தமிழ்நெறி விளக்கம் 
திணைமாலை நூற்றைம்பது 
திணைமொழி ஐம்பது 
திருக்கோவையார் 
தொல்காப்பியச்சொல்லதிகாரம் 
தொல்காப்பியச் சொல்லதிகார 
நச்சினார்க்கினியர் உரை . 


திரு . 


தொ . சொ . 
தொ . சொ . நச் . 


912 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


- 


தொ . பொ . 
தொ . பொ . உரை . 
தொ . பொ . பே . 
தொ . பொ . மே . 


- 


தொல் . 
தொ . வி . 


ந . 


நற் . 


- 


நாலடி . 
பா . சபா . சூ . 


. 


பு . வெ . பெ . 


- 


தொல்காப்பியப்பொருளதிகாரம் 
உரையாசிரியர் உரை 
பேராசிரியர் உரை 
தொல்காப்பியப் பொருளதிகார 
உரை எடுத்துக்காட்டு 
தொல்காப்பியம் 
தொன்னூல் விளக்கம் 
நச்சினார்க்கினியர் உரை 
நம்பி அகப்பொருள் 
நற்றிணை 
நாலடியார் 
- பாரதம் - சபாபருவம் 

சூதுப் 
போர்ச் சருக்கம் 
- புறப்பொருள் வெண்பாமாலை 
பெண்பால் கைக்கிளை 
புறநானூறு 
பெரிய புராணம் 
பெருங்கதை 
மதுரைக் கலம்பகம் 
- மாறன் அகப்பொருள் 

மாறன் அலங்காரம் 
( பக் . 893 , 887 ) 
முத்து வீரியம் 
முத்துவீரிய அகவொழுக்கவியல் 
- களவொழுக்கவியல் 

கற்பொழுக்கவியல் 
- மேற்கோள் 

வஞ்சினமாலை 
- வீரசோழியம் 
வீரசோழிய உரை 


புறநா . 
பெரிய , 
பெருங் . 
மதுரை . 


- 


மா . அ . 


மா . அ . 


மு. வீ . 


மு . வீ . அக . 


மு . வீ . 


கள் . 


மு . வீ . கற் . 
மேற் . 
வஞ்சின . 
வீ , வீர ,, 
வீ . உரை . 


- 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் - அகத்திணையியல் 

நூற்பா அகரவரிசை 


நூற்பாத் 
தொடக்கம் 


தொடர் நூற்பா இயல் நூற்பா 

பக்கம் 
எண் 


எண் 


.... 


597 
375 
520 
497 
590 


908 

98 
464 
296 
891 


.... 


10 . 


அகப்புறப்பாட்டும் 
அகமெனப்படுவது 
அச்சம் உவர்த்தல் 
அணிந்துழி நாணியது 
அதுவே , இறைமை 
அதுவே , காமஞ்சான்ற 
அதுவே , கைக்கிளை 
அயன் மனைப்பிரிவு 
அரிவை நாட்டம் 
அல்லகுறி வருந்தொழிற்கு 
அல்லாக்கல்வி 
அவருளும் வரை தற்கு 
அவருள் உயர்ந்தோன் 
அவருள் காதல் 
அவள்மனை 
அவற்றுள் , அறப்புறம் 
அவற்றுள் , இயற்பெயர் 
அவற்றுள் , உடன்போய் 
அவற்றுள் , உள்ளுறை 
அவற்றுள் , ஒருவழித்தணத்தற்கு 
அவற்றுள் , ஓதற்பிரிவு 
அவற்றுள் , களவீன் 
அவற்றுள் , கூதிர்யாமம் 


399 
376 
431 
491 
518 
438 
483 
593 
428 
414 
441 
595 
413 
586 
408 ) 
457 
425 
376 


225 

3 
148 
125 
218 
27 

4 
59 
119 
146 

66 
111 
221 
56 
42 
69 
223 

41 
214 
36 
85 
53 
14 


181 

99 
208 
274 
450 
212 
250 
905 
206 
196 
214 
907 
196 
879 
193 
227 
204 
119 


.... 


-- 


115 


914 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


.... 


.. 


.... 


Pn 


3 


நா . தொடக்கம் 

தொ.நூ.எண் இ நூ.எண் பக்கம் 
அவைதாம் , புனைந்துரை 

378 

6 102 
அவைதாம் , முதற்பொருள் 

380 

8 

108 
அவ்வம்மாக்களும் 

583 211 874 
அளவில் இன்பத்து 

396 24 178 
அறப்புறம்காவல் 

440 68 214 
அறிவர் கிழவோன் 

480 108 248 
அன்பின் ஐந்திணை 

485 113 253 
ஆங்கவை ஒருபாலாக ஒருபால் .... 579 207 800 
ஆங்குடன் 

422 50 202 
ஆதிஒன்றொழித்து 

54A 172 

617 
ஆயவெள்ளம் 

501 

129 306 
ஆயிழை மைந்தனும் 

556 184 681 
ஆரணங்கு உயர்ந்தோர் 

387 15 124 
ஆற்றூறு அஞ்சினும் 

415 43 197 
இது நனி பயக்கும் 

576 

204 751 
இந்திரன் ஊரன் 

391 

19 130 
இயற்கைப் புணர்ச்சி - இ 

397 25 179 
இயற்கைப் புணர்ச்சி - தெய் 

402 

30 183 
இயற்கைப் புணர்ச்சி - வன் 

492 

120 278 
இரங்கல் வன்புறை 

512 

140 413 
இரந்து பின் நிற்றல் 

508 136 

364 
இரந்து பின் நிற்றற்கெண்ணல் 495 123 284 
இருவகைப்பாங்கரும் 

477 105 

247 
இருவர் இல்லிற்கும் 

545 173 618 
இருவரும் ஒருங்கே 

596 . 224 907 
இல்லத்து அழுங்கலும் 

456 83 224 
இல்வாழ்க்கையே 

550 173 630 
இவ்விடத்து இம்மொழி 

577 205 

753 
இழிந்தோர் தமக்கும் 

447 75 

219 
இளமையும் யாக்கையும் 

468 

96 238 


... 4 


.... 


.... 


.... 


... 


.... 


அகத்திணையியல் நூற்பா அகரவரிசை 


915 


சு . தொடக்கம் 


தொ.நூ.எண் இ.நா. எண் பக்கம் 


... 


.... 


... 


... 


.... 


- 


இளையர் கிழவோற்கு 
இறப்பே நிகழ்வே 
இறைச்சிதானே 
இறையோன் இருட்குறி 
இறையோன் கூற்றும் 
இறைவனைப் பாங்கி 
இறைவிக்கு இகுளை 
இன்பமும் இடும்பையும் 
உடன்போய் மீண்ட 
உடன் போய் வரைதலும் 
உதவி அந்தணர் 
உமைஉரு உருமடுத்து 
உய்த்துணர்வு இன்றி 
உவமப்பொருளும் 
உள்ளப்புணர்ச்சியும் 
உள்ளுறை உவமம் 
ஊடல் அவ்வழி 
ஊரும் அயலும் 
எம்முறையோரும் 
எழுதிய வல்லியும் 
என்பொருட் பிரிவு உணர்த்து 
ஏறிய மடல்திறம் 
ஐயம் தீர்த்தல் 
ஒருதலைக் காமமும் 
ஒருநெறிப்பட்டாங்கு 
ஒருபுணர் ஒழிந்த 
ஒருவழித் தணத்தல் 
ஒருவன் தனக்கே 
ஒழிந்தோர் 
ஒன்றே வேறே 


476 
575 
588 
517 
573 
515 
519 
582 
568 
412 
445 
373 
578 
584 
403 
585 
435 
563 
572 
490 
527 
591 
496 
395 
574 
417 
407 
481 
429 
487 


104 
203 
216 
145 
201 
143 
147 
210 
196 
40 
73 

1 
206 
212 

31 
213 

63 
191 
200 
118 
155 
219 
124 

23 
202 
45 
35 
109 

57 
115 


246 
749 
885 
429 
746 
423 
451 
872 
731 
185 
218 

93 
754 
877 
184 
878 
211 
721 
745 
273 
514 
892 
296 
176 
747 
198 
192 
249 
206 
262 


.... 


.... 


.... 


.... 


.... 


... 


--- 


... 


916 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


ந . தொடக்கம் 


தொ.நூ.எண் இ.ந.எண் பக்கம் 


ஓதல் முதலா 
ஓதல் தொழில் உரித்து 
ஓதற்கு அகன்றோன் 
கலந்துழி மகிழ்தலும் 


கல்வி முதலா 


... 


82 
65 
88 
121 
76 
51 
38 
199 

17 
114 

33 
182 
159 


224 
212 
230 
280 
219 
203 
194 
143 
127 
261 
186 
649 


... 


... 


... 


... 


55 


454 
437 
460 
493 
448 
423 
410 
571 
389 
486 
405 
554 
531 
427 
589 
384 
451 
474 
564 
513 
551 
473 
424 
379 
450 
511 


.. 


.... 


களவின் வழிவந்த 
களவு வெளிப்படா 
கனவும் உரித்தால் 
கன்னிவிடலை காளை மீளி 
காட்சி ஐயம் 
காட்சி வேட்கை 
காதலன் பிரிவுழி 
காதலன் முலைவீலை 
காதற் பரத்தையர் 
காமஞ் சாலா 
காரே கூதிர் 
காலில் சேறலும் 
கிழவோன் தன்னையும் 
கிழவோன் தன்னொடும் 
கிழவோன் பிரிந்துழி 
கிழவோன் மகிழ்ச்சி 
குடிப்பிறந்தோரை 
குரவரின் புணர்ச்சி 
குறிஞ்சிப்பாலை 
குறிப்பின் உணர்த்தும் 
குறியிடங் கூறல் 
கூட்டல் கூடல் 
கூறிய அகப்பொருள் 
கூறிய அல்ல 
கெழீஇய காமக்கிழத்தி 


.... 


217 
12 
79 
102 
192 
141 
179 
101 
52 


.. 


536 
205 
887 
113 
221 
243 
723 
413 
639 
242 
203 
105 
220 
411 
410 
713 
909 


... 


-- 


... 


T ... 


7 


... 


.... 


510 


78 
139 
138 
187 
226 


... 


..... 


559 
598 
432 


--- 


60 


.. 


208 


அகத்திணையியல் நூற்பா அகரவரிசை 


917 


... 


.... 


.... 


.... 


165 


ந . தொடக்கம் 

தொ . நூ.எண் இ.நா எண் பக்கம் 
கைக்கிளை ஐந்திணை 

377 5 101 
கையறுதோழி 

533 161 543 
கொளை வல பாணன் 

436 64 211 
சார்தல் கேட்டல் 

504 132 317 
சாற்றா அனைவரும் 

569 197 733 
சிறப்புப்பெயர் 

444 72 217 
செல்லுங்கிழத்தி 

499 127 303 
செல்வம் வாழ்த்தலும் 

465 93 236 
செலவறிவுறுத்தல் 

524 152 497 
செலவில் தேற்றலும் 

464 92 235 
செவிலி நற்றாய்க்கு 

419 47 201 
செவிலி நற்றாய் தோழி 

479 

107 248 
செவிலி புலம்பல் 

537 

581 
சேயிழைக்கிழத்தியை 

470 98 240 
சொல்லா தகலினும் 

449 

77 220 
சொல்லொடும் குறிப்பொடும் 

531 209 870 
தந்ததெய்வம் 

503 131 310 
தமர்வரின் இடைச்சுரம் 

567 195 727 
தலைவன் உட்கோள் 

509 137 365 
தலைவன் தலைவிமுன் 

552 180 640 
தலைவன் பாங்கனை 

505 133 319 
தலைவன் மாற்றம் 

498 126 303 
தலைவி சேணகன்றமை 

...... 540 

168 

607 
தலைவி தன்னையும் 

456 

84 226 
தலைவி பாங்கிக்கு 

416 

44 198 
தன்பதிக்கு அகற்சி 

545 153 498 
தன்னூர் வரை தலும் 

548 176 626 
தாயர் பாங்கியர் 

566 194 726 
திணையே கைகோள் 

560 188 714 
தீதுடைப் புலவீ 

467 95 238 


.... 


.... 


.. 


.... 


ass 


918 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நூ . தொடக்கம் 


தொ.ந.எண் 


இ.ந.எண் பக்கம் 


.. 


86 
89 


.. " 


0.4 


... 


29 
130 
167 
108 
48 
97 
135 

39 
222 

8 


. : 


.... 


175 


... 


18 


தூதிற் பிரிவும் 
தூதும் துணையும் 
தெய்வந் தன்னில் 
தெய்வந் தெளிதல் 
தெளித்தல் மகிழ்ச்சி 
தோழி செவிலி 
நற்றாய் அறத்தொடு 
நன்மையின் நிறுத்தலும் 
நாற்றமும் தோற்றமும் 
நான்கு வகைப்புணர் 
நிலப்பெயர் 
நிலனும் பொழுதும் 
நீங்குங் கிழத்தி 
நெடுமால் குறும்பொறை 
நோயும் இன்பமும் 
பகற்குறி 
படைக்கலம் 
பணிமொழி நற்றாய் 
பரத்தையர் 
பரத்தையிற் பிரிதல் 
பரத்தையிற் பிரிவும் 
பருவரல் வினவிய 
பாங்கி தலைவற்கு 
பாங்கி தலைவியை 
பாட்டுடைத் தலைவன் 
பார்ப்பான் பாங்கன் 
பிரிவு அறிவுறுத்தல் பிரிவும் 
பிரிவு அறிவுறுத்தல் பிரிவே 
பிரிவுழி விலக்கலும் 
பிறப்பே குடிமை 


458 
461 
401 
502 
539 
478 
420 
469 
587 
411 
504 
381 
547 
390 
570 
408 
439 
543 
475 
430 
446 
521 
536 
421 
592 
562 
558 
526 
471 
488 


198 
34 
67 
171 
103 
58 
74 


228 
230 
182 
309 
606 
247 
201 
239 
338 
135 
906 
109 
820 
123 
734 
191 
213 
613 
245 
206 
218 
465 
564 
202 
9041 
717 
689 
512 
241 
270 


... 


... 


.... 


.... 


149 
184 

49 
220 
150 
186 
154 
99 


.... 


--- 


.... 


116 


அகத்திணையியல் நூற்பா அகரவரிசை 


919 


நூ . தொடக்கம் 


தொ.நூ. எண் 


இ நூ . எண் பக்கம் 


பின்னர் வரைந்த 


... 


... 


61 
208 

21 
193 
80 
87 
90 
11 


... 


150 


32 
177 


163 


.... 


IN 


209 
808 
136 
726 
221 
228 
231 
112 
482 
184 
628 
563 
619 

95 
561 
251 
612 
237 
271 
305 
205 
181 
215 
114 


... 


புகுமுகம் புரிதல் 
புணர்த்தலும் பிரிதலும் 
புணர்ந்துடன் போயது 
புலத்தில் சிறந்த 
பூத்தகாலை 
பூத்தமை சேடியின் 
பெரும்பொழுது 
பொய்த்தல் மறுத்தல் 
பொருவிறந்தோற்கு 
பொற்பமை சிறப்பின் 
போக்கறிவுறுத்தல் போக்கு 
போக்கறிவுறுத்தல் வகைத்தே 
போக்கறு மரபின் 
போக்கே கற்பொடு 
மக்களொடு 
மடந்தையை உடன் போய் 
மடந்தையை வாயில் 
மடமான் நோக்கி 
மருளுற்று உரைத்தல் 
மறையிற் புணர்ச்சியும் 
மறையோர் மன்னர் 
மற்றைக்காவல் 
மாலையாமம் 
முத்திறப் பொருளும் 
முன்வரு நீதியும் 
மூன்னவை இரண்டும் 
முன்னிலைப் புறமொழி 
முன்னிலை முன்னிலை 
முன்னுற வுணர்தல் 


.. 


4433 
580 
393 
565 
452 
459 
462 
383 
522 
404 
549 
535 
5-16 
874 
534 
484 
541 
466 
489 
500 
426 
400 
442 
385 
394 
472 
561 
418 
532 
506 


.... 


174 

2 
182 
112 
169 

94 
117 
128 
54 
28 
170 

13 
22 
100 
189 

46 
160 
134 


.... 


166 


* .. 1 


.... 


241 
715 
200 


... 


... 


337 


920 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


நூ . தொடக்கம் 


தொ.நா.எண் இ . ங . எண் பக்கம் 


.... 


... 


.... 


.... 


.... 


557 
398 
482 
392 
382 
409 
529 
530 
528 
453 
463 
553 
434 
514 


684 
180 
249 
132 
110 
194 
534 
535 
529 
222 
233 


- .. 


.... 


மூன்று சூத்திரத்திலும் 
மெய்க்கிளை யாழோர் 
யாரையும் நயவா 
வருணன் சேர்ப்பன் 
வரையே சுரமே 
வரைவிடை வைத்து 
வரைவுமலிவே 
வரைவு முயல்வுணர் 
வரைவெனப்படுவது 
வலனுயர் சிறப்பின் 
வாயில் வேண்டலும் 
வாயில் வேண்டல் 
விருந்தியல் பரத்தை 
விலக்கல் சேறல் 
விறற்சேய் பொருப்பன் 
வினவிய செவிலிக்கு 
வினவிய பாங்கியின் 
வினாதல் செப்பல் 
வெள்ளணி அணிந்து 
வெளிப்படை உவமம் 
வேட்கை உரைத்தல் 
வேண்டல் மறுத்தல் 
வேதமாந்தர் வேந்தர் 


. 


185 

36 
110 
20 
10 
37 
157 
158 
156 

81 
191 
181 

62 
142 

16 
151 
166 
170 
183 
215 
122 


... 


... 


.... 


.... 


388 
523 
538 
542 
555 
587 
494 
516 
443 


648 
109 
423 
125 
483 
582 
612 
661 
883 
283 
428 
215 


.... 


144 


.... 


71 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் - அகத்திணையியல் 

எடுத்துக்காட்டுச் செய்யுள் 


அகரவரிசை 


தொடக்கம் 


இயல் நூற்பா ஏண் பக்கம் 


- 


P. 


".. 


III . 


அகமலி உவகையள் 
அகலிடம் தாவீய 
அகல்கின்ற அல்குல் 
அகிலின் புகைவிம்மி 
அங்கண் மதியம் அரவின் 
அச்சாறாக உணரிய வருபவன் 
அடங்கா அசுரர் குலம் 
அடம்பமர் நெடுங்கொடி 
அடல் மாமேல் 
அடிச்சந்தம்மால் 
அடிமலர் போற்றவும் 
அடுமரம் துஞ்சுதோள் 
அணங்கர வல்குல் 
அணங்குடைப் பனித்துறை 
அணங்குறு கற்பொடு 
அணிகடல் தண்சேர்ப்பன் 
அணியும் அமிழ்தும் 
அதிர்ப்பில் பைம்பூணாரும் 
அது நாம் அறிந்திலம் 
அந்தியின் வாய் எழில் 
அந்நாள் முதல் இன்று 
அப்புற்ற சென்னியன் 


208 
123 
119 
145 

21 
208 

90 
161 
206 
137 
164 
113 
159 
137 
206 
147 
1 : 9 
113 
143 
137 
180 
182 


812 
291 
275 
448 
145 
858 
231 
555 
786 
389 
576 
253 
540 
382 
769 
455 
275 
258 
425 


.. 


1 . 


-க . 


381 


642 
653 


116 


322 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 


தோடக்கம் 


நூ . எண் 


பக்கம் 


208 

22 
2008 
183 


156 


182 
186 


145 


.... 


151 
207 
113 


--- 


அம்மவாழி தோழி அன்னைக்கு 
அம்ம வாழி தோழி சிறியிலை 
அயிரை பரந்த 
அயிலும் கயலும் 
அரசன் உவாத்தியாயன் 
அரத்தம் உடீஇ 
அரவிசைக்கும் 
அரவுக்கு மெல்லியல் 
அரவும் களிறும் 
அரிதாய அறனெய்தி 
அரிமலர் உண்கண் 
அரியார் மதர்விழி 
அரியார் விழிவஞ்சி 
அருகுங் கலவி 
அருங்கடி அன்னை 
அருந்தும் பசியும் 
அருந்தும் வீடம் அணி 
அரும்பிற்கும் உண்டோ 
அருவி ஆர்க்கும் 
அலந்தாங்கு அமையலேன் 
அலராயிரம் தந்து 
அலையேற்றிய இப்பி 
அல்லவை நீக்கி 
அவர் நெஞ்சு அவர்க்கு 
அவி கொண்ட 
அழியும் இரும்புனமும் 
அழிவிலர் முயலும் 
அழுந்தேன் நரகத்து 
அளகம் திருத்தி மதிநுதல் 
அளவீயை யார்க்கும் 


.... 


843 
167 
863 
668 
530 
658 
710 
435 
495 
801 
255 
442 
244 
504 
473 
646 
520 
894 
355 
839 
477 
855 
695 
736 
506 
428 
728 
443 
289 


145 
102 
153 
149 
18 ) 
155 . 
219 
135 
208 


.. 


. 


. 


-- 


... 


149 


182 


- 


... 


186 
198 
153 
143 
195 
145 
123 


... 


121 


232 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


923 


தொடக்கம் 


இ . க 
1. நூ . எண் பக்கம் 


.. 


... 


.... 


133 
153 
137 
183 
208 

22 
137 
153 
168 
175 
22 


335 
503 
391 
678 
824 
167 


.... 


407 


501 
609 
623 
16 ) 
8:36 
734 


---. 


( WN 


.... 


208 
200 


க ... 


அளிதோ தானே அருள்மிக 
அளித்து அஞ்சலென்றவர் 
அளை தாழ் அரவும் அரியும் 
அறவோர் மொழிந்த 
அறியாய் கொல்லோ நீயே 
அறியேம் அல்லேம் 
அறுகால் நிறை 
அறையும் கடலன்ன 
அனைத்தாய தன் நகர் 
அன்பே மருவி 
அன்னாய் வாழிவேண்டு அன்னை 
அன்னாய்வாழி வினவுதி 
அன்னான் ஒருவன் தன் 
அன்னைக்கு இயம்பினன் 

ஆ 
ஆஆ இருவர் 
ஆடலின் பயின்றனை 
ஆம்பால் விரவின 
ஆய்தூவி அனமென 
ஆரத்தழையராப் பூண்டு 
ஆரம்பரந்து 
ஆலத்தினால் அமிர்து 
ஆவியன்னாய் கவலேல் 
ஆவும் கனகமும் 
ஆழம்மன்னோ உடைத்து 
ஆளரிக்கும் அரிதாய் 
ஆனந்தமாக்கடல் 


... 


171 


616 


135 


3.12 


.... 


190 
183 


666 
176 


137 


133 


131 
183 
135 
166 
143 


335 
50-1 
326 
315 
677 
359 
539 
427 


.... 


... 


790 


இகலிலர் எஃகுடையார் 
இடனின்றி இரந்தோர்க்கு 


206 
208 


865 


924 


இலக்கணவிளக்கம் - 

பொருளதிகாரம் 


இ , ஈ . எண் பக்கம் 


.. 


.... 


... 


தொடக்கம் 
இடிக்குங் கேளிர் 
இடிக்கொத்து ஒளிறு 
இடைமயக்கம் செய்யா 
இமயமும் துளக்கும் 
இமையாத வேழம் 
இயலுங்கலவ மபிலும் 
இரதம் உடைய நடமாட்டு 
இருகாலும் இல்லை வலவனும் 
இருகுன் றனைய இளமுலை 
இருங்களியாய் இன்று 
இருங் கற்புடைய 
இருங்குன்றன்ன மதில் 
இருமையில் ஏயும் 
இரும்பிழி மகா அர் 
இலங்கும் அருவித்தே 


.... 


.. 


... 4 


133 
145 
113 
206 
141 
141 
135 
153 
175 
135 . 
186 
145 
184 
149 
115 
216 
206 
206 
120 
216 


14 


. -- 


383 
446 
257 
774 
419 
420 
358 
502 
624 
355 
708 
446 
683 
472 
263 
885 
791 
770 
309 
769 
511 
826 
26.3 
325 
550 
397 
830 


T ... 


D ... 


... 


- 


இலமலர் அன்ன அஞ்செந்நா 
இல்லி தூர்ந்த பொல்லா 
இல்லோன் இன்பம் 
இல்வழங்கு மடமயில் 
இவளாருயிர் புரந்து 
இவளே அணியினும் பூசினும் 
இவன் இவள் ஐம்பால் 
இளங்கொம்பு ஒருதனி 
இளையாள் இவளை 
இறவார் குருகினம் 
இனிதெனக் கணவன் உண்டலின் 
இன்பம் இடைதெரிந்து 
இன்னகை இனையம் ஆகவும் 
இன்னள் ஆயினள் 


153 
208 
115 
133 
161 
137 
203 
198 
199 
149 


-.. 


+ -E . 


735 


744 
476 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


925 


தொடக்கம் 


இ . தூ , எண் பக்கம் 


164 


.... 


.. 


இன்னாத கானும் 
இன்னாநெறியும் 
இன் னுயிர் கழிவதாயினும் 
இன்னே இரங்கும் 


159 
208 


571 
539 
850 
622 


.... 


175 


.... 


* , 


.... 


166 
135 
183 

22 
121 
183 
153 
129 


.. 


.... 


.... 


182 
206 


.. 


ஈன்று புறந்தந்த எம்மும் 
உடுக்குங்கலை இன்றி 
உடைமணி கட்டி 
உடையிவள் உயிர்வாழாள் 
உணர்ந்தார்க்கு உணர்வு 
உப்பமைந்தற்றால் 
உமையாள் தலைவன் 
உயிர் ஒன்று உளமும் ஒன்று 
உய்த்தல் அறிந்து 
உரனுடை உள்ளத்தை 
உருகுதலைச் சென்ற 
உவரும் புலவும் ஒழிக்கும் 
உவலைப் பதுக்கை 
உவவினி வாழியநெஞ்சே 
உழுந்து தலைப்பெய்த 
உளமாம் வகை நம்மை 
உளைத்தவர் கூறும் உரை 
உள்ளத்து வகை ஒருதலைப்பட்ட 
உள்ளப்படுவன உள்ளி 
உள்ளம் தடுப்ப 
உள்ளம் பிணிக்கொண்டோள் 
உள்ளிக் காண்பென் 
உள்ளின் உள்ளம் வேமே 
உறக்குந் துணையதோர் ஆலம்வித்து 


137 
135 
175 
206 
15 
133 
219 
182 
137 
153 
198 

33 
208 
206 


596 
361 
669 
168 
281 
673 
502 
307 
660 
791 
391 
363 
624 
792 
6530 
324 
894 
611 
400 
501 
736 
187 
855 
780 


... 4 


926 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இ . நூ . எண் பக்கம் 


.... 


.... 


உறாஅதவர் போல் உறினும் 
உறுதுப்பு அஞ்சாது 
உறுதோறு உயிர் தளிர்ப்ப 
உறையுள் முனியும் அவன் 


137 
206 
123 
207 


394 
789 
289 
803 


"... 


ஊ 


உர் அலர் எழ 
ஊரன் ஊரன் போலும் 
ஊரும் கலிகெழு 
ஊர்கபாக ஒருவினை கழிய 
ஊர்க்கால் நிவந்த 


191 
208 
164 
2011 

23 
211 


722 
843 
574 
747 
178 
875 
390 


.... 


.... 


ஊர்வாய் ஒழிவாய் 


137 


.... 


6 


... 


.... 


.... 


.... 


எச்சார்க்கு எளியர் 
எத்துந் தமதுஉரை 
எந்தையும் நிலனுறப் பொறா அன் 
எம்கா தலர் செல்ல 
எம்போல் புல்உளைக் குடுமி 
எம்மாதிரமும் புரவலர் 
எம்மூர் அல்லது ஊர் நணி 
எம்வெங்காமம் இயைவது 
எயிற்குலம் மூன்று 
ருத்துமேல் நோக்குறின் 
எருமை அன்ன கருங்கல் 
எலுவசிறார் ஏமுறு நண்ப 
எவ்வி இழந்த வறுமை 
எழில்மருப்பு எழில்வேழம் 
எழுங்குலை வாழையின் 
எழுதெழில் சிதைய 
எளிதன்று இனி 


113 
126 
191 
153 
208 
182 
164 
192 
133 
206 
206 
202 
208 


.... 


257 
303 
722 
507 
864 
856 
578 
724 
330) 
784 
780 
7-13 
848 
176 
494 
768 
353 


.... 


23 
151 
206 
135 


.... 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


927 


தொடக்கம் 


இ . நூ எண் பக்கம் 


206 
211 


.... 


137 
171 


எள்ளி நகினும் வரூஉம் 
எறிதேன் அலம்பும் சிலம்பின் 
எனக்கு ஆவி நின்னை 
எனைக்கேளிரும் நின் 
என அறிவால் வந்தது 
என் உறுநோய் தீர்த்தற்கு 
என கடைக்கண்ணினும் 
என் நாம் இயம்புவது 
என் பால் குறையை 
என்மலைந்தனன் கொல் தானே 


764 
875 
393 
615 
311 
335 


. 


east 


.... 


131 
133 
181 
171 
183 
208 


538 
615 


-- 


66 : 1 


854 


ஏ 


.. 


219 
17 ) 
(12 


897 
625 


ஏஏ இஃதொத்தன் 
ஏமான் என அஞ்சு 
ஏராடு சிந்துர இந்திரசாபம் 
ஏவலரேய்விழி 
ஏழுடை யான் பொழில் 
ஏனல்காவல் இவளும் 
ஏனல் பசுங்கதிர் 


.. 


210 
421 
275 
362 


141 
119 
135 
145 


.... 


ச .. 


.... 


438 


.... 


* 


ஐ , ஒ 
ஐயுறவாய் நம் அகன் 
ஐவாய் அரவு உற்ற 
ஒடிக்குங் கரும்பின் 
ஒண்டொடி அரிவை 
ஒருகை உடையது எறிவலோ 
ஒருக்கு நாம் ஆடும் 
ஒருங்கு அட மூவெயில் 
ஒருநாள் பிரிய நினைந்தவர் 
ஒரு நாள் வந்து பல நாள் 


183 
153 
153 

33 
206 
208 
135 
153 
208 


673 
511 
500 
188 
715 
830 
354 
503 
822 


... 


... 


வ 


928 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இ . க . எண் பக்கம் 


.... 


ஒருநாள் வரினும் உறுப்பழி 
ஒரூஉ நீ எம்கூந்தல் 
ஒழிதோற்றிய சொல்லி 
ஒன்று இரப்பான் போல் 
ஒன்றே உளங்கொண்டு 


149 
206 
181 
206 
168 


479 
784 
559 


.... 


774 
616 


.... 


... 


... 


.... 


ஓங்கு அண்ணல் வெம்பகடு 
ஓங்கும் ஒருவிடம் 
ஓங்கும் பலவும் கதலியும் 
ஓங்கெழிற் கொம்பர் 


147 
145 
178 

33 
198 
208 


469 
438 
616 
188 
737 
819 


ஓதியும் நுதலும் நீவீ 


க 


151 
135 
151 
155 
208 


. 


161 


Dait 


கங்குல் கலை நிறை திங்களும் 
கங்கைச்சடிலர் மதுராபுரீசர் 
கடந்தொறும் வாரண 
கடம் தந்த வெங்கை 
கடல் கண்டன்ன 
கடவுள் கற்சுனை 
கடுங்கால் எறிய 
கடுந்தேர் ஏறியும் 
கணியார் கருத்து இன்று 
கணை கழிகல்லாக் கல்பிறங்கு 
கண்டி கும் அல்லமோ 
கண்டு கேட்டு உண்டு 


.... 


492 
347 
492 
526 
861 
557 
458 
385 
426 
845 
170 
294 
633 
348 
768 


.... 


147 
137 
143 
208 

22 
123 
178 
138 
206 


.... 


.... 


கந்தாடிய களிற்றார் 
கயமலருண் கண்ணாய் 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


929 


தொடக்கம் 


நூ . எண் பக்கம் 


சு 


538 


ட ... 


159 
113 
21 


254 


கயமாமலர் எனும் 
கயலேர் மலருண்கண் 
கரந்தை விரை இய 
கரிக்கும்ப கம்ப 
கருங்கண்ணனை அறியாமை 
கருங்கால வெண்குருகு 
கருங்கால் வேங்கை 


135 
135 
155 

22 
147 
22 


.. 


... 


... 


கருங்கோட்டெருமை 
கருங்கோற்குறிஞ்சி 
கருநாள் மலர்க்குழல் 
கருந்தினையோம்ப 
கருந்துன்று வார்குழல் 
கருவார் புயல் 
கலைக்கீழ் அகலல்குல் 
கலைதொடக் கீண்ட 
கல்மிசை மயில் ஆல 
கல்லாக் கோவலர் ஊதும் 
கல்லார் சுரத்து 
கழங்காடு ஆயத்து அன்று 
கழிகின்ற என்னையும் 
கழித்து உறை செறியா 
கழியாக் காதலர் ஆயினும் 
கழியார் கருங்கடல் 
களி கவர்கம்பலை போல 
களிறுற்ற செல்லல் 
கறியுறு சாரல் களியுறு 


.... 


145 
349 
356 
523 
166 
462 
170 
106 
503 
522 
670 
576 
358 
397 
167 
832 
605 
841 
388 
905 
786 
553 
857 
491 
301 


7 
153 
155 
183 
164 
135 
137 

22 
* 08 
166 
208 
137 
221 
206 
161 
208 
151 
125 


.... 


இறு 


4 


117 


830 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 


தொடக்கம் 


1. நூ . எண் பக்கம் 


.... 


கற்றில கண்டு அன்னம் 
கனமே கருங்குழல் 
கனம் வந்து இறைஞ்சும் 
கன வினான் எய்திய 
கனையிருள் வந்து 
கன்றும் உண்ணாது 
கன்னல் சிலைமதன் 


137 
131 
135 
203 
147 
208 
188 


391 
313 
357 
840 
480 
836 
700 


.... 


*.. 


.... 


... 


.... 


re . 


... 


127 
123 
137 
147 


... 


D ... 


காணாமரபினது உயிர் 
காதல் மடந்தையர் கையகல் காலை 
காமம் உழந்து வருந்தினார்க்கு 
காமம் கடவ 
காமம் வீடு ஒன்றோ 
காமருநோக்கினை அத்தத்தா 
காமரை வென்ற கண்ணோஒன் 
காம்பு இணையால் 
காயா ஈன்ற கணவீ 
காய்சின வேல் அன்ன 
காரார் கொடைத்தடக்கை 
காலையும் பகலும் 
காவி நின்று ஏர்தரு 
காவும் பருமணல் கானலும் 
காவைப் பொருவுசெங்கை 
கானமர் குன்றர் 
கானலும் கழறாது 


304 
292 
387 
453 
188 
8.16 
440 
315 
334 
387 
389 
117 
316 
655 
421 
521 
736 
853 
143 


208 
145 
131 
133 
137 
137 

13 
131 
182 
141 
155 
198 
2081 
21 


.... 


.. 


கானல் மாலை 


s 


கி 


கிண்கிணி களைந்தகால் 
கிளைத்துக்கிடந்து 
கிளை பாராட்டும் கடுநடை 


206 
155 
21 


781 
525 
141 


.... 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


931 


தொடக்கம் 


. நூ . எண் பக்கம் 


.... 


கீலாலம் குளிறுதிரை 
குணகடல் திரையது 
குணம்குற்றம் என்னும் 
குயிலைச்சிலம்படிக் கொம்பினை 
குரவலர் பூங்குழலார் 
குருகோடு கம்புட்குலம் 
குருநாண் மலர்ப்பொழில் 
குவவின கொங்கைகுரும்மை 
குவளைக் கருங்கண் கொடி 
குவளைக் களத்து 
குழல் எழீஇ யாழ் 
குளிரும் பருவத்தே 
குறப்பாவை நின்குழல் 
குறைவிற்கும் கல்விக்கும் 
குன்றங் கிடையும் 
குன்ற நாடன் குன்றத்து 


195 
206 
161 
133 
186 

62 
123 
137 
135 
133 
178 
208 


729 
774 
560 
327 
710 
210 
292 
379 
354 
329 
633 
862 
571 
493 
518 
308 


.... 


164 
151 
155 
129 


கூடார் அரண் எரிகூட 
கூப்பலங் கைத்தலத்து 
கூர் முள் முண்டகம் 
கூளி நிரைக்க நின்று 


145 
121 
159 


-... 


439 
282 
539 
447 


145 


கேட்டிசின் வாழிதோழி அல்கல் 


149 


10 


கேழே வரையும் இல்லா 
கேளிர் வாழி கேளிர் 


189 
155 
190 
202 


475 
744 
519 
718 
748 


... 


932 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இ . . எண் 


பக்கம் 


கை 
கைகவியாச்சென்று 
கையார் வரிவளைக்காரிகை 


198 
183 


235 
665 


.... 


125 
175 
133 


உ .. 


- 


கொங்குதேர் வாழ்க்கை 
கொடித்தேர் மறவர் 
கொடுங்கால் குலவரை 
கொடுமுள் மடல் தாழை 
கொண்ட கொழுநன் 
கொண்டல் வெளுக்கும் 
கொண்டானின் துன்னிய கேளிர் 
கொத்தலர் ஓதி அங்கொம்பர் 
கொய்யும் சுவல்பரியும் 
கொல்லாண்டு இலங்கு 
கொழுநிழல் ஞாழல் 
கொழுந்தாரகை முகை 
கொன்னுனை வேல் 
கொன்னூர் துஞ்சினும் 
கொன்னே வெகுண்டு 


147 
116 
159 
18 / 
186 
183 


29.3 
625 
327 
455 
271 
510 
683 
712 
680 


183 
211 
137 
166 
147 
161 


667 
875 
4055 
594 
459 
55 


... 


... 


102 
187 
135 


7 


கோடலஞ்செங்கை நல்லார் 
கோடீரெல்வளை 
கோடுயர் தண் பிறை 
கோடுறு பல்காய் 
கோடல் அஞ்செங்கை நல்லார் 
கோடல் எதிர்முகை பசுவீ 
கோம்பிக்கு ஒதுங்கி மேயா 
கோலத் தனிக்கொம்பர் 
கோவையை வென்ற செவ்வாய் 


102 

33 
133 
123 
155 


21-1 
333 
350 
106 
244 
188 
323 
289 
526 


ter 


". 


. 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


933 


தொடக்கம் 


இ . ங . எண் 


பக்கம் 


.... 


சங்கந்தரு முத்துயாம்பெற 
சங்கம் முழங்க மணிமுரசு 
சந்தார் வனமுலைத்தங்கும் 
சாந்தம் கமழும் தடமுலை 
சாரல் கருங்கோல் குறிஞ்சி 
சான்றவிர் வாழியோ சான்றவிர் 


137 
164 
153 
186 
216 
219 


395 
580 
510 
703 
885 
893 


.... 


.... 


125 
155 
135 
137 


299 
527 
357 


.... 


141 
184 


384 
417 
684 


சிந்தாமணி தெண்கடல் 
சிமையாடகவரைச் சேணெறி 
சிலம்பணி கொண்ட 
சிலைமேல் முகிலன்ன 
சிறந்தார் தெரிந்த செழுந்தமிழ் 
சிறந்தார் புகழ்தரும் 
சிறப்புடை மரபின் பொருளும் 
சிறைவான் புனல் தில்லை 
சிற்பம் திகழ்தரு திண்மதில் 
சினை வாடச் சிறக்கும் நின்சினம் 
சீரளவில்லாத் திகழ்தரு 
சீரியல் ஆவியும் யாக்கையும் 
சீலந்தகைபெறுசாலி 


96 


.... 


2 
133 
180 
208 
186 
180 
183 


323 
646 
857 
693 
6.1.5 


.. 


676 


சு , சூ 


166 


சுத்திய பொக்கணத்து 
சுரும்பிவர்சந்தும் 
சுரும்புழு கூந்தலும் 
சுரும்புறு நீலம் கொய்யல் 
சுழியா வருபெருநீர் 
சுளையார் பொழில் துவரை 


166 
131 
145 


.601 
602 
312 
-1-13 
-193 
187 


151 


151 


934 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


தொடக்கம் 


ந . எண் பக்கம் 


. 


.... 


சுறவார் நறுங்குழை 
சுற்றின வீழ்பனி 
சுற்றுங்குழல் நின் 
சுற்றுஞ்சடைக்கற்றை 
சூதார் வனமுலைத்தோகை 
சூளாமணி உம்பர்க்கு 


149 
186 
186 
151 
137 
131 


47.4 
701 
699 
488 
408 
313 


209 


871 


. 


207 
145 
135 


.... 


.... 


செங்களம்படக்கொன்று 
செஞ்சாந்து எறியினும் 
செஞ்சேல் பொருகுழை 
செந்நிற மேனி வெண்ணீறு 
செம்மலர் ஆயிரம் தூஉய் 
செய்குன்று உவை இவை 
செய்ம்முகம் நீலம் மலர் 
செய்யுந்தவம் உடையேன் 
செல்லின் கொடிய களிற்று 
செழுங்கார் முழவதிர் 
செழுநீர் மதிக்கண்ணி 
செறிவேழ வெஞ்சிலைவேள் 
சென்றே வினைமுற்றி மீளுவது 

சே , சொ 
சேடார் மலர்க்குழல் 
சேணார் கொடிநெடுந்தேர் 
சேணிற் பொலிசெம்பொன் 
சேணுந் திகழ்மதில் 
சேயேன் மன்யானும் 
சேற்று நிலை முனை இய 
சொல்லிய சொல்வழுவா 
சொற்பால் அமுது இவள் யான்சுவை 


1.45 
164 
182 
183 
164 
145 
137 
123 
83 


801 
444 
351 
436 
580 
654 
665 
573 
438 ) 
404 
288 
225 


.... 


.... 


.... 


.... 


.... 


168 
1-41 
133 
186 / 
206 

21 
155 
121 


608 
419 
324 
711 
168 
143 
522 
281 


---- 


.... 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


935 


தொடக்கம் 


இ . நூ . எண் 


பக்கம் 


.... 


தகைமெலியக் கொங்கை 
தங்குறிப்பினோரும் 
தண்டாமரை மலர்ப்பொன்னையும் 
தண்ணந்துறைவன் மனை உறை 
தண்ணென் புனல்வையை 
தம்மில் இருந்து தமது 
தலைப்படு சால்பினுக்கும் 
தலையாய நண்புடையார் 
தழங்கும் அருவி எம்சீறூர் 
தழல் கண்ட தன்னகலி 
தழைக்கின்ற சந்தனத்தண் 
தனக்கொத்த ஒண்பொருள் 
தன்னையும் தோளையும் 


186 
135 
135 
182 
147 
145 
133 
137 
137 
133 
135 
113 
151 


701 
357 
360 
658 
461 
442 
325 
387 
407 
331 
360 
255 
491 


.... 


- 


.... 


316 


.... 


தாது இவர் போது கொய்யார் 
தாது ஏய்மலர்க்குஞ்சி 
தாமரைக் கண்ணியை 
தாமாகமேவீனும் நம்மனைக்கே 
தாமே தமக்கு ஒப்புமற்று இல்லவர் 
தாயில் சிறந்தன்று நாண் 
தாய் என் செய்தாள் 
தாராகம் நல்கினர் 
தாருறு கொன்றையன் 
தாரென்ன ஓங்குஞ்சடை 
தார்கால மன்றலங்கொன்றை 
தாழச்செய்தார் முடி 
தானுற்ற நோய் உரைக்கல்லான் 


.... 


131 
137 

22 
171 
166 
164 
166 
182 
149 
135 
155 
123 
206 


395 
167 
615 
598 
572 
593 
656 
477 
354 
522 
291 


... 


768 


236 


லக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தொடக்கம் 


. ந . எண் 


பக்கம் 


.... 


2.15 
710 


திணைகாணும் நன்னிதி அன்னானை 
திண்காட்டு இருஞ்சுரம் 
திரள் மாமரகதச் செய்குன்று 
திருத்தி அன்போடு 
திருநகர் விளங்கும் 
திருந்தேன் உய நின்ற 
திருமால் அறியா 
திருவடி வீழ்ந்து 
திருவளர் தாமரை 
திருவூரகத்து நின்றோர் 
தினைக்காவல் இந்தத்திருவை 
தினைக்காவல் மாறி மலைக்கும் 


103 
186 
123 
183 

21 
183 
186 
186 
115 
186 


294 
671 
145 
674 
694 
702 
268 
708 
363 
643 


.... 


.... 


185 


180 


.. 


175 


... 


623 


தீட்டச்சொல்லா மழுவார் 
தீண்டா நாள் முந்நாளும் 
தீதாகில் என் அன்றி 
தீம்பால் ஊட்டினும் 


87 


229 


137 


401 


208 


837 


.... 


துணை எதும் இன்றி 
துப்பு ஓது சேயிதழ் 
துயிலின்றி யாம் நீந்த 


677 
609 


222 


. 


183 
168 

81 
206 
206 
133 
149 


... 


துளியிடை மின்னுப்போல் தோன்றி 
துறைமேய் வலம்புரிமேல் 
துறைவன் துறந்தென 


792 
769 
329 
471 


.... 


... 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


937 


தொடக்கம் 


நூ . எண் 


பக்கம் 


தூ 
தூசும் கலையும் தொலையா 


121 
123 
208 
129 


282 
295 
842 
308 


தூது அவர் விடுத்தரார் 
தூய செந்தாமரைப் பொன்னை 


தெ 


தெங்கம் பழம் கமுகின்குலை 
தெவ்வரை மெய்எரி காய் 
தெளிவளர் வான்சிலை 
தெள்வன் புனல் சென்னியோன் 
தெள்ளறல் யாற்றுத் திரைமணல் 
தென்கடல் இட்டதோர் 
தென்பார்த் திலகம் அன்னான் 
தென்மாறை நன்னகர் 


137 
137 
125 ) 
166 

21 
115 
127 
168 


378 
398 
300 
604 
138 
268 


.... 


... ய 


305 


611 


தே 


186 


... 


தேதா எனமுரல் செவ்வழி 
தேமாம் பொழில் தில்லை 
தேமே குவளையும் செந்நெலும் 
தேவரில் பெற்ற நம் செல்வக்கடி 
தேவாசுரர் இறை 
தேறாத அன்பினர் 
தேற்றிய வஞ்சினம் 
தேன் வந்த ஆயிதழ் 


149 
102 
125 
182 
153 
180 
137 


702 
476 
244 
299 
653 
505 
643 
392 


... 


தொ 


தொடிக்கண் வடுக்கொள 
தொடித்தலை விழுத்தண்டு 


206 
206 


792 
773 


.... 


... 1 


118 


938 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தொடக்கம் 


நூ . எண் பக்கம் 


838 
816 


672 


... 


591 


.. 


தொடி நிலை நெகிழச்சா அய் 
தொடி நெகிழ்ந்தனவே 
தொடிவைத்த செங்கை 
தொடுப்பார் தொடுத்து அலர் 
தொடை வந்த தண்ணந்துழாய் 
தொண்டினம் மேவும் 
தொல்லூழி தடுமாறி 
தொழுது வணங்கி மணங்கமழ் 


208 
203 
18.3 
166 
143 
180 
22 
83 


.... 


127 
647 
170 


*. 
.... 


225 


Pr .. 


தோ 


... 


தோலாக்கரி வென்றதற்கும் 
தோளிற்குழைவும் 
தோளும் கூந்தலும் 


137 
135 
137 


394 
347 
383 


.. 


.... 


-... 


..or 


... 


நகை நீ கேளாய் 
நகையாகின்றே தோழி 
நடன் நாம் வணங்கும் 
நடுங்குதல் காண்மார் 
நண்போடினிய 
நந்தீவரம் என்னும் 
நம்பேறுடைமை 
நம்போல் எளியவர் 
நரல் வேயினம் 
நல்லாய் நமக்கு உற்றது என் 
நல்லை மன்என நகூஉ 
நல் வரை நாட நீவரின் 
நறுந்தண் கூந்தல் 
நறுந்தண் தகரம் 
நறைக்கண் மலிகொன்றை 


206 
206 
137 
206 
168 
145 
147 
147 
137 
155 
206 
208 
137 
137 
151 


764 
764 
390 
764 
610 
440 
463 
455 
403 
519 
764 
852 
382 
381 
495 


.... 


.. 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


939 


தொடக்கம் 


இ . நா , எண் பக்கம் 


நறை பரந்த சாந்தம் 


.... 


356 


... 


.... 


நற்பகல் சோமன் எரிதரு 
நற்றார் அகலத்துக்கு ஓர்சார் 
நன்கலம் பெற்ற உவகையர் 
நன்றே இனியவர் 
நன்றே உமக்கு அவர் 


21 
135 
145 
208 
206 
153 


445 
860 
791 
508 
595 


5 ... 


166 


* ... 


நா 


14 . 


நாம் நகை உடையம் 
நாம் வந்த வேற்கை 
நாவியும் கார் அகில் ஆவியும் 
நாவொடு நவிலா நகைபடு 
நாளும் நாளும் ஆள்வினை 
நாள் மாதவி மலர் 


206 
147 
125 
206 

21 
166 


765 
456 
298 
764 
145 
599 


.... 


. * . 


நிலத்தினும் பெரிதே 
நிறை சூழ் எழிலி 
நினைக்கினும் அரிதரோ 
நின்ற சொல்லர் நீடு தோன்று 
நின்னுடை நீர்மையும் நீயும் 
நின்னுறு வீழுமம் களைந்தோள் 


206 
186 
196 
208 
13 
208 


180 
696 
732 
864 
326 
833 


T. 


1 ... 


நீ , நு 


.... 


நீ கண்டனை எனின் வாழலை 
நீங்கரும் பொற்கழல் 
நீங்கில் சிறிது பொழுது நில்லா 
நீங்கின் தெறூஉம் குறுகுங்கால் 
நீடுங்கொல்லோ கொண்ட நேயம் 


137 
125 
125 
181 
181 


399 
302 
301 
316 
314 


940 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 
தொடக்கம் 

யல் நூற்பா ஏண் பக்கம் 


நீரொடு நிறைந்த 
நிலம் பவளம் படா 
நீ விளையாடுக சிறிதே 
நீளிநெடுநகர் நெய்பெய்து 
நும்மொடு நக்கவால்வெள்எயிறே 


206 
135 
195 
113 
206 


770 
351 
728 
256 
765 


சு 


நெ 


.... 


நெய்தல் படுவில் நிறைகழி 
நெய்வளர் ஐம்பால் நேரிழை 
நெருநலும் முன்னாள் எல்லையும் 
நெறியாரலங்கல் 


147 
133 
137 
183 


457 
336 
379 
675 


நே , நொ நோ 


நேயத்ததாய் நென்னல் 
நொச்சி வேலித் தித்தன் 
நொந்தும் கலுழ்ந்தும் 
நோக்கினாள் நோக்கெதிர் 
நோம் என் நெஞ்சே 


131 
208 
166 
119 
141 


312 
849 
599 
275 
418 


... 


.. 


750 


.. 


... 


பகலும் பெறுவை இவள் 
பகலோன் கரந்தனன் 
பங்கயம் மல்லல் பழன 
பங்கேருகத் தண்பழனம் 
படமாசுணப்பள்ளி 
படர்ந்த கலாம் இன்னது 
பணங்கள் அஞ்சு ஆலும் 
பணந்தாழ் அரவு அரை 
பணிவார்குழை எழிலோன் 
பண்காவல்கொண்ட 


203 
141 
183 
182 
137 
183 
166 
133 
186 
186 


416 
674 
652 
404 
671 
595 
329 
696 
695 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


941 


தொடக்கம் 


இ . ந . எண் பக்கம் 


.. 


392 
352 
552 
328 
420 


.... 


.... 


.... 


137 
135 
161 
133 
141 
186 
143 
135 
182 
186 
123 
155 
208 
135 
208 


4 . 


பண்டு ஆல் இயலும் இலை 
பண்டு இப்புனத்துப்பகல் 
பண்டு நமக்கு 
பண்ணார் பணிமொழி 
பயில்காள பந்திப்புயல் 
பரியும் கரியும் பரிநெடுந் 
பரிவுசெய்து ஆண்டு 
பருங்கண்கவர் கொலை 
பருதிநிறத்துப் பணித்துகில் 
பருந்தார் சுடர் இலைவேல் 
பருந்தொன்று கூரிலைவேல் 
பருவம் அடுத்தது 
பலவின் பழத்துள் தங்கும் 
பல்லிலனாகப் பகலை 
பழிதபு ஞாயிறே 
பறந்திருந்து உம்பர் 
பறை கொளப் பணிலம் 
பற்றொன்றில்லார்பற்றும் 
பனித்துண்டம் சூடும் 
பனி நின்ற சோலை 
பனியிருங் கங்குலும் 
பனியேர் நறுமலர்ப்பாயலில் 
பனைவளர் கைம்மாப்படத்து 


... 


* ... 


... 


711 
426 
350 
657 
699 
290 
523 
846 
359 
844 
574 
532 
494 
488 
842 
222 
403 
437 


.... 


... 


10 .. 


164 
156 
151 
151 
180 

81 
137 
145 


.. 


844 
644 


.. * 


பாங்கர்ப்பல்லிப்டுதொறும் 
பாங்காய இன்ப 
பாசடை நிவந்த 
பாசத்தளை அறுத்து ஆண்டு 
பாணார் சுரும்பு 


208 
180 

7 
137 
159 


106 
401 
541 


. 


942 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இ . நூ . எண் பக்கம் 


பாயும் விடை அரன் 
பாயும் விடையோன் 
பாய்திரை பாடுஓவா 
பாலும்உண்ணாள் பழங்கண் கொண்டு 
பாலை சான்ற சுரம் 
பால் 

நாறு அடி 


118 
166 
198 
180 

10 
180 


273 
603 
736 
718 
110 
645 


சில் 


.... 


பிடிக்கை அன்ன பின்னகம் 
பிணையும் கலையும் வன்பேய்த்தேர் 
பிறங்கிருமுந்நீர் வெறுமணல் 
பின்னொடு முடித்த மண்ணா 


210 
164 
208 
206 


873 
570 
847 
768 ) 


.... 


186 


.. 


* --- 


4 ... 


புங்கம்படவண்டு இமிர் 
புணரின் புணராது பொருளே 
புணர்ப்போன் நிலனும் 
புயல் அன்று அலர் 
புயல்கண்ணிய தலை 
புயல் வளர் ஊசல்முன் ஆடி 
புரிவுண்ட புணர்ச்சி 
புலர்குரல் ஏனல் 
புழைக்கால் நறுங்குவளை 
புறத்தாறு ஒழுகிவரினும் 
புறந்தாழ் புரிகுழல் 
புறந்தாழ்வீரிசினைப்புன்னை 
புறவார் நறு முல்லை 

பூ 


1.4 


697 
224 
307 
603 
462 
402 
895 
839 


.. 


129 
166 
147 
137 
219 
208 
145 
182 
166 
153 
133 


.... 


... 


659 
594 
508 
336 


பூங்கனை ஆர்புனல் 
பூங்குவளைப் பொலிமாலை 
பூங்கேச மன்றல் 


133 
182 
135 


323 
654 
346 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


943 


தொடக்கம் 


இ . நூ. எண் 


பக்கம் 


N. 


பூங்கொடி மருங்கின் 
பூணுந்தரள நிரை அவிர் 
பூரணபொற்குடம்வைக்க 
பூவே அனையர் புரிகுழல் பூவையர் 
பூவை உண்டோ புனக்கிள்ளை 


21 
123 
176 
183 
166 


145 
2931 
626 
679 
592 


பெ , பே 


.... 


.... 


பெடை நின்று காண உடன் 
பெண்டிர் நலம் வௌவி 
பெண்ணுரு ஒரு திறன் 
பெயர்த்தனென் முயங்கயான் 
பெயல் கால் மறைத்தலின் 
பெருந்தாமரைப்பதம் போற்றி 
பெரும்புழுக்குற்ற நின்பிறைநுதல் 
பெற்றேனொடும் கிள்ளை வாட 
பேணித்திருத்திய சீறடி 
பேதைப்பருவம் கழிந்திலள் 
பேதைப்பருவம் பின்சென்றது 


137 
206 

1 
190 
115 
135 
208 
166 


407 
791 

9AL 
718 
441 
348 
811 
598 
575 


.... 


.... 


.... 


164 
164 
166 


577 
602 


... 


பை 


பைந்தார் விடலையும் நீயும் 
பையெனக்காண்கு விழிப்ப 
பைவாய் அரவு அரை 

பொ 


166 
208 
145 


604 
847 
445 


.... 


பொது வினில் தீர்த்து என்னை 
பொய்யாதவர் தம்குறிபிழையார் 
பொய்யுடையார்க்கு அரன்போல் 
பொருகின்ற செங்கயல்போல் 
பொருளா எனைப்புகுந்து ஆண்டு 


143 
147 
131 
155 
137 


426 ) 
457 
317 
525 
380 


- 


.... 


944 


லக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இ . ள . எண் பக்கம் 


பொன்றாத காதல் பொறை 
பொன்னனையான் தில்லை 
பொன்னார் நறுமலர்ப்புன்னை 
பொன்னும் மணியும் போலும் 


137 
137 
141 
84 


406 
406 
416 
226 


T ... 


... 


போ 


700 


... 


. 


போதுகுலாய புனைமுடிவேந்தர் 
போதோ விசும்போ புனலோ 
போர் உறை தீக்கணைபோலும் 
போற்றுந்தினை விளையும் 


186 
117 
161 
149 


271 
553 


.... 


481 


... 


22 


... 


.... 


137 


.... 


.... 


. 


137 
123 
81 


.... 


- 


மங்குல் மாமழை விண் அதிர்பு 
மஞ்சறியாமின்னும் 
மடந்தாழும் நெஞ்சத்து 
மடுக்கோ கடலின் விடுதிமில் 
மடைக்கண் தரளம் சொரிவையை 
மணமலிபூங்கானல் 
மணி அக்கு அணியும் அரன் 
மண் அலையாமல் 
மண்குன்ற வந்த கலியினை 
மண்டமர்க்கு உடைந்தனனாயின் 
மண்ணிய சென்ற 
மதிக்காட்டிய நுதல் வல்லி 
மதிமுற்றியதன்ன வாள் முகத்தாளை 
மதுமலர்ச் சோலையும் வாய்மையும் 
மத்தகம் சேர் தனி நோக்கினன் 
மந்தி நல்லவை மருள்வன 
மயனார் வீதித்தன்னமாமதில் 
மயில் எனப்பேர்ந்து இளவல்லியின் 


... 


169 
393 
216 
377 
290 
222 
480 
559 
558 
789 
460 
537 
519 
520 
393 


151 
161 
161 
206 


147 


.. 


.. 


155 
15 : 5 
137 
206 
137 
166 


779 
405 
589 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


945 


தொடக்கம் 


இ . ந . எண் 


பக்கம் 


1291 


.... 


.... 


.... 


.... 


.... 


மயில் போல் இனிய மென்சாயல் 
மருத மர நிழல் எருதொடு 
மருந்தில் தீராது மணியின் ஆகாது 
மருந்து நம் அல்லல் பிறவி 
மருந்தெனின் மருந்தே 
மருவார்குழலி வருந்திய 
மருவீற் பெருநலம்மன்னு 
மலர் தார் மார்பன் நின்றோன் 
மலவன் குரம்பை மாற்றி 
மலிபொற் பைம்பூணாளை 
மழவே துறந்து மறந்தவர் 
மழையில் வானம் மீன் அணிந்த 
மழைவரவு அறியா மஞ்ஞை 
மறக்கும் பரிசு அறியா 
மறவாகை வேல் அன்ன 
மறைவந்தென்மேனி மணந்து 
மற்பாய் விடையோன் 
மனம் காவலருழைவைத்து 
மனைநெடுவயலை வேழம்சுற்றும் 
மன்பதை தாம் உய்ய 
மன்று பாடு அவிந்துமனை 
மன்னவன் தெம்முனை மேல் 
மன்னும் புலவீயை மாற்றியும் 


7 
123 
145 
203 
183 
182 
206 
145 
113 
161 

22 
147 
133 
164 
153 
164 
141 

6 
147 
208 
180 
183 


308 
106 
286 
434 
750 
666 
660 
279 
447 
257 
554 
163 
458 
330 
572 
507 
573 
418 
103 
463 
851 
647 
672 


.... 


... 


... 


Dr .. 


* ... 


LOT 


மாடஞ்செய் பொன்ன கரும் 
மாதங்கம் நல்குங்கைவாணன் 
மாதர் குறை முடிக்கவல்லாயை 


137 
161 


378 
555 


137 


381 


.... 


119 


946 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தொடக்கம் 


. நா. எண் 


பக்கம் 


.. 


290 
478 


4 .. 


I .. 


மாதர் முகம் போல் ஒளிவிட 
மாதுற்றமேனி வரையுற்றவில்லி 
மாயக்கலவி மணந்து அகன்றார் 
மாலைக்குமுதம் மலர் தரும் தேன் 
மால்கொண்ட வாரணவாணன் 
மால்வண்டென மன்னி 
மால்வரை வெற்ப 
மாவாரணம் அன்னவாணன் 
மாவெனமடலும் ஊர்ப 
மாறாக்காதலர் மலை மறந்தனரே 


123 
149 
153 
182 
186 
155 
141 
183 
137 
204 


III 


509 
656 
706 
526 
421 
673 
388 
752 


... 


. 


44 .. 


மி , மீ 


.... 


... 


மிகலே ஒழியக் குறைவற 
மிகை தணித்தற்கு அரிதாம் 
மின் அங்கு அலரும் சடைமுடியோன் 
மின்ஏய் மருங்குல்நெருங்கி 
மின் தங்கு இடையொடு நீவீ 
மின்போல் கொடிநெடு வானம் 
மின்னாது இடித்தென்ன 
மின்னே அவர்தந்த வேட்கையை 
மின்னே தழை கொண்டு 
மிள்வது செல்வதன்று 
மீனறியாத வீரிகடல் 


123 
186 
147 
164 
164 
164 
148 
149 
135 
166 
140 


293 
698 
454 
573 
578 
579 
480 
476 
361 
605 
471 


. 


... 


.. 


மு 


முகைமொக்குள் உள்ளது 


123 
208 


.... 


... 


T. 


முகையவிழ் கோதையை 
முதுக்குறைந்தனளே முதுக்குறைந் 


113 

21 
185 


293 
811 
256 
144 
349 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


947 


தொடக்கம் 


இ . நூ . எண் பக்கம் 


208 
180 
90 


... 4 


.... 
-.. 
--- 


.. 


. 


.. 


7 
21 

6 
153 
166 


.... 


... 


முயங்கல்வீடா அல் இவை 
முருகவிழுங் குழல்மோந்து 
முருகார் முளரியும் முள்ளியும் 
முல்லையந்தண்பொழில் 
முல்லைவைந்நுனை தோன்ற 
முளிதயிர் பிசைந்தகாந்தள் 
முளைக்கும் பிறையை முனியும் 
முறுவல் அக்கால் தந்து 
முற்றும் பழுதற்ற மொய்ம் மூலை 
முனிதரும் அன்னையும் என்னையர் 
முனிவரும் மன்னரும் முன்னுவ 
முன் செல்ல நாணும் 
முன்னாவி வந்தமுருகன் 
முன்னிட்ட வாசி நுகம் 
முன்னும் ஒருவர் இரும்பொழில் 
முன்னுங்கடுவிடம் உண்ட 
முன்னேஇதனை 
முன்னேவந்து 
முன்னோன் அருள் முன்னும் 


858 
644 
232 
106 
142 
104 
508 
590 
332 
384 
707 
577 
333 
705 
439 
601 
592 
269 
579 


.... 


133 
137 
186 
164 
133 
186 
145 


.... 


... 


.... 


.... 


166 
186 
115 
164 


UP 


.... 


.. 


மூத்துத்தலை இறைஞ்சிய நின்னொடு 
மூப்பான் இளையவன் முன்னவன் 
மூரல்கதிர் முத்தவார்முலை 
மூவல்த இய அருள் முதலோன் 
மூளா வரும்பழி மூட்டு 


208 
186 
145 
141 
186 


773 
696 
143 
417 
697 


... 


மெ 


133 


331 


... 


மெய்வாய் கண்மூக்குச் செவி 
மெல்லியல் அரிவை நின் 


--. 


125 


302 


948 


லக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தொடக்கம் 


6. எண் 


பக்கம் 


மெல்லியல் கொங்கை பெரிய 


164 


570 


மெழுகும் ஆப்பிதன் கண்கலுழ் 


206 


769 


மே 


மேகம் சிறந்த குழல் நிழல் 
மேவி அந்தோலுடுக்கும் 
மேவியொன்னார் எம்மை 


145 
137 
168 


441 
480 


61 


.... 


மை கொண்ட கண்டர் 
மைக்குஞ்சர நிரை 
மைத்தழையாநின்ற 
மைந்நீர் நெடுங்கண் மடந்தை 
மைழ்மலர் ஓதி மணி நகை 
மையற விளங்கிய மணிமருள் 
மையார் கதலி வனத்து 
மையுற்ற நீலக்கண் மாமங்கை 
மைவார் கருங்கண்ணி செங்கரம் 
மைவார்குழல் மடமங்கை 

மொ , மோ 


183 
186 
137 
164 
206 
206 


667 
704 
399 
569 
780 
758 


490 


151 
151 
135 
183 


488 
350 


... 


679 


- 


394 


மொய்ம்மால் வரைஎன்ன 
மொய்யாடக முடித்தேர் 
மோட்டங்கதிர்முலை 


157 
155 
145 


437 


யா 


... 


188 


894 


.. 


யாணர்க்குழல் மொழி 
யாமேயும் அன்றி இன ஆய 
யாமை தன்பார்ப்பை 


... 


135 


348 
475 


149 


949 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


தொடக்கம் 


இ . க . எண் பக்கம் 


153 
161 
161 
205 


.. 


யாயும் கடலும் அலைப்ப இவ்வூர் 
யாய் இன்று எனக்கு 
யாரும் இல்லை தானே களவன் 
யார் இவன் எம்கூந்தல் கொள்வான் 
யாவதும் அறிகிலர் கழறுவோரே 
யாழார் மொழிமங்கை 
யாழியல் மென் மொழி வன்மன 
யானாம் அறிவு கொளுத்து 
யானை ஒருகை உடையது 
யானை தாக்கினும் அரவுமேல்செலினும் 
யான் தற்காண்டொறும்தான் 
யான் தன் அறிவல் தான் அறியலளே 


141 
137 
166 
133 


.... 


506 
556 
553 
753 
417 
386 
594 
325 
775 
783 
812 
774 
856 
811 


.... 


206 
206 
203 


... 


car . 


203 
208 


யான் நோக்குங்காலை நிலன் 


வ 


133 


Tr .. 


... 


..... 


.... 


வடிக்கண் இவை வஞ்சி 
வடிக்கண்ணியரொடும் 
வடிவார் வயல்தில்லையோன் 
வடுக்கண்டனைய கண்மங்கை 
வடுத்தான் வகிர்மலர்க்கண்ணிக்கு 
வண்சினைக்கோங்கின் தண்கமழ் 
வண்டார் மகிழ்நன் வருவது 
வண்டுபடத் ததைந்தகண்ணி 
வண்ணந்தரு மவுலிச் சொக்க நாதர் 
வண்புனல் ஊர்வையைசூழ் 
வந்து ஆய்பவரை இல்லாமயில் 
வயலைக் கொடியின் வாடிய 
வரமாவை வேற்படை 
வரல் இங்கு அரிய மயங்கிருள் 
வரிதருகாஞ்சி மணிநெடுந்தேர் 


183 
143 
186 
166 

22 
183 

21 
135 
183 
155 

71 
164 
147 
185 


328 
669 
425 
704 
590 
168 
670 
141 
349 
668 
521 
215 
575 
456 
705 


.... 


150 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இ . நூ . எண் பக்கம் 


789 
300 
459 
496 


480 


வரிவயம் பொருத வயக்களிறு 
வருங்குன்றம் ஒன்று உரித்தோன் 
வரும் இந்த எல்லையின் வல்லை 
வரும் மந்தமாருத வண் தமிழ் 
வருவன செல்வன தூதுகள் 
வரை என்று ஒருகால் இருகால் 
வலத்தியல் சூலம் 
வலியரென வழிமொழியலன் 
வல்லார் முன் சொலல்வல்லேன் 
வழியும் அது அன்னை என்னின் 
வழுதியர் நாமம் வளர்க்கின்ற 
வளருங்கறி அறியாமந்தி 
வளை அணி முன்கை வால்எயிற்று 
வளைபயில் கீழ்கடல் நின்றிட 
வளைவாய்ச் சிறுகிளி 
வறியார் இருமை அறியார் 
வனவேய் பொருதடந்தோள் 
வன்னந்தரு மவுலிச்சொக்கநாதர் 


206 
125 
147 
151 
149 
145 
183 
206 
206 
151 
123 
153 
137 
119 
149 
186 
186 
135 


.... 


.... 


436 
680 
775 
786 
489 
288 
510 
397 
276 
479 
707 
703 
349 


.... 


.. 


.... 


.... 


151 
161 


-... 


... 


.... 


வாம்மான் உகளும் அணிவரை 
வாரணமாவின் மருப்பும் 
வாராதாயினும் வருவதுபோல 
வாரார் கொல்லெனப் பருவரும் 
வாருறு வணர் ஐம்பால் 
வார்த்தன பார மடமயிலே 
வாழும்படி ஒன்று கண்டிலம் 
வாளாது வந்தெனை வந்தன 
வானக்கதிரவன் மண்ணகமாதை 
வானுழைவாள் அம்பலத்து 


208 
208 
217 
186 
186 


401 
552 
834 
834 
888 
709 
709 
400 
294 
402 


... 


.... 


137 
123 
137 


. 


. 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


951 


தொடக்கம் 


இ . நூ . எண் பக்கம் 


வி 


145 


435 


153 


509 


13 


115 


1 ... 


13 


115 


137 


379 
816 


208 
145 


4-40 


... 


473 


.... 


வீசும்பினுக்கு ஏணிநெறி 
விடர்வாய் அரவை மிதித்து 
விடியல் வெங்கதிர் காயும் 
விடியல் வைகறை இடுஉம் 
வீண் இறந்தார் நிலம் விண்டவர் 
விண்உயர் வீறல்வரை 
விண்ணுக்கு மேல் வியன் பாதலக்கீழ் 
விண் தலையாவர்க்கும் வேந்தர் 
விம்முறு துயரமொடு வெந்நோயாகி 
விரியுளைக்கலிமான் தேரொடு 
வில் நிற வாள் நுதல் வேல் நிறக்கண் 
வில்லும் பிறையும் திறையிடு 
வில்லைப் பொலிநுதல் வேல்பொலி 
வில்லோன் காலன கழலே 
விழிகுழியும்படித் தேர்வழி பார்த்து 
விழியால் பிணையாம் விளங்கியலால் 
விளங்கு தொடிமுன்கை வளைந்து 


149 
133 


334 


208 


859 


135 
137 


359 
335 


182 


659 


203 


750 


.... 


155 


133 


524 
327 
718 


190 


.... 


வீ , வெ 


879 


214 
176 


N ... 


166 


வீங்கு நீர் அவிழ்நீலம் பகர்பவர் 
வீதலுற்றார் தலைமாலையன் 
வெதிர்ஏய் கரத்து மென்தோல்ஏய் 
வெள்ளம் பரந்தன்ன வேட்கை 
வெள்ள வரம்பின் ஊழிபோகியும் 
வெறுக்கத் தகுவன செய்யினும் 


693 
600 
682 


5 ... 


184 


131 


314 


183 


678 


952 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இ . ந . எண் பக்கம் 


வே , 


வை 


வேட்டபொழுதின் அவையவை 


131 
133 
203 
166 
133 
166 


312 
331 
851 
591 


600 


161 


வேப்பு நனையன்ன நெடுங்கண் 
வேமாறுசெய்ய என் மெல்லியலாளை 
வேம்பின்பைங்காய் என்தோழி 
வேயினதோளி மெலியல் 
வேயினமென்தோள் மெலிந்து 
வேயும் கரும்பும் விரும்பிய 
வேய்பயில் அழுவம் முன்னியோரே 
வேரல்வேலி வேர்க்கோள் 
வேளாண்மரபு விளக்கிய 
வைம்மலர் வாட்படை பரற்கு 
வையம்புரவு ஊக்கும் 


186 
203 


556 
698 
750 ) 
495 
658 
59 ) 
786 


182 
166 
206 


.... 


உரைமேற்கோள் நூற்பா அகரவரிசை 


மேற்கோள் தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


- 


அதுவே , தானே அவளே தமியர் 
அந்தணர் அருமறை மன்றல் 
அறநிலை ஒப்பே பொருள்கோள் 
ஆங்கு உணர்ந்தல்லது 
இடைச்சுர மருங்கின் 
இயற்கைப் புணர்ச்சி தெய்வத்தின் 
இவ்வகை ஏழினும் ஐய முற்று 
இரந்து குறையுறாது கிழவியும் 


115 
113 
113 
135 
195 
121 
135 
135 


267 
259 
254 
3-12 
728 
280 
342 
344 


.... 


-... 


அகத்திணையியல் மேற்கோள் அகரவரிசை 


953 


தொடக்கம் 


இ . நா . எண் பக்கம் 


208 
206 
198 


இன்பத்தை வெறுத்தல் 
எண்ணிய மூன்றும் ஒருங்கு 
ஒருபாற் கிளவி எனைப்பால் 
ஒழிபெனப்படுவது 
கரணம் பிழைக்கின் மரணம் 
காமப்புணர்ச்சியும் இடந்தலைப்படலும் 
கொடுப்போர் இன்றியும் 


.... 


187 
156 
135 

53 
204 
11 ? 
1211 
208 

10 
135 
206 
135 
208 


சிறந்துழி ஐயம் சிறந்தது 
தெய்வந்தன்னின் எய்தவும் 
தெய்வம் அஞ்சல் 
நடுவண் ஐந்திணை நடுவணது 
நாணவும் நடுங்கவும் 
நாலிரண்டாகும் பால் 
நாற்றமும் தோற்றமும் 
நிம்பிரி கொடுமை வியப்பொடு 
பண்ணைத்தோன்றிய எண்ணான்கு 
பின்னர் நான்கும் பெருந்திணை 


.... 


832 
797 
735 
714 
529 
343 
156 
529 
211 
280 
857 
110 
342 
796 
341 
868 
798 
259 
898 
343 
344 
812 
115 
849 
889 
259 
818 


208 


..PD 


eae 


புணர்ந்த பின்றை ஆங்கனம் 
பெட்டவாயில் பெற்று 
பெருமையும் உரனும் ஆடூஉ 
மாலையாமம் வைகுறு 
முட்டுவயின் கழறல் முனிவு 
முன்னைய நான்கும் 
முன்னைய மூன்றும் 
வினை உயிர் மெலிவீடத்து 
வைகுறு விடியல் மருதம் 


113 
219 
135 
135 
208 

13 
208 
27 
113 
208 
13 


115 


... 


120 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் - அகத்திணையியல் 


துறை அகரவரிசை 


துறை 


பக்கம் 


575 
599 
655 


208 
215 
393 
216 
488 
477 


.... 


440 


அசைவு அறிந்திருத்தல் 
அச்சத்தன்மைக்கு அச்சமுற்று இரங்கல் 
அடிசில் அமைத்த மடவரல் இரங்கல் 
அணிந்துழி நாணியது உணர்ந்து 

தெளிவித்தல் 
அந்தணன் தூது போதல் 
அந்நகை பொறாது அவன் புலம்பல் 
அரசன் தூது போதல் 
அலர் அறிவுறுத்தல் 
அலர்பார்த்து உற்ற அச்சக்கிளவி ( தலைமகள் ) 
அவட்கொண்டு சேறல் ( பாங்கி தலைவியைக் 

குறியிடத்துக்கொண்டு சேறல் ) 
அவர் தூதாகி வந்தடைந்தது இப்பொழுது 

எனத் தலைவி சாற்றல் 
அவளை எதிர்ப்பட்ட இடத்தினை அவளாகக் 

கூறல் ( தலைவன் ) 
அவள் உடன்படுத்தல் 
அவள் குறிமருண்டமை அவள் அவற்கு 

இயம்பல் 
அவள் நேர்ந்தமை பாங்கி நெடுந்தகைக்கு 

உரைத்தில் 
அவற்குத் தன்னாட்டு அணியியல் பாங்கி 

கூறல் 
அவன் அவண் புலம்பல் 
அவன் கிழவியை இல்விடுத்தல் 
அவன் குறை இறைவிக்குப் பாங்கி உரைத்தல் 
அவன் தலைவியைச் சுரத்து உய்த்தல் 


. 


523 


315 


.... 


570 


458 


438 


D. 


.... 


437 
524 
443 
437 
575 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


955 


துறை 


பக்கம் 


459 
510 


524 


... 


525 


625 


349 


.... 


624 
491 


527 
075 


அவன் மொழிக்கொடுமை சென்று அவள் 

அவட்கு இயம்பல் 
அவன் வந்தமை உணர்த்தல் 
அவன் வருங்காலைப் பாகன் தன்னொடு 

சோகங்கொண்டு சொல்லல் 
அவன் வருங்காலை மேகந்தன்னொடு சோகங் 

கொண்டு சொல்லல் 
அவன் வீடுத்து அகறல் 
அவ்வகை தம்மால் ஐயம் தீர்தல் 
அறத்தொடு நிற்றலின் தமர்பின் சேறலைத் 

தலைவிகண்டு உரைத்தல் 
அறிவு அறிவுறுத்தல் 
அனத்தகையவளை ஆற்றுவித்திருந்தமை 

பாங்கி கூறல் 
அன்பிலை கொடியை என்றல் 
அன்னவர் காதல் அறிவித்தல் 

ஆ 
ஆக்கஞ் செப்பல் 
ஆங்கவர் பாங்கியர்க்கு உணர்த்தல் 
ஆங்கு அவன் கையுறை புகழ்தல் 
ஆயவெள்ளம் வழிபடக்கண்டு இதுமாயமோ 

என்னல் 
ஆயிழை மைந்தன் வாயிலாக வரவு 

எதிர்கோடல் 
ஆறுபார்த்து உற்ற அச்சக்கிளவி 
ஆறுபார்த்து உற்ற அச்சம் கூறல் 
ஆற்றாத்தன்மை ஆற்றக் கூறல் 
ஆற்றா நெஞ்சினோடு தலைவன் புலத்தல் 
ஆற்றாமை வாயிலாக வரவு எதிர்கோடல் 
ஆற்றிடைச் 

செவிலி முக்கோல் பகவரை 


8.1 ? 


188 


610 
385 


... 


30 ? 


682 
477 
494 
494 
385 
682 


வினாதல் 


600 
507 


ஆற்றொடு புலம்பல் 


.... 


..... 


956 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


. 


67 ) 
522 
300 
290 
225 
291 
475 
474 
404 


.... 


.... 


இஃது எங்கையர் காணின் நன்றன்று என்றல் 
இகுளை வம்பு என்றல் 
இடம் அணித்து என்றல் 
இடம்பெற்றுத் தழா அல் 
இடைச் சுரத்து அழுங்கல் 
இடையூறு கிளத்தல் 
இயற்பட மொழிதல் ( தலைவி ) 
இயற்பழித்து உரைத்தல் ( தோழி ) 
இயைதல் 
இரந்து குறைபெறாது வருந்திய தலைவன் 

மடலே பொருள் என மதித்தல் 
இரந்து பின்னிலை நிற்றல் 
இரந்து பின்னிற்றற்கு எண்ணல் 
இரவு நிலை உரைத்தல் 
இரவு வருவானைப் பகல் வருக என்றல் 
இரவு வலியுறுத்தல் 
இருவரும் உள்வழித்தலைவன் கையுறை 

ஏந்திச் சேறல் 
இருவரும் தலைவி இல் வந்துழித் தலைவன் 
பாங்கிக்கு யான் வரைந்தமை நுமர்க்கு 

இயம்பு சென்று என்றல் 
இல்லத்து அழுங்கல் 


387 
288 
288 
502 
492 
354 


.... 


-- 


300 


... 


... 


.... 


616 
224 
225 
226 
555 


இல்லத்துத் தலைமகளைத் தேற்றல் 
இல்வயின் செறித்தமை சொல்லல் 
இவர்யார் இவர்மனத்து எண்ணம் யாது 

எனத்தேர் தல் 
இளமைத்தன்மைக்கு உளம் மெலிந்து இரங்கல் 
இளமை தீர்திறம் 
இளவேனிற் பருவம் கண்டு தலைவி வருந்துதல் 


359 


599 


892 
709 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


957 


பக்கம் 


துறை 


.... 


709 
426 


599 
443 
522 


இளவேனிற் பருவங்கண்டு வருந்திய 

தலைவியைத் தோழி ஆற்றுவித்தல் 
இறைமகள் ஆடிடம் நோக்கி அழிதல் 
இறைமகள் ஆயமும் தாயரும் அழுங்கக் 

கண்டு காதலின் கண்டோர் இரங்கல் 
இறைமகள் இறைவனைக் குறிவிலக்கல் 
இறைமகள் மறுத்தல் 
இறைமகன் புறத்தொழுக்கு இறைமகள் 

உணர்த்தல் 
இறையோன் இடத்து எதிர்ப்படுதல் 
இறையோன் இயைதல் 
இறையோன் இருட்குறி வேண்டல் 
இறையோன் இறைவீ தன்மை இயம்பல் 
இறையோன் நெறியினது எளிமை கூறல் 
இறையோன் புகழ்தல் 
இறையோன் விடுத்தல் 
இறைவனுக்குப் பாங்கி குறை நேர்ந்து 

இறைவிக்கு உணர்த்தல் 
இறைவனை நகுதல் 
இறைவனைப் பாங்கி குறிவரல் வீலக்கல் 
இறைவன்மேல் பாங்கி குறிபிழைப்பு ஏற்றல் 
இறைவி அறியாள் போன்று குறியாள் கூறல் 
இறைவீ கையுறை ஏற்றமை பாங்கி 

இறைவற்கு உணர்த்தல் 
இறைவிக்கு இகுளை இறைவரவு உரைத்தல் 
இறைவிக்கு இறையோன் குறியறிவுறுத்தல் 
இறைவிக்கு இறைவன் வரவறிவுறுத்தல் 
இறைவிமேல் இறைவன் குறிபிழைப்பு ஏற்றல் 
இறைவியை எய்திப்பாங்கி கையுறைகாட்டல் 
இறைவியை எளிதில் காட்டிய தெய்வத்தை 

வணங்கல் 


656 
404 
404 
434 
379 
435 
405 
405 


How 


395 


. 


361 
425 
458 
395 


.... 


.. 


401 
454 
402 
439 
453 
44A 


.. 


335 


... 


958 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


425 


D. 


இறைவியைப்பாங்கி குறிவரல் விலக்கல் 
இற்கொண்டு ஏகல் 
இன்றியமையாமை எடுத்துரைத்தல் 


302 


.... 


656 


623 


.... 


313 


609 


3-18 


.... 


ஈங்கு இது என் எனப் பாங்கி வினாதல் 
ஈன்றாட்கு அந்தணர் மொழிதல் 
உடன்புணர் ஆயத்து உய்த்தல் 
உடன்போய் வரைந்த நெடுந்தகை மீட்சி 

உரைத்தல் 
உண்டியான் தோழி ஐயமுற்று ஓர்தல் 
உய்த்துணர்வோரை உரைமின் என்றல் 
உரவோன் நாடும் ஊரும் குலமும் மரபும் 

புகழும் வாய்மையும் தோழி கூறல் 
உரைத்தது உரையாது கருத்து அறிவித்தல் 
உவந்து அலர்சூட்டி உள் மகிழ்ந்து உரைத்தல் 


801 


.... 


493 


359 


576 


ஊ 


355 


ஊரும் பிறவும் வினாதல் 
ஊர் துஞ்சாமை 
ஊர் வினாதல் 


... 


452 
354 


எ 


N 


359 
556 


எண்ணம் தெளிதல் 
எறிவளை வேற்றுமைக்கு ஏதுவினாதல் 
என்பிழைப்பு இன்று என்று இறைமகள் 

நோதல் 
என் பொருட்பிரிவு உரை ஏந்திழைக்கு 

என்றல் 


459 


518 


L 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


959 


துறை 


பக்கம் 


ஏ , ஐ 


... 


... 


ஏறிய மடற்றிறம் 
ஏற்புற அணிதல் ( தெய்வப் புணர்ச்சி ) 
ஏற்புற அணிதல் ( தலைவியின் புணர்ச்சி ) 
ஐயுறுதல் 
ஐயுற்ற தலைவன் தெளிதல் 


892 
282 
295 
271 
273 


as 


, ஓ 


.... 


187 
358 


N 


.... 


ஒரு தலை உள்ளுதல் 
ஒழிந்தவற்றுள் , இடைவினாதல் 
ஒழிந்தவற்றுள் , மொழியாமை வினாதல் 
ஒழிந்தவற்றுள் , வழிவினாதல் 
ஒழுக்கத்தான் ஐயமுற்று ஓர்தல் 
ஓரூரினரல்லாத் தலைவன் தலைவியர் காண்டல் 
ஓரூரினராகிய தலைவன் தலைவியர் காண்டல் 


353 
357 
348 
263 
263 


.. 


க 


.... 


506 
576 
577 
578 


.... 


.... 


.... 


கடலொடு புலம்பல் 
சண்டோர் அயிர்த்தல் 
சண்டோர் இரங்கல் 
கண்டோர் காதலின் விலக்கல் 
கண்டோர் தம்பதி அணுமைசாற்றல் 
கண்டோர் மகிழ்தல் 
கண்டோன் மகிழ்வு 
கண்படை பெறாது கங்குல் நோதல் 
கரந்துரைத்தல் 
கரவு நாட்டம் 
கலந்துடன் வருவோர்க்கண்டு கேட்டல் 
கலந்துடன் வருவோர் புலம்பல் தேற்றல் 


. 


577 
541 
308 
350 
351 
604 
605 


-... 


. 


960 


இலக்கணவிளக்கம் 


போருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


281 
331 
552 


693 


693 


... 


.... 


கலந்துழி மகிழ்ந்துரைத்தல் 
கலவியின் மகிழ்தல் 
கலுழ்தற்காரணம் தலைவி கூறல் 
கல்விப்பிரிவினைத் தலைவன் பாங்கிக்கு 

அறிவுறுத்தல் 
கல்விப் பிரிவினைத் தலைவிக்குப் பாங்கி 

அறிவுறுத்தல் 
கல்வியிற் பிரிந்துழித் தலைவி கார்ப்பருவம் 

கண்டு வருந்தல் 
கவின் அழிபு உரைத்தல் ( வரைதல் வேட்கை 
கவின் அழிபு உரைத்தல் ( வரைவு கடாதல் ) 
கழிபடர் 
களிறு தரு புணர்ச்சியான் அறத்தொடு நிற்றல் 
கற்புப்பயந்த அற்புதம் உரைத்தல் 
கற்புமேம்பாடு பாங்கி புகறல் 
கற்றறி பாங்கன் கழறல் 
கனவில் கண்டு இரங்கல் 
களவு நலிபு உரைத்தல் ( வரைதல் வேட்கை ) 
கனவு நலிபு உரைத்தல் ( வரைவு கடாதல் ) 


... 


694 
476 
496 
145 
550 
646 
572 
324 
853 
475 
495 


... 


.... 


268 
382 


652 


... 


காட்சி 
காதலன் தலைவி மூதறிவுடைமை மொழிதல் 
காதலன் பிரிவுழிக் கண்டோர் புலவிக்கு ஏது 

ஈதாம் இவ்விறைவிக்கு என்றல் 
காதலன் முலைவிலை விடுத்தமை பாங்கி 

காதலிக்கு உரைத்தல் 
காதலி நற்றாய் உள்ள மகிழ்ச்சி உள்ளல் 
காமக் கிழத்தியைக் கண்டமை பகர்தல் 
காமக்கிழத்தி வாயில் வேண்டல் 
காமஞ்சாலா இளமையோள் பற்றிக்கூறல் 


D. 


538 
538 
673 
678 
887 


T 


961 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


பக்கம் 


துறை 


. 


495 
478 


694 
462 
495 


காமம் மிக உரைத்தல் 
காமம் மிக்க கழிபடர் கிளவி 
கார்ப்பருவங்கண்டு வருந்திய தலைவியைத் 

தோழி ஆற்றுவித்தல் 
காவலர் கடுகுதல் 
காவல்மிக உரைத்தல் 
காவற்குப் பிரிந்துழித் தலைவி கூதிர்ப்பருவம் 

கண்டு வருந்தல் 
காவற்பிரிவைத் தலைவன் பாங்கிக்கு 

உணர்த்தல் 
காவற்பிரிவைப் பாங்கி உடன்படாமை 
காவற்பிரிவைப் பாங்கி தலைவிக்கு 

அறிவுறுத்தல் 


696 


... 


695 
B95 


696 


416 


658 
436 


கிழவன் பிரிந்துழிக் கிழத்தி மாலையம் 

பொழுது கண்டு இரங்கல் 
கிழவோனைப் பரத்தை பழித்தல் 
கிழவோன் அவள் நாட்டு அணியியல் வினாதல் 
கிழவோன் ஆற்றல் 
கிழவோன் கழற்றெதிர் மறுத்தல் 
கிழவோன் வேட்கை தாங்கற் கருமை சாற்றல் 
கிள்ளை வாழ்த்தல் 


394 
324 
325 
314 


Co 


481 
603 


.... 


குரவரை வரைவெதிர் கொள்ளுவீத்தல் 
குரவொடு புலம்பல் 
குலமடமாதரொடு கலம் மிசையும் பாசறைக் 

கண்ணும் செல்லாமை 
குறி உய்த்து நீங்கிய பாங்கி தலைவற்கு 

உரைத்தல் 


222 


403 


121 


962 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


... 


142 
491 
275 


276 


* 4 . 


குறித்தபருவம் வந்தது அவரும் வந்தார் 

என்று தோழி தலை வீயை ஆற்றுவித்தல் 
குறிபெயர்த்திடுதல் 
குறிப்பறிதல் 
குறிப்பறிந்தவழித் தெய்வத்தை மகிழ்ந் 

துரைத்தல் 
குறியிடத்துப் பாங்கி தலைவியை உய்த்து 

நீங்கல் 
குறிவயின் நிறீஇத் தாய் துயில் அறிதல் 
குறி விலக்குவித்தல் 
குறுந்தொடி வாழும் ஊர் நோக்கித் தலைவன் 

மதிமயங்கல் 


403 
439 
479 


.... 


427 


463 
508 


P .. 


316 


P... 


கூகை குழறல் 
கூடல் இழைத்தல் 
கூடற்கு அரிது என வாடி உரைத்தல் 
கூதிர்ப்பருவம் கண்டு வருந்திய தலைவியைத் 

தோழி ஆற்றுவித்தல் 
கூத்தர் வாயில் மறுத்தல் 


696 


" ... 


669 


... 


.... 


..14 


கெடுதியுள் கலைமான் வினாதல் 
கெடுதியுள் மரை வினாதல் 
கெடுதியுள் மானொடு மனம் வீனாதல் 
கெடுதியுள் வன்றி வினாதல் 
கெடுதியுள் வேழம் வினாதல் 


356 
356 
357 
357 
355 


. 


.... 


... 


.... 


கையறுகிளவி 
கையறுதோழி கண்ணீர் துடைத்தல் 
கையுறை ஏந்தி நின்று அவ்வகை வினாதல் 
கையுறையோடு வினாவுழி எதிர்மொழி கொடுத்தல் 


508 
552 
360 
361 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


963 


துறை 


பக்கம் 


கொ , கோ 


> 


கொடுப்போர் இன்றிக் கரணம் நிகழ்தல் 
கோழி குரல்காட்டல் 
கோற்றொடிப் பாங்கி ஆற்றுவித்தல் 


532 
463 
504 


சர் , சி , சி 


சார் தல் பயனாகப் புகழ்தல் 
சிலைநுதற் பாங்கி மனைவியைப் புகழ்தல் 
சிறைப்புறமாகச் செறிப்பு அறிவுறுத்தல் 
சீறேல் என்று அவன் சீறடிபணிதல் 


448 
684 
420 
671 


15 ... 


. 


Y ... 


சுரம் தணிவித்தல் 
சுவடு கண்டு இரங்கல் 
சுனை வியந்துரைத்தல் 
சூளுறவு பொய் என்றல் 


598 
604 
351 
508 


1 ... 


செ 


.... 


654 
348 
349 


... 


304 


- 


செஞ்சுடர்க்கு உரைத்தல் 
செய்வினை மறைப்பான் ஐயமுற்று ஓர்தல் 
செலவுகண்டு ஐயமுற்று ஓர் தல் 
செல்லுங்கிழத்தி செலவுகண்டு உளத்தொடு 

சொல்லல் 
செல்லுங் கிழத்தி செலவு கண்டு பாகனொடு 

சொல்லல் 
செவிலி அறத்தொடு நிற்றலின் பாங்கி 

தன்னொடு நற்றாய் புலம்பல் 
செவிலி ஆற்றாத்தாயைத் தேற்றல் 
செவிலி எயிற்றியொடு புலம்பல் 
செவிலி கனையிருள் அவன் வரக்கண்டமை 

கூறல் 


305 


.... 


592 
600 
602 


.. 


556 


.... 


964 


லெக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


615 


.... 


553 


556 


செவிலிக்கு இகுளை வரைந்தமை உணர்த்தல் 
செவிலிக்குத் தோழி பூத்தரு புணர்ச்சியான் 

அறத்தொடு நிற்றல் 
செவிலி தலைமகள் வேற்றுமைகண்டு பாங்கியை 

வினாதல் 
செவீலி நற்றாய்க்கு அறத்தொடு நிற்றல் 
செவிலி பாங்கியை வினாதல் 
செவிலி முக்கோற்பகவரை வினாதல் 
செவ்வணி அணிந்து சேடியை விடுத்தல் 
செவ்வணி அணிந்து சேடியை வீடுவாம் 

என்றல் 
செவ்வணி உழையர்கண்டு அழுங்கக் கூறல் 
சென்றோன் நீடலின் காமம் மிக்க கழிபடர்கிளவீ 


591 
589 
600 
653 


... 


657 
658 
504 


சொற்கேட்க விரும்புதல் 
சொற்கேளாத அயர்வு நீங்குதல் 


282 
232 


311 


... 


... 


.... 


... 


தந்ததெய்வம் தரும் எனச்சேறல் 
தமரொடும் செல்பவள் அவன் புறம் நோக்கிக் 

கவன்று அரற்றல் 
தமர் பின் சேறலைக் கண்டோர் இரக்கம் 
தலைமகளைப்பாங்கி புலவி தணிவித்தல் 
தலைமகள் அவயவத்தருமை பாங்கி சாற்றல் 
தலைமகள் அவலம் பாங்கி தணித்தல் 
தலைமகள் அறிவு தலைவற்கு அறிவுறுத்தல் 
தலைமகள் ஆயமும் தாயும் அழுங்கக்கண்டு 

காதலின் இரங்கும் கண்டோர் இரக்கம் 
தலைமகள் ஆற்றல் 
தலைமகள் கலுழ்தற் காரணம் கூறல் 


625 
624 
673 
889 
457 
491 


.... 


.... 


599 
523 
552 


.. 


965 


அகத்திணையியல் எடுத்துக்காட்டு அகரவரிசை 


துறை 


பக்கம் 


674 


.... 


.... 


232 
668 
674 
231 
598 
553 
473 
389 
384 
445 
472 
702 
710 
642 


... 


.... 


தலைமகள் தணியாளாகத் தலைவன் ஊடல் 
தலைமகள் பரத்தையைப் பழித்தல் 
தலைமகள் பாணனை மறுத்தல் 
தலைமகள் புலவி தணியாளாதல் 
தலைமகள் புனலாடல் 
தலைமகள் மென்மைத் தன்மைக்கு இரங்கல் 
தலைமகன் இகந்தமை தலைவி இயம்பல் 
தலைமகன் ஊர்க்குச் செலவு ஒருப்படுதல் 
தலைமகன் தன்னைத்தானே புகழ்தல் 
தலைமகன் பாங்கியை மறுத்தல் 
தலைமகன் மயங்கல் 
தலைமகன் வருந்தொழிற்கு அருமை சாற்றல் 
தலைவனுக்குப் பாணன் கூறல் 
தலைவனைப்பாகன் தேற்றல் 
தலைவனைப் பாங்கி புகழ்தல் 
தலைவனைப் பாங்கி வரையும் நாள் அளவும் 

நிலைபெற ஆற்றிய நிலைமை வீனாதல் 
தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் (வரைவு மலிவு ) 
தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் ( இல்வாழ்க்கை ) 
தலைவனைப் பாங்கி விடுத்தல் 
தலைவன் ஆற்றுவித்திருந்த அருமை வினாதல் 
தலைவன் இவ்விடத்து இவ் வியற்று என்றல் 
தலைவன் இன்றியமையாமை இயம்பல் 
தலைவன் உடன்போக்கு உடன்படுதல் 
தலைவன் உடன்போக்கு மறுத்தல் 
தலைவன் உட்கோள் சாற்றல் 
தலைவன் உற்றது உரைத்தல் 
தலைவன் கையுறை புகழ்தல் 
தலைவன் செவ்வீ எளிமை செப்பல் 
தலைவன் சேறல் 


540 
643 
502 
527 
327 
3801 
571 
570 
377 
323 
385 
392 
330 


து 


.... 


.. 


.... 


... 


066 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


303 
421 
609 


704 


.... 


579 
378 
642 


.... 


580 
273 


.... 


391 


தலைவன் சொல்லைத் தலைவி தெளிதல் 
தலைவன் தஞ்சம் பெறாது நெஞ்சொடு கிளத்தல் 
தலைவன் தமமூர் சார்ந்தமை சாற்றல் 
தலைவன் தலைவி உருவு வெளிப்பாடு கண்டு 

சொல்லல் ( துணைவயின் பிரிவு ) 
தலைவன் தலைவிக்குத் தன் நகர் காட்டல் 
தலைவன் தலைவி தன்னை உயர்த்தல் 
தலைவன் தலைவிமுன் பாங்கியைப் புகழ்தல் 
தலைவன் தலைவியொடு தன் நகர் சார்தல் 
தலைவன் தலைவீ வடிவு முதலிய பற்றி ஐயுறல் 
தலைவன் தலைவி வருத்திய வண்ணம் உரைத்தல் 
தலைவன் தன்பதி அடைந்தமை தலைவிக்கு 

உணர்த்தல் 
தலைவன் தன்பதி அணுமை சாற்றல் 
தலைவன் தன்மனத்து உவகை கூர்தல் 
தலைவன் தெய்வம்காட்டித் தெளிப்பத் 

தெளிந்தமை எய்தக் கூறல் 
தலைவன் நினைத்தமை செப்பல் 
தலைவன் நீங்கல் வேண்டல் 
தலைவன் நீடத் தலைவீ வருந்துதல் 
தலைவன் நெஞ்சொடு வினாதல் 
தலைவன் பள்ளியின் அழுங்கல் 
கலைவன் பாங்கனிடம் உற்றது உரைத்தல் 
தலைவன் பாங்கனை ஆண்டுச் செல்லவேண்டும் 


4 . 


580 
579 
665 


--- 


.... 


.. 


14 .. 


.... 


553 
526 
501 
417 
314 
677 
323 


... 


எனல் 


334 
323 


தலைவன் பாங்கனைச் சார்தல் 
தலைவன் பாங்கனை நின்குறையாக இது 

முடிக்கவேண்டும் எனல் 
தலைவன் பாங்கன் அவ்விடத்துக்காணுங் 

கொல்லோ என்று ஐயுறுதல் 


333 


... 


335 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


967 


துறை 


பக்கம் 


616 
703 
702 


... 


.... 


655 
677 
571 


... 


596 


711 
710 


659 
650 
555 


... 


தலைவன் பாங்கிக்கு யான் வரைந்தமை 

நுமர்க்கு உணர்த்து என்றல் 
தலைவன் பாசறைப் புலம்புதல் 
தலைவன் பாணனை வினாதல் 
தலைவன் பிரிந்தமைக்கு இரங்கல் 
தலைவன் புதல்வனைக் காண்டல் 
தலைவன் போக்குடன் படுதல் 
தலைவன் மிகஅன்புசெய்க எனத் தெய்வத் 

திற்குப் பராவுதல் 
தலைவன் வந்துழித் தலைவி மகிழ்தல் 
தலைவன் வரவு உணர்த்தல் 
தலைவன் வரவுகண்டு உவந்து வாயில்கள் 

மொழிதல் 
தலைவன் வரவு பாங்கி தலைவிக்கு உணர்த்தல் 
தலைவி இயற்பட மொழிதல் 
தலைவி உணர்ந்து தலைவனொடு புலத்தல் 
தலைவி உருவு வெளிப்பட்டமை கண்டு 

தலைவன் கூறல் ( பாங்கற் கூட்டம் ) 
தலைவி உவகை ஆற்றாது உளத்தொடு கிளத்தல் 
தலைவி ஒருப்பட்டு எழுதல் 
தலைவி ஒருப்பட்டெழுந்தமை பாங்கி தலைவற்கு 

உணர்த்தல் 
தலைவீ கொடுஞ்சொல் சொல்லல் 
தலைவிக்கு அவன் செலவு உணர்த்தல் 
தலைவிக்கு அவன் வரல் பாங்கி சாற்றல் 
( ஒருசார் பகற்குறி - பரத்தையின் பிரிவு ) 
தலைவிக்குத் தோழி நிமித்தம் கூறல் 
தலைவி செவ்வணி அணிந்து சேடியை 

விடுத்தல் 
தலைவி சேணகன்றமை செவிலி தாய்க்கு 

உரைத்தல் 


666 


334 
539 
573 


.... 


573 
521 
519 
419 
666 
710 


658 


608 


968 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


Voo . 


.... 


... 


.... 


418 


-ச 


தலைவி சோர்தல் 

406 
தலைவி தலைவனைப் புகழ்தல் 

683 
தலைவி தலைவன் வருங்கொல் என நினைத்தல் 

336 
தலைவி தன்கைக் கையுறை ஏற்றல் 

401 
தலைவி தன்னுள்ளே சொல்லுதல் 

509 
தலைவி நாண் அழிபு இரங்கல் 

572 
தலைவி நெஞ்சு நினைந்து இரங்கல் 

505 
தலைவி நெஞ்சொடு கிளத்தல் 

506 
தலைவி நெஞ்சொடு புலத்தல் 

503 
தலைவி நெய்யாடியது இகுளை சாற்றல் 

665 
தலைவி பரத்தையைப் பழித்தல் 

232 
தலைவி பாங்கி தன்கைக் கையுறை ஏற்றல் 

401 
தலைவீ பாங்கியை முனிதல் 

400 
தலைவி பாங்கியொடு பகர்தல் ( ஒருசார்பகற்குறி ) 
தலைவி பாங்கியொடுபகர் தல் ( இரவுக்குறி இடையீடு ) 456 
தலைவி பாணனைப் பாசறைக்கு வீடுத்தல் 

701 
தலைவி பிரிந்துழிக் கனவுகண்டு இரங்கல் 

703 
தலைவி புலவி தணியாளாகத் தலைமகன் ஊடல் 674 
தலைவி புலவி தணியாளாதல் 

674 
தலைவி புனலாடல் 

231 
தலைவி மணம் பொருட்டாக அணங்கைப் 
பராநிலை காட்டல் 

540 
தலைவி முன்செல்வோர் தம்மொடு தன்வரல் 
பாங்கியர்க்கு உணர்த்தி விடுத்தல் 

610 
தலைவி முன்னிலைப் புறமொழி மொழிதல் 

417 
தலைவி மென்மைத்தன்மைக்கு நற்றாய் இரங்கல் 598 
தலைவியைக் காண்டல் 

330 
தலைவியைச் சார்ந்த தலைவன் கார்ப்பருவம் 
கண்டு உவந்து மொழிதல் 

712 
தலைவியைப் பாங்கி அஞ்சி அச்சுறுத்தல் 

418 


.... 


. 


... 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


969 


.... 


.... 


- 


துறை 

பக்கம் 
தலைவியைப் பாங்கி ஆற்றுவித்தல் 

504 
தலைவியைப் பாங்கி இகழ்தல் 

656 
தலைவியைப் பாங்கி கழறல் 

417 
தலைவியைப் பாங்கியொடு வருக எனப் பகர்தல் 

332 
தலைவியைப் பாங்கிற் கூட்டல் 

332 
தலைவியை வரையும் நாள் அளவும் வருந்தாது 
இருந்தமை உரையாய் என்றல் 

643 
தலைவி விருந்தென வந்த பெருந்தகை நிலைமைகூறல் 460 
தலைவி வேற்றுமைகண்டு நற்றாய் செவிலியை 

வினாதல் 

560 
தனித்துழி இறைவி துனித்து அழுது இரங்கல் 

653 
தனி நிலை கண்டு தளர்வு அகன்று உரைத்தல் 

36 
தன்செலவு ஈன்றாட்கு உணர்த்தி விடுத்தல் 

623 
தன் துயர் தலைமகற்கு உணர்த்தல் வேண்டல் 

476 
தன்பதி அணுமை சாற்றல் 

579 
தன்பதிக்கு அகற்சி தலைவன் சாற்றல் 

500 
தன்மகள் மென்மைத்தன்மைக்கு இரங்கல் 

593 
தன் வருத்தமும் வேட்கையும் தலைவி 
அறியுமாறு தலைவன் கூறல் 

316 
தன்னறிவின்மை தன்னைச் செவிலி நொந்து 

உரைத்தல் 

590 
தன்னிலை தலைவன் சாற்றல் 

383 
தன்னுள் கையாறு எய்திடு கிளவி 

478 


.... 


.... 


... 


.... 


தா 


... 


673 
488 


.... 


தாமக்குழலியைப் பாங்கி தணித்தல் 
தாயறிவுறுத்தல் 
தாய் துஞ்சாமை 
தான் அதுமுன்னே சாற்றினன் என்றல் 
தான்குறி மருண்டமை தலைவி பாங்கிக்குஉரைத்தல் 


460 
616 
455 


122 


970 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


தி , தீ , து 


446 
302 
275 


.... 


HARA 


701 


704 


-- .. 


திருமகட் புணர்ந்தவன் சேறல் 
தீராத் தேற்றம் 
துணிந்தவழி வியத்தல் 
துணைவயின் பிரிந்துழித் தலைவி பின்பனிப் 

பருவம்கண்டு வருந்தல் 
துணைவயின் பிரிந்துழித் தோழி ஆற்றுவித்தல் 
துணைவயின் பிரிவைத் தலைவன் பாங்கிக்கு 

அறிவுறுத்தல் 
துணைவயின் பிரிவைத் தலைவிக்குப் பாங்கி 

உணர்த்தல் 
துணைவயின் பிரிவைத் தோழி உடன்படாமை 
துன்புறு பாங்கி நின்குறை நீயே சென்று 

உரை என்றல் 


700 


700 
700 


-- 


476 


699 


... 4 


699 


.... 


தூதிற் பிரிந்துழித் தலைவி முன்பனிப்பருவம் 

கண்டு வருந்தல் 
தூதிற்பிரிந்துழி வருந்திய தலைவியைத் தோழி 

ஆற்றுவித்தல் 
தூதிற்பிரிவு தலைவன் பாங்கிக்கு அறிவுத்தல் 
தூதிற்பிரிவு தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் 
தூதிற்பிரிவு பாங்கி உடன்படாமை 

தெ , தே 


.... 


697 
698 
(093 


.... 


299 


276 


தெய்வத்திறம் பேசல் 
தெய்வப் புணர்ச்சி துணிதல் 
தெய்வம் பொறைகொளச் செல்குவம் என்றல் 
தெய்வம் வாழ்த்தல் ( செவிலி ) 
தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம் 


555 


501 


892 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


971 


துறை 


பக்கம் 


தோ 


00 . 


yaan 


தோழி அழுங்க நற்றாய் புலம்பல் 
தோழி இயற்பழித்தல் 
தோழி தலைமகள் துயர்கிளந்து விடுத்தல் 
தோழி தலைவன் துயர் நிலை கிளத்தல் 
தோற்றத்தான் ஐயமுற்று ஓர்தல் 


593 
554 
447 
399 


.... 


347 


.. 


... 


நடுங்க நாடல் 

352 
நலம்பாராட்டல் 

281 
நற்றாய் அயலார் தம்மொடு புலம்பல் 

594 ) 
நற்றாய் தத்தையொடு புலம்பல் 

594 
நற்றாய் தலைமகள் பயிலிடம் தன்னொடு புலம்பல் 595 
நற்றாய் தலைமகன் உளங்கொள வேலனை வினாதல் 

611 
நற்றாய் தன்னுள்ளே இரங்கல் 

592 
நற்றாய் பாங்கிதன்னொடு புலம்பல் 

592 
நற்றாய் பாங்கியர்தம்மொடு புலம்பல் 

594 
நன்மனை வாழ்க்கைத்தன்மை உரைத்தல் ( செவிலி ).... 647 


.... 


நா 
நாண நாட்டம் 
நாணியது உணர்ந்து தெளிவித்தல் 
நாணுவரை இறத்தல் 
நாய் துஞ்சாமை 
நாற்றத்தான் ஐயமுற்று ஓர்தல் 
நாற்றம் முதலிய ஏழானும் ஐயமுற்று ஓர்தல் 


.... 


144 , 351 

298 
138 
461 
347 
346 


.... 


நிமித்தம் போற்றல் 
நிலவு வெளிப்படுதல் 
நினைந்தமை செப்பல் 


595 
462 
528 


.... 


.... 


972 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


170 


.... 


நின் தமர் வாராமையின் எமர் வரைவு நேர்ந் 

திலர் என்று தோழி கூறக்கேட்ட 

தலைவன் தலைவிக்குக்கூறல் 
நின்பொருட் பிரிவு உரை நீ அவட்கு என்றல் 
நின்னலது அங்கு அவர் யாரையும் அறியேன் 

என்றல் 
நீ 


519 


672 


-... 


419 
317 


316 


304 


நீங்கற்கு அருமை தலைவி நினைந்து இரங்கல் 
நீங்கற்கு அருமை நின்று நினைந்து இரங்கல் 
நீங்கிய வழித் தன்வருத்தமும் வேட்கையும் 

தலைவன் தலைவிக்குக் கூறல் 
நீங்கும் கிழத்தி செலவு கண்டு உளத்தொடு 

சொல்லல் 
நீங்கும் கிழத்தி செலவு கண்டு பாகனொடு 

சொல்லல் 
நீங்கும் கிழத்தி பாங்கியர் தமக்குத் தன் 

செலவு உணர்த்தி விடுத்தல் 
நீங்கும் தோழி தலைவற்கு உணர்த்தல் 
நீடு நினைந்து இரங்கல் 
நீடேன் என்று அவன் நீங்கல் 


305 


622 
403 
292 
519 


நெ 


நெஞ்சொடு புலத்தல் 
நெஞ்சொடு வினாதல் 
நெறி விலக்குவித்தல் 


503 
314 
479 


D ... 


நே , நோ 


case 


நேராது இறைவி நெஞ்சொடு கிளத்தல் 
நேரிழை பாங்கியொடு நேர்ந்தது உரைத்தல் 
நோக்குவ எல்லாம் அவையே போறல் 


438 
438 
188 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


973 


துறை 


பக்கம் 


483 
492 
491 


... 


... 


615 
308 
678 
308 
349 
244 
658 


D ... 


168 
222 


676 


-4 


பகலினும் இரவினும் அகல்இவண் என்றல் 
பகலினும் இரவீனும் பயின்று வருக என்றல் 
பகல் வருவானை இரவு வருக என்றல் 
பணிமொழி நற்றாய் மணன் அயர் வேட்கையின் 

வேலனை வினாத . 
பண்பு பாராட்டல் 
பதங்கம் பழிச்சல் 
பயந்தோர்ப் பழிச்சல் 
பயில்வான் ஐயமுற்று ஓர்தல் 
பரத்தை தலைவனைப் பழித்தல் 
பரத்தை தலைவியை இகழ்தல் 
பரத்தையருக்குப் பூ அணிந்தமைகேட்ட தலைவி 

அஃது இன்று என்றாற்குக் கூறல் 
பரத்தையரொடு பாசறைக்கண் சேறல் 
பரத்தையரொடு புனலாடியதில்லை என்றவழி 

உரைத்தல் 
பரத்தையர் உலகியல் நோக்கி விடுத்தலின் 

வரவுகண்டு உவந்து வாயில்கள் மொழிதல் 
பரத்தையர் கண்டு பழித்தல் 
பரத்தையர் காதல் பரத்தையைப் புகழ்ந்து 

தம்மை இகழ்தல் 
பரத்தையர் தம்மைப் புகழ்தல் 
பராநிலை கண்ட தலைவன் மகிழ்தல் 
பருவங் கண்டுழிப் பெருமகள் புலம்பல் 
பருவங்கண்டு வன்புறை எதிரழிந்து தலைவி 

தோழிக்குக் கூறல் 
பருவரல் உணர்தல் 
பருவரல் வினவிய பாங்கிக்குத் தலைவி 

அருமறை செவிலி அறிந்தமை கூறல் 
பருவ வரவின்கண் வற்புறுத்தும் தோழிக்குத் 

தலைவி கூறல் 
பள்ளியிடத்து அழுங்கல் 


659 


D ... 


658 


.... 


... 


.... 


244 
244 
541 
522 


.... 


169 
301 


471 


-- 


170 
677 


t 


974 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


4.4 . 


106 
336 
327 
328 
326 
325 
327 
329 


... 


.. 


.. 


... 


பாகனொடு சொல்லல் 
பாங்கனை உள்மகிழ்ந்து உரைத்தல் 
பாங்கன் இறைவனைத் தேற்றல் 
பாங்கன் இறைவியைக் காண்டல் 
பாங்கன் எவ்விடத்து எவ்வியற்று எனல் 
பாங்கன் கிழவோற் பழித்தல் 
பாங்கன் குறிவழிச்சேறல் 
பாங்கன் தலைவற்குத் தலைவி நிலைகூறல் 
பாங்கன் தலைவனை இகழ்ந்ததற்கு இரங்கல் 
பாங்கன் தலைவனை உற்றது வினாதல் 
பாங்கன் தலைவனை வியத்தல் 
பாங்கன் தலைவனோடு அழுங்கல் 
பாங்கன் தலைவியை வியத்தல் 
பாங்கன் தன்மனத்து அழுங்கல் 
பாங்கி அஞ்சித் தலைவனை அச்சுறுத்தல் 
பாங்கி அஞ்சித் தலைவியை அச்சுறுத்தல் 
பாங்கி அருளியல் கிளத்தல் 
பாங்கி அவன் நாட்டு அணியியல் வினாதல் 
பாங்கி அறியாள் போன்று வினாதல் 
பாங்கி அன்பிலை கொடியை என்று இணத்தார் 

மார்பனை இகழ்தல் 
பாங்கி ஆடிடம் விடுத்துக்கொண்டு அகறல் 
பாங்கி ஆடிடம் விடுத்துக் கொண்டகன்றபின் 

அவன் உருவு வெளிப்படத் தலைவி இரங்கல் 
பாங்கி ஆற்றுவித்து அகற்றல் 
பாங்கி இரவுக்குறி ஏற்பித்தல் 
பாங்கி இரவுக்குறிக்கு உடன்படல் 
பாங்கி இறையோற் கண்டமை கூறல் 
பாங்கி இறைவனைப் பழித்தல் 


328 
323 
329 
326 
329 
325 
384 
419 
390 
436 
379 


... 


.. 


675 
420 


... 


423 
386 


447 
447 
397 
474 


.... 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


975 


துறை 


பக்கம் 


511 
527 
440 
383 
407 
398 
392 
519 
399 
378 


1 . 


4.N. 


. 


.... 


402 


.... 


பாங்கி இறைவியை ஆற்றுவித்திருந்த அருமை 
கூறல் ( ஒவழித்தணத்தல் -வரைபொருட்பிரிதல் ) 
பாங்கி இறைவியைக் குறியிடத்துஉய்த்து நீங்கல் 
பாங்கி உலகியல் உரைத்தல் 
பாங்கி உலகியல் மேம்பட வீருந்து விலக்கல் 
பாங்கி என்னை மறைப்பது என்னெனத்தழா அல் 
பாங்கி என்னை மறைப்பின் எளிதென நகுதல் 
பாங்கி ஓடரிக்கண்ணிக்கு அவன்செலவு உரைத்தல் 
பாங்கி கிழவோன் துயர் நிலை கிளத்தல் 
பாங்கி குலமுறை கிளத்தல் 
பாங்கி குறியிடத்து இறைவீயைக்கொண்டுசேறல் 
பாங்கி குறியிடம் கூறல் 
பாங்கி கையடை கொடுத்தல் 
பாங்கி கையுறை ஏற்றல் 
பாங்கி கையுறை புகழ்தல் 
பாங்கி கையுறை மறுத்தல் 
பாங்கி கொடுஞ்சொல் சொல்லல் 
பாங்கி கொண்டு நிலைகூறல் 
பாங்கிக்கு உலகின் மேல் வைத்து உரைத்தல் 
பாங்கிசுரத்தியல்பு உரைத்துழித்தலைவன் சொல்லல் 
பாங்கி செவிலிக்கு உணர்த்தல் 
பாங்கி தமர்வரைவு எதிர்ந்தமை தலைவிக்கு 

உணர்த்தல் 
பாங்கி தலைமகள் அவயவத்தருமை சாற்றல் 
பாங்கி தலைமகன் வந்துழி நினைந்தமை வினாதல் 
பாங்கி தலைவற்கு ஓம்படை சாற்றல் 
பாங்கி தலைவற்குப் போக்கு உணர்த்தல் 
பாங்கி தலைவனை உடன்படுத்தல் 
பாங்கி தலைவனைத் தேற்றல் 
பாங்கி தலைவனை மறுத்தல் 


402 
574 
394 
398 
385 
520 
390 
387 
573 
589 


.00 


539 
389 
526 


.... 


-... 


569 
570 
393 
385 


st 


976 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


- .. 


.... 


20 . 


.... 


பாங்கி தலைவன்குறிப்புவேறாகநெறிப்படக்கூறல் 

400 
பாங்கி தலைவன் தீங்கெடுத்தியம்பல் 

455 
பாங்கி தலைவீ அருமை சாற்றல் 

379 
பாங்கி தலைவீ இளமைத்தன்மை தலைவற் 

குணர்த்தல் 

391 
பாங்கி தலைவிக்கு அவன் செலவு உணர்த்தல் 

503 
பாங்கி தலைவிக்கு உடன்போக்கு உணர்த்தல் 

571 
பாங்கி தலைவி செவ்வி அருமை செப்பல் 

391 
பாங்கி தலைவியைச் சார்ந்து கையுறைகாட்டல் 

406 
பாங்கி தலைவியை நீங்கி ஓம்படை சாற்றல் 

407 
பாங்கி தலைவியைப் பருவரல் வினாதல் 

471 
பாங்கி தலைவியைப் பாங்கிற் கூட்டல் 

407 
பாங்கி தலைவியை முனிதல் 

400 
பாங்கி நின்குறை நீயே சென்று உரை என்றல் 381 
(பாங்கியிற் கூட்டம் - வரைதல் வேட்கை 

476 
பாங்கி நெறியின் அருமை கூறல் 

435 
பாங்கி புலம்பல் 

416 
பாங்கி பேதைமையூட்டல் 

381 
பாங்கி மறுத்தற்கருமை மாட்டல் 

399 
பாங்கி முன்னுறு புணர்ச்சி முறையுறக் கூறல் 

382 
பாங்கி மெய்யினும் ஆடல் 

350 
பாங்கி மெல்லியற் சார்ந்து கையுறை காட்டல் 406 
பாங்கியர் கேட்டு நற்றாய்க்கு உணர்த்தல் 

611 
பாங்கியைத் தலைவன் பழித்தல் 

381 
பாங்கியைத் தலைவீ மறைத்தல் 

397 
பாங்கி வலம்புரிகேட்டு அவன்வரவு அறிவுறுத்தல் .... 525 
பாங்கி வாயில் நேர்வீத்தல் 

679 
பாங்கி வாயில் மறுக்கப்படுதல் 
பாங்கி வீடுத்தல் 

502 


See 


+ ..... 


.... 


669 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


97 ? 


துறை 


பக்கம் 


574 


பாங்கி வைகிருள் தலைவியை உடன்போக்குக்கு 

விடுத்தல் 
பாசறைமுற்றி மீண்டும் ஊர்வயின் வந்த 

தலைவன் பாகற்குச் சொல்லல் 
பாணன் வாயில் மறுக்கப்படுதல் 


706 
667 


.... 


523 
300 
309 
299 
301 
489 


.... 


... 


பிணைவிழி ஆற்றல் 
பிரிந்து வருகு என்றல் 
பிரிந்துழிக் கலங்கி நெஞ்சொடு கூறல் 
பிரியேன் என்றல் 
பிரிவச்சம் 
பிறர் வரைவு உணர்த்தல் 
பிறர் விலக்குவித்தல் 
பிறவும் உடன் வினாதல் 
பிறைதொழுக என்றல் 
பின்சென்று இறைவனை வரவு வீலக்கல் 
பின்பனிப் பருவம் கண்டு வருந்திய தலைவியைத் 

தோழி ஆற்றுவித்தல் 
பின்னாள் நெடுந்தகை குறிவயின் நீடுசென்று 


480 


355 
350 
415 


704 


இரங்கல் 


426 


பு , பூ 


புகழ்தல் - ( இயற்கைப்புணர்ச்சி ) 
புகழ்தல் - ( இடந்தலைப்பாடு ) 
புகழ்தல் - ( பாங்கற்கூட்டம் ) 
புகழ்தல் - ( பாங்கியிற்கூட்டம் ) 
புகழ்தல் - ( இரவுக்குறி ) 
புணர்ச்சியின் மகிழ்தல் (தலைவியின் புணர்ச்சி ) 


294 
313 
331 
405 
443 
294 


... 


.... 


123 


978 


லக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


.... 


... 


புணர்ச்சியின் மகிழ்தல் (உணர்த்த உணரும் ஊடல் ) 661 
புணர்தல் 

442 
புதல்வற் பயத்தல் 

679 
புதல்வியைக் காணாது கவலை கூர்தல் 

605 
புதுப்புனல் வரவு உணர்த்தல் 

210 
புரவலன் தேற்றல் 

441 
புலந்தபின் வறுங்களம் தலைவி கண்டு இரங்கல் 456 
புலந்தவன் போதல் 

455 
புள்ளொடு புலம்பல் 

507 
புறத்தொழுக்கம் இன்று என்றாற்குத் தோழி 

கூறல் 

167 
புறவொடு புலம்பல் 

603 
புனங்கண்டு மகிழ்தல் 

363 
புனத்திடைக் கண்டு மகிழ்தல் 

363 
புனலாடல் 

210 
புனல் தரு புணர்ச்சி 

559 
பூங்குழை இரங்கல் 

520 
பூங்கொடி இறையோன் தன்னை நேர்ந்து 

இயற்பட மொழிதல் 475 
பூத்தரு புணர்ச்சி 

558 


.... 


பெ 


353 


.... 


170 


... 


பெட்டவாயில் பெற்றுச் சேர்தல் 
பெதும்பைப் பருவத்தாள் ஒரு தலைவியொடு 

தலைவனுக்கு வேட்கை நிகழ்ந்தமையைத் 

தலைவி கூறித் தலைவன் குறிப்புணர்தல் 
பெயர் வினாதல் 
பெரு நயப்பு உரைத்தல் 
பெருந்தகை விருந்திறை விரும்பல் 
பெருமகள் ஆற்றினது அருமைநிளைந்து இரங்கல் 


... 


354 
298 


408 


... 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


979 


துறை 


பக்கம் 


644 


பெருமகள் வரையும் நாள்ளவும் வருந்தாதிருந் 

ததன் காரணம் கூறல் 
பெருமகன் குறுந்தொடி வாழுமூர் நோக்கி 

மனம் மயங்கல் 


427 


... 


பொ 


290 


.... 


208 
707 


பொய் பாராட்டல் 
பொருட்பிரிவுக்குத் தலைவியைத் தோழி 

உடன்படுத்தல் 
பொருட்பிரிவைத் தலைவன் தோழிக்கு உரைத்தல் 
பொருட்பிரிவைத்தோழி தலைவிக்கு அறிவுறுத்தல் 
பொருளில் பிரிந்தோன் சுரத்திடைத்தலைவியை 

நினைந்து உரைத்தல் 
பொருளிற் பிரிந்தோன் சுரம் நினைந்து உரைத்தல் 


707 


711 


145 


ம 


.... 


.... 


676 
680 
680 
509 


.... 


3881 


.... 


மகப்பொறை கூர்ந்தவண்ணம் உரைத்தல் 
மகற்கு அறிவுறுத்தல் 
மகற்பழித்து நெருங்கல் 
மடமை கூறல் 
மடலேற்றினைத் தலைவன் தன்மேல்வைத்துச் 

சாற்றல் 
மணந்தவன் போனபின் வந்த பாங்கியொடு 

இணங்கிய மைந்தனை இனிதின் புகழ்தல் 
மணமனை சென்றுவந்த செவிலி பொற்றொடி 

கற்பியல் நற்றாய்க்கு உரைத்தல் 
மதியினில் அவரவர் மனக்கருத்து உணர்தல் 
மதியுடன் படுத்தல் ( எண்ணம் தெளிதல் ) 
மருங்கணைதல் 
மறுக்கப்பட்ட பாணன் கூறல் 
மறுத்தெதிர்கோடல் 


683 


.... 


646 

362 
144 , 359 

289 
667 


292 


.... 


980 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பக்கம் 


துறை 
மன்றல் மனைவரும் செவிலிக்கு இகுளை அன்புறவு 

உரைத்தல் 
மன்னனை நினைந்து மின்னிடை மெலிதல் 


... 


645 
315 


மா , மி.மீ 


601 


.... 


.... 


மாவிரதியரை வினாதல் 
மிக்க காமத்துமிடல் 
மிக்கோர் ஏதுக்காட்டல் 
மின்னிடை வேற்றுமைகண்டு தாய் வினாதல் 
மீண்டு வருதலைவன் பாகனொடு சொல்லல் 


892 
602 
550 


524 


... 


660 


.... 


312 
312 


294 


.... 


293 
810 


முதிராமென்முலை எதிர்கொண்டு பணிதல் 
முந்துறக் காண்டல் 
முயங்கல் 
முயங்கு தலுறுத்தல் 
முறுவற் குறிப்புணர்தல் 
முன்செல்வோர் பாங்கியர்க்கு உணர்த்தல் 
முன் நீங்கியவழித் தன் வருத்தமும் வேட்கையும் 

அவட்குக் கூறல் 
முன்னிலைப் புறமொழி மொழிந்து தோழி இற் 

செறிப்பு அறிவுறுத்தல் 
முன்னிலையாக்கல் 
முன்னிலைப் புறமொழியான் செவிலி நற்றாய்க்கு 

அறத்தொடு நிற்றல 
முன்னின்று இற்செறிப்பு உணர்த்துதல் 
முன்னின்று உணர்த்தி ஓம்படை சாற்றல் 


316 


D ... 


420 
288 


560 


P ... 


421 
421 


மெ 
மெய்தொட்டுப் பயிறல் 
மெய்யுறு புணர்ச்சி 
மென்சொற் பாங்கி விலக்கல் 


280 
188 
501 


... 


அகத்திணையியல் துறை அகரவரிசை 


981 


பக்கம் 


துறை 


மே , யா 


.... 


மேம்படு கிழவோன் தஞ்சம் பெறாது 

நெஞ்சொடு கிளத்தல் 
யாரே இவர் மனத்து எண்ணம் யாது எனத்தேர்தல் ... 


421 
358 


4401 


.... 


530 


.... 


145 
526 
510 


659 
521 


615 


வண்டுறை தாரோன் வந்து எதிர்ப்படுதல் 
வதுவைக்கேற்ற கரணங்கள் நிகழ்த்தித் தமர் 

கொடுத்தல் 
வந்தான் தலைவன் என்று தோழி தலைவியை 

ஆற்றுவித்தல் 
வந்துழி நினைத்தமை வீனாதல் 
வந்தோன் தன்னொடு பாங்கிநொந்து வீதைல் 
வாவு உணர் பாங்கி அரிவைக்கு உணர்த்தல் 
வருகுவர் மீண்டு எனப் பாங்கி வலித்தல் 
வரைந்தமை செவிலி நற்றாய்க்கு உணாத்தல் 
வரைந்து கொண்டுழிக் கண்டோர் மகிழ்ந்து 

கூறல் 
வரையும் நாள் உணர்த்தல் 
வரைவு எதிர்வு உணர்த்தல் 
வலம்புரி கிழத்தி வாழ்த்தல் 
வழிபாடு மறுத்தல் 
வறிது நகை தோற்றல் 
வறுங்களம் தலைவி கண்டு இரங்கல் 
வறுங்களம் நாடிமறுகல் 
வற்புறுத்தித் தோழி ஆற்றுவித்தல் 


... 4 


626 
490 
489 
526 
291 
293 
456 
427 
145 


.... 


வா 


307 


வாயில் பெற்று உய்தல் 
வாயில் மறுத்தல் 
வாரம் பகர்ந்தது 
வாழ்க்கை நன்று அறைதல் 


145 
654 


... 


... 


645 


982 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துறை 


பக்கம் 


.... 


408 


... 


... 


671 
407 
670 


670 


.. 


.... 


விருந்திறை விரும்பல் 
விருந்து கண்டு ஒளித்த ஊடல் பள்ளிடத்து 

எதிர்ப்படல் 
விருந்து விலக்கல் 
விருந்தொடு வந்துழித் தலைவீ பொறுத்தல் 
விருந்தொடு வந்துழிப் பொறுத்தமை கண்டு 

தலைவன் மகிழ்தல் 
விருப்புடைப் பாங்கி சுரத்தியல் உரைத்துழிச் 

சொல்லல் 
விறலி வாயில் மறுத்தல் 
வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல் 
வினவிய பாங்கியின் உணர்ந்தகாலை இனையல்எள் 

போர்க்குச் செவிலி எதிர் அழிந்துமொழிதல் 
வினை முடிந்தபின் வியன்பதி சேய்த்து என 

வினாதல் 
வினைமுற்றி மீண்டமை பாங்கி தலைவிக்கு 

உணர்த்தல் 
வினைமுற்றி மீண்டவன் உருவு வெளிப்பாடு 

கண்டு சொல்லல் 


573 
668 
487 


500 


705 


.... 


897 


.... 


705 


வெ 


51f 


664 


வெந்திறல் வேலோன் பாங்கியொடு நொந்து 

வீனாதல் 
வெள்ளணி அணிந்து விடுப்புழி புள்ளணி 

மாலைவேலோன் வாயில் வேண்டல் 
வெறி அச்சுறுத்தல் 
வெறி விலக்கல் 
வெறிவிலக்கியவழிச் செவிலி தோழியை வினாதல் 
வெறி விலக்குவித்தல் 


488 


.... 


557 
558 


-... 


480 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் - அகத்திணையியல் 

பொருள் தொகுப்பு அகரவரிசை 


அ 


பொருள் 


பக்கம் 


102 
908 
714 


Pr . 


712 


t ... 


98 


1 . 


99 


அகத்திணையைப் பாடும்மரபு 
அகப்புறப்பாட்டு 
அகப்பொருளின் பன்னிருவகைகள் 
அகப்பொருள் பன்னிருவகைத்தாய்ப் 

பாட்டுறுப்பாய் வரும் 
அகம் என்பதே அறம் பொருள் இன்பம் 
என்ற மூன்றனுள் இன்பமாகி அகத்து 

நிகழ் ஒழுக்கமாம் 
அகம்- கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை 

என்ற ஏழ்இயல்பிற்று 
அச்சத்தின் அகறல் என்றமெய்ப்பாடு 
அச்சம் என்றமெய்ப்பாட்டின் நிலைக்களன்கள் 
அடக்கம் என்ற மெய்ப்பாடு 
அணிந்தவை திருத்தல் என்றமெய்ப்பாடு 
அந்தணர்க்கு ஆகாத பிரிவு 
அயல்மனைப் பிரிவு 
அயற்சேரியின் அகற்சி 
அரசர் முதலியோர்க்கு ஆகாத இயல்பு 
அரற்று என்றமெய்ப்பாடு 
அருளல் என்றமெய்ப்பாடு 
அருள்மிகஉடைமை என்ற மெய்ப்பாடு 
அல்குல் தைவரல் என்றமெய்ப்பாடு 
அவரவர் உறுபிணி தம்போல் சேர்த்தல் 
அவன் தமர் உவத்தல் 
அவன் புணர்வு மறுத்தல் 


.... 


.... 


... 


851 
783 
801 
818 
221 
208 
209 
222 
801 
803 
864 
818 
738 
843 
852 


..S 


1 ... 


.... 


984 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பொருள் 


பக்கம் 


763 


226 


224 
197 
197 


202 


-... 


அழுகை என்ற மெய்ப்பாட்டின் நிலைக்களன்கள் 
அழுங்கலின் காரணம் 
அழுங்கல் வகைகள் 
அறத்தொடு நிலைக்கு விளக்கம் 
அறத்தொடு நிலை தோன்றும் காலம் 
அறத்தொடுநிலை முறையான் அன்றி 

ஒருங்கே நிகழ் இடன் 
அறத்தொடு நிலை வகைகள் 
அறத்தொடு நிலை வீரி 
அறத்தொடு நிற்கும் முறை 
அறத்தொடு நிற்பார்க்கு வினாநிகழ் இடன் 
அறத்தொடு நிற்றற்குரியார் 
அறப்புறங்காவற் பிரிவு 
அறிவராவார் இலக்கணம் 
அறிவர்க்கு உரிய திறங்கள் 
அறிவும் புலனும் வேறுபட நிறீஇ உவமவாயிற் 

படுத்துதல் 
அன்பு என்ற மெய்ப்பாடு 
அன்புதொக நிற்றல் என்ற மெய்ப்பாடு 


541 
543 
198 
202 
193 
21.1 
248 
241 


... 


.... 


737 
802 
864 


... 


.... 


- 


ஆசுரம் என்ற மணத்தின் திறம் 
ஆராய்ச்சி என்ற மெய்ப்பாடு 
ஆரிடம் என்ற மணத்தின் திறம் 


256 
814 
255 


.... 


இடந்தலைப்பாட்டின் வகை 
இடந்தலைப்பாட்டின் விரி 
இடம் என்பதன் இலக்கணம் 
இயற்கைப் புணர்ச்சியின் வகைகள் 


309 
310 
747 
182 


... 


985 


அகத்திணையியல் பொருள்தொகுப்பு அகரவரிசை 


பக்கம் 


.. 


1 .. 


பொருள் 
இரவுக்குறி இடையீட்டு வகைகள் 
இரவுக்குறி இடையீட்டுவீரி 
இரவுக்குறியின் வகைகள் 
இரவுக்குறியின் விரி 
இராக்கதம் என்ற மணத்தின் திறம் 
இருகையும் எடுத்தல் என்ற மெய்ப்பாடு 
இருவகைக் குறிகளின் இயல்பு 
இருவகைக் கைகோள் 
இருவகைத் தலைவருக்கும் ஆவதோர் இயல்பு 
இருவகைத் தலைவருக்கும் உரிய பெயர்கள் 


.... 


450 
451 
428 
429 
257 
819 
191 
78 
907 
908 
907 
247 
860 
819 
639 
640 
892 
246 
773 
237 
885 
832 
889 


.. 


.... 


.00 


இருவகைப் பாங்கர்கள் 
இல்லது காய்தல் என்ற மெய்ப்பாடு 
இல்வலியுறுத்தல் என்ற மெய்ப்பாடு 
இல்வாழ்க்கையின் வகை 
இல்வாழ்க்கையின் விரி 
இளமைதீர் திறம் - பெருந்திணைக்குறிப்பு 
இளையோராவார் இலக்கணம் 
இளிவால் என்றமெய்ப்பாட்டின் நிலைக்களன் 
இளையோராவார் செயல்கள் 
இறைச்சிப்பொருள் 
இன்பத்தை வெறுத்தல் என்ற மெய்ப்பாடு 
இன்புறல் என்ற மெய்ப்பாடு 
ஈரமில்கூற்றம் ஏற்று அலர் நாணல் என்ற 

மெய்ப்பாடு 


.. 


... 


821 


838 


உடம்பு நனி சுருங்கல் என்ற மெய்ப்பாடு 
உடன்போக்கு இடையீட்டுவகை 


619 


1241 


986 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


பொருள் 


பக்கம் 


620 
563 
564 


202 


.. 


731 


. 


... 


உடன்போக்கு இடையீட்டு வீரி 
உடன்போக்கு வகை 
உடன்போக்கு விரி 
உடன் போயவழி அறத்தொடு நிலை அமையும் 

திறன் 
உடன் போய் மீண்டதலைவி கூற்று 

நிகழ்த்துமிடன் 
உடன் போய் வரைதல் 
உடன் போய் வரைந்து மீடற்குரியன் 
உடைபெயர்த்துடுத்தல் என்ற மெய்ப்பாடு 
உடைமை முதலிய மெய்ப்பாடுகள் 32 , 
உணர்த்த உணரா ஊடலின் வீரி 
உணர்த்த உணரா ஊடற்கு உரிய ஒழிபு 
உணர்த்த உணரும் ஊடலின் விரி 
உண்டியான் ஐயமுற்று ஓர்தல் 
உண்டியிற் குறைதல் என்ற மெய்ப்பாடு 
உயிர்ப்பு என்ற மெய்ப்பாடு 
உரிப்பொருள்களின் முறை வைப்பு 
உரிப்பொருள்களின் வரையறை 
உள்ளது உவர்த்தல் என்ற மெய்ப்பாடு 
உள்ளப் புணர்ச்சி முன்னர் நிகழ்தற்கு ஏது 
உள்ளப்புணர்ச்சியும் மெய்யுறு புணர்ச்சியும் 
உள்ளுறை உவமம் 


.... 


... 


196 
617 
816 
800 
661 
681 
648 
348 
237 
808 
136 
136 
861 
184 
184 
879 


D. 


... 


IDD 


ஊ , எ 


T ... 


.000 


ஊடல் தீர்க்கும் வாயில்கள் 
ஊடல் நிகழ் இடன் 
எச்சம் என்ற அகப்பொருள் இலக்கணம் 
எண்வகை மணங்கள் 
எண்வகை மெய்ப்பாடுகள் 


211 
211 
870 
254 
755 


.... 


N 


10 . 


அகத்திணையியல் பொருள் தொகுப்பு அகரவரிசை 


987 


பக்கம் 


834 


845 


பொருள் 
எதிர்பெய்து பரிதல் என்ற மெய்ப்பாடு 
எம்மெய் ஆயினும் ஒப்புமை கோடல் என்ற 

மெய்ப்பாடு 
எல்லா வரைவின்கண்ணும் பொதுவாக 

நிகழும் திறன் 
எழுவகைத் திணையும் புனைந்துரையாக 

உலகியலை உட்கொண்டு புகலப்படுதல் 
எழுவகையான் ஜயமுற்று ஓர்தல் 


626 


102 
338 


ஏ 


ஏதம் ஆய்தல் என்ற மெய்ப்பாடு 
ஏழைமை என்ற மெய்ப்பாடு 
ஏறிய மடல்திறம் - பெருந்திணைக் குறிப்பு 
ஏனை உவமம் 
ஏனைய பிரிவுகளின் வகை 


835 
869 
893 
883 
189 


- 


.... 


.. 


ஐ 
ஐந்திணைப் பெயர்கள் 
ஐந்திணைக் கருப்பொருள்கள் 
ஐயத்தின் இலக்கணம் 
ஐயம் என்ற மெய்ப்பாடு 
ஐயம் கடிவன 
ஐயம் செய்தல் என்ற மெய்ப்பாடு 


106 
124 
271 
805 
273 
842 


869 


- 


846 


... 


413 


ஒப்புமை என்ற மெய்ப்பாடு 
ஒப்புவழி உவத்தல் என்ற மெய்ப்பாடு 
ஒருசார்ப்பகற்குறி வகை 
ஒருசார்ப்பகற்குறி விரி 
ஒருபடி மீண்டு வரை தலின் விரி 
ஒருவழித்தணத்தல் 


413 
618 
193 


... 


938 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


பக்கம் 


497 


498 


பொருள் 
ஒருவழித்தணத்தல் என்பதன் வகை 
ஒருவழித்தணத்தல் என்பதன் விரி 
ஒழுக்கத்தான் ஐயமுற்றோர் தல் 
ஓதற்குரிய காலவரையறை 
ஓதற்பிரிவுக்கு ஆகாத செய்தி 
ஓதற்றொழிற்கு உரியார் 


.... 


348 
227 
230 
212 


856 


1 ... 


D ... 


.... 


.... 


கட்டுரையின்மை என்ற மெய்ப்பாடு 
கண்டவழி உவத்தல் என்ற மெய்ப்பாடு 
கண்டோர் கூறும் இடங்கள் 
கண்டோர்க்கு உரிய திறங்கள் 
கண் துயில் மறுத்தல் என்ற மெய்ப்பாடு 
காந்திடத் தொழிதல் என்ற மெய்ப்பாடு 
கருதல் என்ற மெய்ப்பாடு 
கருப்பொருள் வகைகள் பதினான்கு 
கலக்கம் என்ற மெய்ப்பாடு 
கலங்கி மொழிதல் என்ற மெய்ப்பாடு 
கலத்தில் சேறல் அந்தணர்க்கு ஆகாமை 
கல்வீ முதலிய பிரிவுகளின் வகை 
களவிற்குரிய கிளவித் தொகைகள் 
களவிற் புணர்ச்சிக்கு ஒழிபு 
களவீற் புணர்ச்சியின் நால்வகைகள் 
களவின் புணர்ச்சிக்கு உரியார் 
களவு கந்தருவ வழக்கம் ஒக்கும் என்பது 
களவுக்காலப்பிரிவுகள் 
களவு வெளிப்படாமுன் வரை தல் இலக்கணம் 
களவு வெளிப்பட்டபின் வரைதல் இலக்கணம் 
களவு வெளிப்பாட்டுக்கு உரிய கிளவித்தொகை 
கற்பிற்கே சிறந்த மெய்ப்பாடுகள் 


824 
726 
238 
839 
824 
804 
124 
847 
826 
221 
206 
278 
184 
179 
206 
253 
192 
195 
195 
561 
857 


Pe . 


.... 


... 1 


.... 


.... 


அகத்திணையியல் பொருள் தொகுப்பு அகரவரிசை 


989 


பொருள் 


பக்கம் 


.... 


..40 


கற்பிற் புணர்ச்சியின் இருவகை 
கற்பின் அறுவகைப்பிரிவுகள் 
கற்பின் இருபாகுபாடுகள் 
கற்பின் கிளவித்தொகை 
கற்பின் பொது இலக்கணம் 
கற்பு என்பதன் விளக்கம் 
கற்புக்காலத்துத் தலைவி ஒழுகலாறுகள் 
கற்பொடு புணர்ந்த கவ்வையின் வகை 
கற்பொடு புணர்ந்த கவ்வையின் விரி 
கனவீல் நிகழ்வன 
கனவு என்ற மெய்ப்பாடு 
கனவொடு மயங்கல் என்ற மெய்ப்பாடு 


203 
206 
203 
630 
628 
628 
231 
581 
582 
744 
803 
839 


.... 


கா 


.... 


காட்சியின் இலக்கணம் 
காதல் சைம்மிகல் என்ற மெய்ப்பாடு 
காதற் பரத்தையர் இலக்கணம் 
காதற்பரத்தையர் திறம் 
காதொன்று களை தல் என்ற மெய்ப்பாடு 
காந்தருவம் என்ற மணம் 
காமக்கிழத்தியர் இலக்கணம் 
காமக்கிழத்தியர் திறம் 
காமம் கண்ணிய மரபு இடைதெரியக் கூற்று 

நிகழிடனும் நிகழ்த்தப்படுவோரும் 
காலம் என்பதன் இலக்கணம் 
காலிற் சேறல் முதலிய முறைகள் 
காவற் பிரிவீன் வகைகள் 


262 

855 
249 , 250 

243 
815 
258 
249 
242 


734 
749 
221 
214 


.... 


.... 


கிளவித் தலைவனுக்குரிய பெயர்கள் 
கிளவித்தலைவன் 


906 , 907 

904 


.... 


990 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


பொருள் 


பக்கம் 


குடிமை என்ற மெய்ப்பாடு 
குரவராவார் இவர் என்பது 
குலமகளிரொடு செல்லத்தகாத செலவுகள் 
குறிஞ்சிக் கருப்பொருள்கள் 
குறிஞ்சிப் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் 

அவற்றின் பொருத்தமும் 
குறிப்பறிதலின் இலக்கணம் 


869 
530 
222 
125 


+1.4 


137 
274 


. 


கூத்தற்கு உரிய திறங்கள் 
கூழை வீரித்தல் என்றமெய்ப்பாடு 
கூற்று இத்துணைப்பகுதிப்படும் என்பது 
கூற்றுக்களைக் கேட்போர் இவர் என்பது 


236 
815 
217 
745 


கை 


101 
180 
181 


.... 


.... 


கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை இவைகளுக்கு 

உரிய காமப்பொருள் 
கைக்கிளை குறிஞ்சித்திணை ஆகாமை 
கைக்கிளைக்கு உரியார்கள் 
கைக்கிளை தலைமகற்கே உரித்து ; தலைமகளுக்கு 

உரித்தன்று என்பது 
கைக்கிளை நிகழுமிடன் 
கைக்கிளை --பெயர்க்காரணம் 
கைக்கிளையின் இலக்கணம் 
கைக்கிளையின் நான்கு வகைகள் 
கைக்கிளையும் பெருந்திணையும் ஐந்திணைப் 

பொருளில் மயங்கி வருமாறு 
கைம்மிகல் என்ற மெய்ப்பாடு 
கையறவுரைத்தல் என்ற மெய்ப்பாடு 
கையாறு என்ற மெய்ப்பாடு 


180 
180 

99 
181 
261 


.... 


.... 


.... 


176 
802 
826 
804 


அகத்திணையியல் - பொருள் தொகுப்பு அகரவரிசை 991 


பொருள் 


பக்கம் 


கொ 


கொடுப்பவை கோடல் என்ற மெய்ப்பாடு 
கொடுமை என்ற மெய்ப்பாடு 
கொண்டெடுத்து மொழியப்படும் கூற்றுக்கள் 


821 
868 
721 


சா , சி , சு , சூ 


சான்றோரை முன்னிட்டு வரை தல் 
சிதைவு பிறர்க்கின்மை என்ற மெய்ப்பாடு 
சிறுபொழுது வரையறை 
சுவைப்பொருள் முதலிய நான்கு 
சூழ்ச்சி என்ற மெய்ப்பாடு 


626 
812 
114 
763 
802 


. 


.... 


செ , சொ 


348 


செய்வினை மறைப்பதனான் ஐயமுற்று ஓர்தல் 
செலவான் ஐயமுற்று ஓர்தல் 
செவிலி அறத்தொடு நிற்கும் திறன் 
செவிலிக்கு இலக்கணம் 
செவிலிக்கு உரிய திறங்கள் 
சொல்லாமரபினவற்றொடு கெழீ இச் செய்யா 

மரபின் தொழில் படுத்து அடக்கல் 


349 
2011 
348 
241 


.... 


736 


த 


745 


Dass 


தம்மொடு தாமே கூறும் திறன் 
தலைவனுக்கும் தலைவிக்கும் உரிய பத்து 

ஒப்புக்கள் 
தலைவன் ஆணை கூறும் இடன் 
தலைவன் தலைவியரின் துறவுக்காங் காலம் 
தலைவன் பிரியும் திறன் 
தலைவன் பிரிவிடை அழுங்கல் 
தலைவி அறத்தொடு நிற்கும் காலம் 


270 
727 

251 
219 , 220 

227 
1981 


225 , 


. 


... 


992 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


பொருள் 


பக்கம் 


.... 


.... 


தலைவிக்கு ஊடல் நிகழ் இடன் 
தலைவிக்கு ஐயம் நிகழாது என்பது 
தலைவி தலைவனைத் தெளிதல் 
தலைவியின் கற்புக்கால ஒழுகலாறுகள் 
தலைவியின் புணர்ச்சியின் வகைகள் 
தலைவியின் புணர்சசியின் வீரி 
தன்மனை வரை தலின் வகை 
தன்மனை வரை தலின் வீரி 
தன்மை என்றமெய்ப்பாடு 

தா , தி , து , தூ 


211 
272 
303 
231 
283 
284 
612 
613 
801 


.... 


.... 


.... 


... 


தாயும் செவிலியும் கூறும் இடங்கள் 
தானே அவளே தமியர் காணும் வாய்ப்பு 
திணை மக்கட்குரிய பிரிவுகள் 
திணைமயக்கம் 
திருமணத்திற்கு உரியார் 
திளைப்புவினை மறுத்தல் என்றமெய்ப்பாடு 
துஞ்சல் என்ற மெய்ப்பாடு 
துஞ்சிச்சேர் தல் என்ற மெய்ப்பாடு 
துறவறம் காக்கும் காலம் 
துறை என்ற அகப்பொருள் இலக்கணம் 
துன்பத்துள் புலம்பல் 
தூது செல்லுதற்கு உரியவர் 
தூது , துணை , பொருள் - இவை காரணமாகிய 

பிரிவீன் காலவரையறை 

தெ , தே 
தெய்வப்புணர்ச்சியின் இயல் 
தெய்வப்புணர்ச்சியின் விரி 
தெய்வம் அஞ்சல் என்ற மெய்ப்பாடு 
தெய்வம் என்ற மணம் 


726 
265.67 

219 
166 
206 
823 
803 
854 
251 
874 

833 
215 , 217 


.... 


... 


.. 4 - 


228 , 230 


183 


280 
857 


256 


அகத்திணையியல் பொருள் தொகுப்பு அகரவரிசை 


993 


பக்கம் 


823 


பொருள் 

தெ , தே , தொ , தோ 
தெரிந்துடன் படுத்தல் என்ற மெய்ப்பாடு 
தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறன் என்ற 

பெருந்திணைக் குறிப்பு 
தொழிற்கல்விக்கு உரியவர் 
தோழி அறத்தொடு நிற்கும் திறன் 
தோழியின் இலக்கணம் 
தோழியிற் கூட்டத்தின் வகை 
தோழியிற் கூட்டத்தின் வீரி 
தோற்றத்தான் ஐயமுற்று ஓர் தல் 
தோற்றத்தால் தலைவியைத் தலைவன் ஐயுறல் 


M .. 


892 
212 , 213 
200 , 544-8 

247 
384 
365 
347 
271 


... 


ந , நா 


.. 


.... 


* . 


நகுநயம் மறைத்தல் என்னும் மெய்ப்பாடு 
நகைக்கு உரிய நிலைக்களன்கள் 
நடுக்கம் என்னும் மெய்ப்பாடு 
நடுவு நிலை என்னும் மெய்ப்பாடு 
நலிதல் என்ற மெய்ப்பாடு 
நற்றாய் அறத்தொடு நிற்கும் திறன் 
நற்றாய் கூற்று நிகழ்த்தப்படாதார் 
நாடுகாத்தற்பிரிவு 
நாணுதல் என்ற மெய்ப்பாடு 
நால்வருக்கும் உரிய பிரிவுகள் 
நாற்றத்தான் ஐயமுற்று ஓர்தல் 

நி , நெ 
நிம்பிரி என்ற மெய்ப்பாடு 
நிலத்தின் வகைகளும் அவை திணைகளுக்கு 

உரியவாமாறும் 


811 
764 
805 
801 
802 
201 
723 
215 
803 
218 
347 


. 


868 


110 


125 


994 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பொருள் 


பக்கம் 


.... 


219 
166 
803 


... 


.... 


நிலமக்களுள் தலைமக்கட்குரிய பிரிவுகள் 
நிலம் மயங்காது என்பது 
நினை தல் என்ற மெய்ப்பாடு 
நெஞ்சினை உறுப்புடையது போலவும் உணர்வு 
உடையது போலவும் மறுத்துரைப்பது 

போலவும் கூறுதல் 
நெய்தற் கருப்பொருள்கள் 
நெய்தற்குரிய பெரும்பொழுது சிறுபொழுதுகளும் 

அவை அத்திணைக்கு உரியவாமாறும் 


736 


... 


132 


140 


ப 


... 


.... 


... 


D ... 


. 


பகற்குறி இடையீட்டின் வகை 

விரி 
பகற்குறியின் வகைகள் 
பகற்குறியின் விரி 
பகைவயின் பிரிவு 
பசலை பாய்தல் என்ற மெய்ப்பாடு 
பசி அடநிற்றல் என்ற மெய்ப்பாடு 
பயன் என்பதன் இலக்கணம் 
பயில்வினால் ஐயமுற்று ஓர்தல் 
பரத்தையிற் பிரிவில் பிரியும் இடங்கள் 
பரத்தையிற் பிரிவின் வகை 
பரத்தையிற் பிரிவின் விரி 
பரத்தையிற் பிரிவுக்காகாக் காலம் 
பரத்தையிற் பிரிவுக்காங் காலம் 
பரத்தையிற் பிரிவுழிப் பிரியும் இடங்கள் 


423 
423 
410 
411 
218 
855 
836 
751 
349 
208 
648 
684 
229 
229 
208 


.... 


... 


.... 


- 


பாகற்கு உரிய திறங்கள் 
பாங்கற் கூட்டத்தின் வகை 


240 
317 


... 


அகத்திணையியல் - பொருள் தொகுப்பு அகரவரிசை 995 


பொருள் 


பக்கம் 


பாங்கற் கூட்டத்தின் வீரி 
பாங்கி அறத்தொடு நிற்கும் திறன் 
பாங்கிக்குரிய திறங்கள் 
பாசறையில் தலைவன் புலம்பற்காங் காலம் 
பாட்டுடைத் தலைவற்குரிய பெயர்கள் 
பாட்டுடைத்தலைவன் 
பாணர்க்கு உரிய திறங்கள் 
பாராட்டெடுத்தல் என்ற மெய்ப்பாடு 
பார்ப்பனப் பாங்கன் இலக்கணம் 
பார்ப்பனப் பாங்கன் திறங்கள் 
பார்ப்பான் முதலியோர் கூற்று நிகழ்த்தும் 


319 
200 
241 
230 

906 
904 , 905 

233 
821 
247 
238 


.. 


... 


.... 


.... 


இடங்கள் 


217 
127 


பாலைக்கருப்பொருள்கள் 
பாலைத்திணைக்குரிய பெரும்பொழுது சிறு 
பொழுதுகளும் அவை அத்திணைக்கு 
உரிமை உடையவாமாறும் 

பி , பு 


137 


.... 


.... 


... 


பிரசாபத்தியம் என்ற மணம் 
பிரமம் என்ற மணம் 
பிரியும் தலைமகற்குரிய இலக்கணம் 
பிரிவாற்றாமை என்ற மெய்ப்பாடு 
பிரிவுழிக்கலங்கலின் வகை 
பிரிவுழிக்கலங்கலின் விரி 
பிரிவுழி மகிழ்ச்சியின் விரி 
புணர்ச்சிக்கு முன்னும் பின்னும் நிகழும் 

மெய்ப்பாடுகள் 
புணர்ந்துழி உண்மை என்ற மெய்ப்பாடு 
புரையறம் தெளிதல் 
புலம்பித்தோன்றல் 
புல்லித்தோன்றும் கைக்கிளை 


255 

254 
219-221 

865 
305 
306 
303 


808 , 9 

862 
859 
826 
887 


996 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
பொருள் 

பக்கம் 
புறஞ்செயச் சிதைதல் என்ற மெய்ப்பாடு 

825 
புறஞ்சொல்மாணாக்கிளவி 

867 
புறநகர்ப்போக்கு 

209 


.... 


பெ , பை , பெர் 


342 , 43 

892 
100 
785 


119 


.... 


.... 


பெட்டவாயில்பெற்று இரவுவலியுறுத்துதல் 
பெருந்திணைக் குறிப்பு நான்கு 
பெருந்திணை - பெயர்க் காரணம் 
பெருமிதத்துக்குரிய நிலைக்களன்கள் 
பெரும்பொழுதும் சிறுபொழுதும் திணைகளுக்கு 

உரியவாமாறு 
பெரும்பொழுது வரையறை 
பைசாச மணம் 
பொச்சாப்பு என்ற மெய்ப்பாடு 
பொதுக்கல்விக்கு உரியவர்கள் 
பொய்யாக்கோடல் என்ற மெய்ப்பாடு 
பொருள்வகை என்பதன் இலக்கணம் 
பொழுது என்ற முதற்பொருளின் கூறுகள் 
பொழுது மறுப்பாக்கம் என்ற மெய்ப்பாடு 


113 
257 
804 
212 
840 

95 
112 
882 


.... 


ம , மி , மீ 


.... 


மடந்த உரைத்தல் என்ற மெய்ப்பாடு 
மடிமை என்ற மெய்ப்பாடு 
மதியுடன் பாட்டின் வகை 
மதியுடன் பாட்டின் விரி 
மருட்கைக்கு உரிய நிலைக்களன்கள் 
மருதக்கருப்பொருள்கள் 
மருதத்திற்கு உரிய பெரும்பொழுது சிறு 
பொழுதுகள் - அவை அத்திணைக்கு 

உரியவாமாறு 


821 
804 
337 
338 
778 


130 


139 


அகத்திணையியல் பொருள் தொகுப்பு அகரவரிசை 


997 


பொருள் 


usb 


.... 


மறப்பு என்ற மெய்ப்பாடு 
மறைந்தவை உரைத்தல் என்ற மெய்ப்பாடு 
மறையிற் புணர்ச்சிக்கு உரியார் 
மறையிற் புணர்ச்சியும் மன்றல் புணாச்சியும் 
மன்றல் புணர்ச்சிக்கு உரியார் 
மிகை என்ற மெய்ப்பாடு 
மிக்க காமத்துமிடல் என்ற பெருந்திணைக் 

குறிப்பு 
மீட்சியுள் வரை தற்கு உரியன 


869 
866 
205 

205 
205 , 206 

805 


.... 


.... 


892 
612 


மீட்சி வகை 


606 , 


மீட்சி விரி 


607 


. 


612 


மீண்டு தன்மனை வரைதலின் வகை 
மீண்டு தன்மனை வரை தலின் விரி 


613 


மீண்டு வரைதல் 


196 


மு , மூ 


849 
108 
109 
661 


... 


முட்டுவயின் கழறல் என்ற மெய்ப்பாடு 
முதல்கரு உரிப்பொருள்களின் பெயர்க்காரணம் 
முதற்பொருள் வகைகள் 
முதியகலாமாகிய ஊடலின் விரி 
முப்பத்திரண்டு கூறும் பதினாறும் எட்டும் 

ஆகும் திறன் 
முல்லைக் கருப்பொருள்கள் 
முல்லை - முதல் கரு அத்திணைக்கு உரியவாமாறு 
முனிதல் என்ற மெய்ப்பாடு 
முனிவுமெய் நிறுத்தல் என்ற மெய்ப்பாடு 
முன்னம் என்பதன் இலக்கணம் 
மூவகைப் பொருள்கள் 


.... 


+ .. 


798 
128 
138 ) 
803 
850 
753 
108 


... 


... 


998 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


பொருள் 


பக்கம் 


மெ 


மெய்ப்பாடு என்பதன் இலக்கணம் 

755 
மெய்ப்பாடு தன்கண்ணும் பிறபொருட்கண்ணும் 

தோன்றும் திறம் 875 
மெய்ப்பாடு பொருட்பாடு என்பது 

755 
மெய்யினும் பொய்யினும் வழி நிலை பிழையாது 

பல்வேறு கவர் பொருட் சொல்லினாடல்...... 350-352 
மெய்யுறு புணர்ச்சி நிகழும் காலம் 

186 
மெய்யே என்றல் என்ற மெய்ப்பாடு 

841 


... 


வ , வை 


... 4 


530 
802 


.... 


... 


க . 


வதுவைச் சடங்கு இன்னது என்பது 
வரை தல் என்ற மெய்ப்பாடு 
வரை தல் வேட்கைப் பொருளவாம் மெய்ப்பாடு 
வரை தல் வேட்கையின் வகை 
வரை தல் வேட்கையின் வீரி 
வரை தற்குரிய கிளவித்தொகை 
வரைந்து மீடற்குரிய கிளவிகள் 
வரைவிடைவைத்துப் பொருள்வயின் பிரிதல் 
வரைவிடைவைத்துப்பொருள்வயின் பிரிதல் வகை .. 
வரைவீடைவைத்துப் பொருள்வயின் பிரிதல் விரி 
வரைவின் இலக்கணம் 
வரைவின் தொகை 
வரைவு கடாதலின் வகை 
வரைவு கடாதலின் விரி 
வரைவு நிகழும் இடம் 
வரைவு மலிவின் வகை 
வரைவு மலிவீன் விரி 
வன்சொல் என்ற மெய்ப்பாடு 


849 
464 
465 
534 
606 
194 
512 
514 
529 
5341 
482 
483 
104 
535 
536 
868 


.... 


2 . 


999 


அகத்திணையியல் பொருள் தொகுப்பு அகரவரிசை 


பக்கம் 


பொருள் 


D ... 


வன்புறையின் இருவகை 
வன்புறையின் விரி 


296 
96 


வா , 


வி 


Det 


வாழ்த்தல் என்ற மெய்ப்பாடு 


12 


வியப்பு 
வியர்த்தல் 
விரைவு 


803 
868 
805 
804 
235 


- 


விறலிக்குரிய திறங்கள் 


வெ , வே 


* ... 


. 


வெகுளிக்குரிய நிலைக்களன்கள் 
வெரூஉதல் என்ற மெய்ப்பாடு 
வேந்தற்கு உற்றுழிப் பிரிவின் காலம் 
வேளாளப்பாங்கன் இலக்கணம் 
வேளாளப்பாங்கன் திறம் 


788 
804 
228 
249 
239 


... 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் - அகத்திணையியல் 

ஒத்தநூற்பாக்கள் அகரவரிசை 


நற்பாத் தொடக்கம் 


நால் 


பக்கம் 


அ 


த . நெ . வீ 


.... 


மா . அ 


மு . வீ 


தொ . வி 


.... 


.... 


அகத்ததும் புறத்ததும் 
அகத்தெழும் அச்சமும் 
அகப்பொருள் கைக்கிளை 
அகப்பொருள் புறப்பொருள் 
அகமெய்ப்பாடே 
அகன்றணைவு கூறல் 
அகன்றுழிக் கலங்கலும் 
அச்சமும் நாணும் 
அடங்கா ஒழுக்கத்து 
அணங்கே விலங்கே 
அணிந்தமை கூறல் 
அதுவே உற்றவன் ஒழுக்கமும் 
அந்நிலை மருங்கின் 
அயலார் மணமுரசு 
அயலோராயினும் 
அயில்வேல் அத்திரம் 
அரசர் அல்லா ஏனை 
அரிவை மைந்தனும் 
அருளொடு புணர்ந்த 
அருள் முந்துறுத்த 
அலம்வரல் கண்ணிமைப்பு 
அலர் பெரிது என்றலும் 
அல்குல் தைவரல் 
அல்ல குறிப்படுதலும் 
அவருள் , தாய் அறிவுறுதலின் 
அவற்றுள் , இளமையும் 


வீர . உரை 
திரு , மு . வீ 
ந . அ 
தொல் 
தொல் . 
தொல் . 
மா . அ 
வீர . உரை 
தொல் , 
மா . அ 
தொல் . 


98 
465 
101 
101 
757 
500 
898 
186 
686 
799 
298 
759 

97 
551 
587 
213 
215 
682 
251 
687 
274 
568 
821 
451 
562 
758 


மு . வீ 


இறை . கள 
மா . அ 
தொல் . 
தொல் , 
மா . அ 


1 .. 


த . நெ . வி 


தொல் 
இறை . அக 


வீர . உரை 


... 


அகத்திணையியல் - ஒத்தஙற்பா அகரவரிசை 


1001 


நூ , தொடக்கம் 


நூல் 


பக்கம் 


மு . வீ . 


.... 


- .. 


மு.வீ 


தொல் . 


, 


Sour 


அவற்றுள் , களவு 
அவற்றுள் , கைக்கிளை 
அவற்றுள் , நடுவண் ஐந்திணை 
அவற்றுள் , நாற்றம் முதலா 
அவன் குறிப்பு அறிதல் 
அவன் வரம்பு இறத்தல் 
அவைதாம் , நற்சிருங்காரம் 
அழகுற உணர்த்தும் 
அறக்கழிவுடையன 
அறநிலை ஒப்பே 


... 


261 

102 
108 , 116 

345 
687 
192 
753 
377 
470 


- 


மா . அ 
தொல் . 
தொல் . 
வீர . உரை 
மா . அ . 
தொல் 
இறை . அக . 
உரை . மேற் 
தொல் . 


.... 


... 


.... 


மா . அ 
வீ . சோ 


... 


255 
200 , 550 

588 
154 
102 
234 
887 
829 
338 


அறத்தொடு நிற்கும் 
அறன் அறி செவிலி 
அறிந்தோர் ஆய்ந்த 
அன்புடைக் காமம் 
அன்புதலைப் பிரிந்த 
அன்புறு தகுந் 
அன்னபிறவும் அவற்றொடு 
அன்னவகையான் 


மு.வீ 


தொல் . 
தொல் 
தொல் 
தொல் 


ஆங்கனம் புணர்ந்த 
ஆங்குணர்ந்தல்லது 


இறை . அக 
இறை . அக் 


.... 


.... 


மா . அ 


ஆண்டு வரையாது 
ஆய்ந்தவன் கையுறை 
ஆய் பெருஞ்சிறப்பின் 
ஆராய்ந்து ஆதியின் 


318 
342 
373 
534 
345 
248 
534 


மா . அ 
தொல் , 


.... 


மா . அ 


126 


1002 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


ந . தொடக்கம் 


நால் 


பக்கம் 


வீர , 


161 


மு . வீ 


... 


ஆரே புன்னகை அரசு 
ஆவணி முதலா 
ஆற்றது தீமையும் 
ஆற்றது பண்பும் 
ஆற்றாது உரைத்தல் 


தொல் , 
தொல் . 
திரு , மு வீ 


114 
451 , 482 

237 
374 


.... 


மா . அ 
தொல் . 
தொல் . 


279 
242 


622 , 731 


மு . வீ 


ந . அ 
திரு, மு . வீ 
இறை . அக 
இறை .அக 


132 
752 
279 
345 
373 
365 
205 


மா . அ 


... 


மா . அ 


.... 


இடந்தலை பாங்கற்கூட்டம் 
இடிந்துவரை நிறுத்தலும் 
இடைச்சுர மருங்கின் 
இந்திரன் ஊரன் எழில்மிகு 
இப்பொருள் பயக்கும் 
இயற்கை பாங்கன் 
இரந்து குறை பெறாது 
இரந்துகுறையுற்ற 
இரந்து பின் நிற்றல் 
இரந்து கொண்டுறுதற்கு 
இரவுக்குறியே இகவாது 
இரவுக்குறியே காலையான 
இரவுக்குறி வேண்டல் 
இரவு மனை இகந்த 
இருதிணைத் தொழிலும் 
இருபிறப்பாளர் 
இருவகைக்குறி பிழைப்பு 
இருள் நிலை உச்சி 
இருள்புலர்காலை 
இளமைத் தன்மை 
இளமையும் வனப்பும் 
இளிவே இழவே 


. 


- 


இறை . அக 
தொல் . 
திரு , மு வீ . 
இறை . அக 
வீர . உரை 
மு . வீ 
தொல் 
த- நெ.வி 
ந . அ 


192 
192 
432 
192 
175 
217 
450 
118 
120 
376 
758 
799 


.. 


மா . அ 
வீர . உரை 


தொல் 


1003 


அகத்திணையியல் - ஒத்த நூற்பா அகரவரிசை 


நூல் 


பக்கம் 


ந . தொடக்கம் 


.... 


தொல் 
வீர , 


.... 


வீர 
தொல் 
மா . அ 


மா , அ 


மா . அ 


இறைச்சிதானே 
இறைச்சிப் பெருமையோடு 
இறைச்சிப் பொருள்வகை 
இறைச்சியிற் பிறக்கும் 
இறைவனைப் பயந்தவள் 
இறைவன் இறைவிமுன் 
இறைவன் கூறுதல் 
இறைவன் மகிழ்ச்சி 
இற்றென வகுத்தல் 
இனிதுறுகிளவியும் 
இன்பமும் பொருளும் 
இன்புறத் தலைமகள் 
இன்னணம் இயம்பிய 
இன்னார்க்கு இன்னுழி 


886 
157 
161 
887 
608 
641 
303 
639 
759 

883 
113 , 261 

622 
552 
754 


மா . அ 
வீர . உரை 
தொல் , 
தொல் 


மா . அ 


... 


மா . அ 


.. 


. 


2000 


469 
877 
606 


tn . 


.. 


உடம்பும் உயிரும் 

தொல் 
உடனுறை உவமம் 

தொல் 
உடன்கொடு போய உரவோன் 

மா . அ 
உடன்போக்கு உணர்த்தல் 

மா . அ 
உட்கோள் நிலைமை 

வீர . உரை 
உணர்ப்புவயின் வாரா 

இறை . அக 
உணர்ப்புவரை இறப்பினும் 

தொல் 
உணர்வதற்கு அரிதாம் 

மா . அ 
உயர்ந்தோர்க்கு உரிய 

தொல் 
உயர்மொழிக் கிளவியும் 

தொல் 
உயிரினும் சிறந்ததன்று 

தொல் 
உய்த்துணர்வின்றி 

தொல் 
உரவோற்கு இருளை உடன்போக்கு மா . அ 
உரன்பயில் பாங்கியொடு 

மா . அ 


564 
759 
687 
686 
883 
213 
248 


4691 
756 , 799 

569 
588 


1004 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நா . தொடக்கம் 


நூல் 


பக்கம் 


தொல் 


மா . அ 


.. 


178 
618 
284 
832 
238 


.... 


உரிப்பொருள் அல்லன 
உரைத்தவற்றினுள் முதல் 
உவகை உரைத்தல் 
உவமப்போலி ஐந்து 
உழைக்குறுந் தொழிலும் 
உளமலிகா தல் 
உள்ளத்துணர்ச்சி 
உள்ளுறுத்தி தனோடு 
உள்ளுறை உவமம் 
உள்ளுறை தெய்வம் ஒழிந்ததை 
உறுகண் ஓம்பல் 
உ.றுப்பறை குடிகோள் 
உற்றுழி அல்லது 


மா . அ 
தொல் 
தொல் 
ந . அ 
இறை . அக 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 


261 
373 
882 
879 

882 
248 , 550 

799 
200 


எ 


தொல் . 


.... 


மா 


. 


.... 


மு . வீ 


.... 


... 


எண்ணரும் பாசறை 
எய்திய இருவருள் 
எல்லார்க்கும் உரியன 
எல்லா வாயிலும் 
எல்லுக்குறி இடையீடு 
எளித்தல் ஏத்தல் 
எள்ளல் இளமை 
எற்பாடு நெய்தற்கு 
எற்பாட்டுரிமை 


தொல் 
மா . அ 
தொல் . 
தொல் 


223 
272 

213 
234 , 687 

451 
200 , 550 

799 
122 
118 


... 


.... 


மு.வீ 


தொ , வி 


ஏமப்பேரூர் 
ஏனை உவமம் 
ஏனைக்காவல் 
ஏனைய பிரிவும் 


தொல் 
தொல் 


.... 


537 
884 
215 
228 


மு வீ 


... 


தொல் 


1005 


அகத்திணையியல் - ஒத்த நூற்பா அகரவரிசை 


நா . தொடக்கம் 


நூல் 


பக்கம் 


ஐ 


.... 


ஐந்திணையுடையது 
ஐயம் அழிதலும் 
ஐவகைக் குரவர் 


ந . அ 
திரு , மு . வீ 
வீர. உரை 


102 
346 
758 


மா . அ 


தொல் 


... 


ஒண்டொடி தாயுடன் 
ஒண்டொடிமாதர் 
ஒரு சிறை நெஞ்சமொடு 
ஒருதலை உரிமை 
ஒரு திணைக்கு உரிமை 
ஒருதிணைக்கு உரியன 
ஒழிந்தோர் கிளவி 
ஒழிபெனப்படுவது 
ஒன்றாத்தமரினும் 
ஒன்றாப்பொருள்வயின் 


தொல் 
தொல் 
ந . அ 
வீர 
தொல் 


... 


588 
727 
743 
567 
874 
162 
733 

714 
207 , 622 

207 


1 . 


---- 


... 


தொல் 
தொல் 


.... 


ஓதலும் காவலும் 
ஓதலும்தூதும் 
ஓதல் காவல் 
ஓதல்பகையே 
ஓதிய வேனிலொடு 


இறை . அக 
தொல். 
இறை . அக 
தொல் 
வீர . 


212 
212 , 217 
207 , 638 
207 , 638 

128 


மா . அ 


திரு , மு , வீ 


கடவுளது ஆணையின் 
கண்ட வர் கூறல் காதல் 
கண்டு வந்தெதிர் கொளல் 
கண்ணிணை புகுமுகம் 


283 
687 
627 
278 


மா . அ 


மா . 


1006 


இலக்கணவிளக்கம் 


--- 


பொருளதிகாரம் 


நா . தொடக்கம் 


நா 


எல் 


பக்கம் 


தொல் . 


.... 


685 
483 


மா . அ 


.... 


மு. வீ 


- .. 


மா . அ 


.... 


மா . அ 


.... 


கயந்தலை தோன்றிய 
கரத்தல் மறுத்தல் 
கருதற்கு அமைந்த 
கருப்பொருள் களனாம் 
கருப்பொருள் தெய்வம் 
கருப்பொருள் பிறக்கும் 
கலவி உரைத்தலும் 
கலுழ்தலின் பாங்கி 
கல்வி தறுகண் 
கல்வி நலங்கூறல் 
கவினுடை நற்றாய் 
கழிவினும் வரவினும் 
களவினுள் தவீர்ச்சி காப்பு 
களவினுள் தவிர்ச்சி வரைவின் 
களவும் கற்பும் 
களவெனப்படுவது 
கற்பினுள் துறவே 
கற்பினுள் பிரிந்தோன் 
கற்புடைத் தையல் 
கற்புறு காமமும் 
கற்பெனப்படுவது கரணமொடு 
கற்பெனப்படுவது கற்பினை 
கற்பொடு புணர்ந்த 


.... 


158 
மா . அ 

887 
மு . 

125 
ந.அ 

887 
296 

551 
தொல் 

799 
திரு , மு . வீ 691 

614 
தொல் 

242 
இறை . அக 

193 
194 

179 
தொல் , நச் - மே ... 

261 
இறை. அக . 207 , 639 
இறை . அக 

687 

377 
தொல் 

234 
தொல் 

533 

630 
மா . அ 

552 


மா . அ 


மா . அ . 


HD . 


வீர 


.. 


மு.வி 


... 


காடு கார் மாலை 
காட்சி ஐயம் தெளிதல் 
காட்சி முதலா 
காண்டல் சந்தயம் 
காதல் பரத்தை 


ந . அ 


130 
262 
191 

262 
219 , 631 


... 


மா . அ 


தொல் 


. 


1007 


அகத்திணையியல் - ஒத்தநூற்பா அகரவரிசை 


நா . தொடக்கம் 


நால் 


பக்கம் 


த . நெ , வி 


... 


434 

652 
197 , 542 

687 
251 

199 
199,468 


மா . அ 
இறை . அக 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
இறை , அக 


.... 


239 


... 


.... 


காதல் மிகவின் 
காந்தன் பரத்தையின் 
காப்புக் கைமிக்கு 
காமக் கடப்பினுள் 
காமஞ்சான்ற கடைக்கோள் 
காமஞ்சொல்லா 
காமத்திணையின் 
காமநிலை யுரைத்தலும் 
காம நீத்த பால் 
காமப் புணர்ச்சியும் 
காமம் மிக்க கழிபடர் 
காரிகை வேற்றுமை 
காரும் மாலையும் காட்டிற்கு 
காரும் மாலையும் 
காரே பெரும்பொழுதே 
கார் காலத்துரிமை 
காலமே பருவம் 
காலம் உலகம் 
காவல் அறப்புறம் 
காவல் பாங்கின் 
கானல் தோன்றல் 
கானல் நீர் ஓடல் 


251 
179, 279 

470 
551 
122 
120 


மா . அ 


மு . வீ 


தொல் 


.... 


தெ 


தொ . வி 


தொ . வி 


தொல் 


.... 


மு . வீ 


121 
113 

94 

214 
207 , 638 

123 
124 


தொல் 


மு . வீ 
மு . வீ 


தொல் 


தொல் 


கிழவி சொல்லின் 
கிழவி நிலையே 
கிழவோட்கு உவமம் 
கிழவோற்காயின் இடம் 
கிழவோற்காயின் உரனொடு 
கிழவோன் அறியா 
கிளந்த வரைவிற்கு 


.... 


883 
240 
883 
883 
883 


தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
மா . அ 


269 
535 


1008 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


நா . தொடக்கம் 


நால் 


பக்கம் 


.... 


மு.வி 


.... 


.... 


கீரை வழுதுணை 
குடவரைக் குறிஞ்சியும் 

மு . வீ 
குரிசிற்கின்புற 

மா , அ 
குலமகன் உட்கோள் 

மா . அ 
குலனெதிர் கோடல் 

மா . அ 
குவளை மலர் தல் 
குறித்தெதிர் மொழிதல் 

தொல் 
குறிப்பறிதலோடு 

திரு , மு . வீ 
குறிப்பே குறித்தலு 

தொல் 
குறியிடங்கூறல் ஆடிடம் திரு , மு . வீ 
குறியெனப்படுவது என்ப தொல் 
குறியெனப்படுவது மொழிப இறை . அக 
குறையுற உணர்தல் 

தோல் 
குறையுறற்கு எதிரிய 

தொல் 
குறையுறு புணர்ச்சி 

இறை . அக 
குறையுறும் கிழவனை 

இறை . அக 
குறையுற்று நிற்றல் 

திரு , மு . வீ 


161 
153 , 178 

376 
375 
627 
123 
239 
374 
278 
411 
192 
192 
338 
373 
374 
373 
346 


.... 


Dae 


கூகை ச 


மு . வீ 


மு . வீ 


.... 


தொ , வி 


சகோரம் 
கூதிரும் யாமமும் 
கூதிர்க்கு உரிமை 
உதிர் உயவை 
கூதிர் யாமம் 
கூதிர் வேனில் 
கூழை விரித்தல் 


மு . வீ 


123 
122 
121 
122 
120 
114 
818 


.... 


ந . அ 
த . நெ . வீ 


தொல் 


கை 


கைகோள் இரண்டென 
கைக்கிளை உடையது 


மா . அ 


... 


279 
102 


ந . அ 


அகத்திணையியல் - ஒத்தநூற்பா அகரவரிசை 


1009 


நூல் 


பக்கம் 


ந . தொடக்கம் 


தொல் 


.... 


கைக்கிளை முதலா 
கையடை மகிழ்ச்சி 
கையறு புலம்பும் 


த , நெவி 


100 
559 
160 


கொ , கோ 


கொண்டு தலைக் கழிந்துழி 
கொடுப்போரின்றியும் 
கோடை வீசல் 


மா , அ 
தொல் 


534 
204 , 529,534 

123 


மு . வீ 


ச , சா , 


சி , சூ 


மா . அ 


293 


மா . அ 


சந்தயம் தவிர்த்தல் 
சார்தல் வினாதல் 
சாற்றா எழுவரும் 
சிறந்துழி ஐயம் 
சூழ்தலும் உசாத்துணை 


319 
234 
272 
248 


தொல் 
தொல் 


செ , சே , சொ , 


மா . அ 


.... 


செம்மல் பாங்கனை 
செய்பொருள் அச்சமும் 
செலவறிவுறுத்தல் 
செலவிடை அழுங்கல் 
செல்வம் புலனே 
செவிலி கிளவி 
சென்றது நிகழ்வது 
சேடி வீனவிய செவிலிக்கு 
சேறலின் தந்த 
சேறல் துணிதல் வேழம் 
சொல்லிய அல்ல ஒன்றினும் 


தொல் 
மா . அ 
தொல் 
தொல் 
தொல் 


... 


322 
221 
174 
227 
799 
242 
751 
486 
311 
345 
877 


ந . அ 


மா . அ 


மா . அ 
திரு , மு . வீ 


ந . அ 


127 


1010 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


நா . தொடக்கம் 


நால் 


பக்கம் 


சொல்லெதிர் மொழிதல் 
சொல்லே ஆயினும் 


தொல் 


200 
872 


.... 


தொல் 
இறை . அக 
தொல் 
தொல் 


... 


ஞாயிறு திங்கள் அறிவே 
தந்தை தன்னையர் 
தந்தையும் தன்னையும் 
தலைவரு வீழுமநிலை 
தலைவன் தலைவி பார்ப்பான் 
தலைவன் தலைவியோடு 
தலைவன் தன்பதிக்கு 
தவலருஞ்சிறப்பின் 
தழை கொண்டு சேறல் 
தறுகண்மை புலமை 
தன்னயம் தெளிதலும் 
தன்னும் அவளும் அவனும் 
தன்னுள் குறிப்பினை 
தன்னுறு வேட்கை 


743 
562 
201 
587 
721 
726 
500 
882 
374 
758 

283 
562 , 587 

373 
469 


ந . அ 
மா . அ 
தொல் 
திரு , மு . வீ 
வீர . உரை 
த , நெ . வி 
தொல் 
இறை . அக 
தொல் 


D 


.. 


.. 


தா , தி 


வீர 


தாயறிவுறுதலின் 

தொல் 
தாய் துஞ்சாமை 

மா . அ 
தாளியும் பூவலும் 
தானே அவளே தமியர் 

இறை . அக 
தானே சேறலும் 

தொல் . 
திணையே கைகோள் 

ஆறே இறை . அக 
திணையேகைகோள் உரைத்தனரே தொல் 
திணையே கைகோள் உறுப்பே 

ந . அ 
திணை மயக்குறுதலும் 

தொல் 
திருமால் குறும்பொறை 


201 
454 
161 
269 
218 
715 
715 
715 
175 
130 


.... 


மு . வீ 


- 


அகத்திணையியல் --ஒத்தநூற்பா அகரவரிசை 


1011 


நூ . தொடக்கம் 


நூல் 


பக்கம் 


திரை நீர் வருணன் 
தினையே தருப்பணம் 


த . நெ 

வி 
த . நெவி 


135 
135 


.... 


.... 


.... 


த . தெ . வி . 


து , தூ தெ , தொ , தோ 
துறவறிவுறுத்தல் 

மா . அ 

514 
துன்புறுபொழுதினும் 

தொல் 

227 
தூது இடையிட்ட 

தொல் 

207 
தெய்வம் உணாவே 

தொல் 

124 
தெய்வம் செல்வர் 

தொ.வி , மு. வீ 125 
தெய்வம் புணர்ப்ப 

283 
தெய்வம் மானிடம் 

124 
தெரிந்துடம்படுதல் 

தொல் 

825 
தென்றலடித்தல் 

123 
தேர்ந்து விலக்கல் 

மா . அ 

423 
தொல்லவை உரைத்தலும் தொல் 234 , 236 
தோழிக்குரியவை 

இறை . அக 200 , 545 
தோழிதானே செவீலியது தொல் 

248 
தோழிதாயே பார்ப்பான் 

தொல் 

212 
தோழியின் முடியும் 

தொல் 

192 
தோழியும் செவிலியும் 

தொல் 

883 


மு வீ 


.... 


.... 


.... 


ந 


... 


.... 


தொல் 
தொல் 


... 


தொ . வி 


நகையே அழுகை 
நடுவு நிலைத் திணையே 
நண்பகல் வேனில் 
நண்பகற்கு உரிமை 
நற்றமர்க்கு அவ்வுழி 
நற்றாய் கண்டோர் பாணன் 
நற்றாய் தன்னை 
நன்னில மருதமும் 


760 , 799 

120 
122 
118 
552 
721 

588 
153 , 179 


மா . அ 


... 


... 


ந . அ 


மா . அ 


மு.வீ 


.... 


1012 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


ந . தொடக்கம் 


கால் 


பக்கம் 


நா , நி 


.. 


தொல் 
தொல் 
தொல் 
தொல் 


1 .. 


வீர . உரை 


. 


நாடக வழக்கினும் 
நாட்டம் இரண்டும் 
நாணு நெஞ்சலைப்ப 
நாற்றமும் தோற்றமும் 
நாற்றம் சுவையே 
நாற்றம் முதலா 
நிலம் பெயர்ந்துறைதல் 
நிலம் வேறு ஒன்றெனும் 
நிறைத்தேன் அழித்தலும் 
நினைதல் வினாதல் 


106 
277 
458 
345 
159 
345 
235 
269 
135 
321 


.... 


மா . அ 
தொல் 


.. 


மா . அ 


.... 


த . நெவி 


4 . 


நூ , நெ 


வீ . சோ 


DR . 


நூலியல் முறைமை 
நெஞ்சும் நாணும் 
நெறிப்படு கருமம் 


ந . அ 
ந . அ 


156 
743 
74 ) 


.... 


... 


.... 


.... 


.... 


பகல் புணர்களனே 
பகற்குறி தானே 
பகையே செருவே 
பண்பிற்பெயர்ப்பினும் 
பயங்கெழு துணை அணை 
பயந்தோள் தன்னை 
பரத்தைமை மறுத்தல் 
பரத்தையிற் பிரிந்த 
பரத்தையிற் பிரிவே 
பரத்தையின் அகற்சியின் 
பரத்தை வாயில் 


தொல் 

192 
இறை . கள 

192 
வீர . உரை 

753 
ந . அ 

365 
தொல் 

884 
ந . அ 

723 
ந . அ 

686 
இறை அக 

229 
இறை . அக - 209 , 687 
தொல் ...207,633 
தொல் 219 , 398 


1013 


கத்திணையியல் - ஒத்த நூற்பா அகரவரிசை 


பக்கம் 


நால் 


நூ . தொடக்கம் 


மு. வி 


தொ . வீ 
திரு, மு . வீ 


பருவம் காரே கூதிர் 
பருவம் கார் கூதிர் 
பருவம் கூறல் 
பழுதறக் கூட்டல் 
பனிஎதிர் பருவமும் உரித்து 
பனி எதிர் பருவமும் உரியது 
பன்னூறு வகையினும் 


114 
114 
567 
410 
120 
122 


மா . அ 


தொல் 


மு . வீ 


தொல் 


... 199 , 550 


மா . அ 


1 


377 
279 
310 


மா . அ 


412 


பாங்கி இறைவன் 
பாங்கியிற் கூட்டம் 
பாங்கிலன் தமீயோள் 
பாங்குணர் வையுற 
பாசறைப் புலம்பலும் 
பாராட்டெடுத்தல் 
பார்ப்பார் அறிவர் 


இறை . அக 
த நெவி 
தொல் 
தொல் 
தொல் 


231 
823 
747 


.... 


பிரிந்தமை கூறல் 
பிரிந்தவழிக் கலங்கல் 
பிரிவகை உணர்த்தலும் 
பிரிவறிவித்தல் 
பிரிவின் நீட்டம் 
பிரிவு கூறல் 
பிறிதொடு படா அது 
பிறைதொழுக என்றல் 
பிற்கணை நீக்கி 
பின்பனிக்கு உரிமை 
பின்பனி தானும் 
பின்பனி படுமே 


திரு , மு . வீ 
தொல் 
த நெ . வி 
திரு , மு. வீ 
இறை . அக 
திரு , மு . வீ 
தொல் 
திரு, மு . வீ 


691 
305 
692 
691 
228 
691 
882 
353 
757 
121 
120 
122 


No 


வீர . உரை . 


தொ . வீ 


தொல் 
மு . வீ 


1014 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


நூ . தொடக்கம் 


நால் 


பக்கம் 


பு 


இறை . அக 


.... 


தொல் 


.... 


687 
207 
515 
153 


தொல் 


.... 


த. நெ . வி 


153 


.on 


தொல் . மு . வீ 
இறை . அக 
ந . அ 
தொல் 


.... 


புகழும் கொடுமையும் 
புகழும் மானமும் 
புகுமுகம் புரிதல் 
புணர்தலும் 

... என்மனார் 
புணர்தலும் 

... வகைத்தே 
புணர்தல் பிரிதல் 
புணர்ந்த பின்றை 
புணர்ப்பதும் பிரிப்பதும் 
புதுமை பெருமை 
புதுவதுவாகப் புணர்ந்துழி 
புரந்த நிமித்தம் 
புலத்தலும் ஊடலும் 
புல்லுதல் மயக்கும் 
புல்லென்று இரங்கல் 
புறஞ்செயச் சிதைதல் 
புறத்தோர் ஆங்கண் 
புறமெய்ப்பாடே 
புனமயில் சாயலை 


.... 


153 
345 
269 
799 
283 
588 
686 
243 
413 
827 
223 
758 
307 


.. 


மா . அ 
தொல் 
தொல் 
மா . அ 
தொல் 
தொல் 
வீர . உரை 


.... 


மா . அ 


ub 


மா . அ 


பூங்கொடி மாலையம் 
பூப்பின் புறப்பாடு 
பூப்புமுதல் முந்நாள் 


தொல் 
இறை . உரை 


415 
229 
280 


பெ 


பெட்டவாயில் பெற்று 
பெட்டவாயில் உறுத்தோன் 
பெண்டிர் ஆயினும் 
பெருகும் இல்வாழ்க்கை 


தொல் 
மா . அ 
வீர . உரை 
மா . அ 


345 , 355 

345 

759 
.207 , 639 


1015 


அகத்திணையியல் - ஒத்த நூற்பா அகரவரிசை 


நா . தொடக்கம் 


நூல் 


. 


பெருந்திணை 

ந . அ . 
பெருமானால் சிறப்பு 
பெருமையும் உரனும் 

தொல் 
பெற்றவழி மகிழ்ச்சியும் 

பே , பொ 


102 
218 
186 
304 


தொல் 


மு . வீ 


.... 


மு . வீ 


பேதைக்கு என்பொருள் 
பேதையை இரந்து 
பொய்யும் வழுவும் 
பொருந்தாக் காமம் 
பொருப்பே வெம்பரல் 
பொருள்வயின் பிரிதலும் 
பொழிலிடைச் சேறல் 
பொழுது தலை வைத்த 
பொழுதும் ஆறும் காப்பும் 
பொழுதென மாலைக்கு 
பொற்புடைத்தாகப் புகன்ற 
பொற்றாமரை இந்திரன் 
போக்கவுறுத்தல் 
போக்கறிவுறுத்தல் ஐந்தே 
போக்குடன் அறிந்தபின் 


மா . அ . 

517 
மா . அ 

376 
தொல் 

534 

102 
தொ . வி 

112 
தொல் ... 219 , 638 

310 
தொல் 

901 
இறை . அக 

469 
தொ . வீ 

118 
மா அ 

589 

152 
மா . அ 

498 
மா . அ 

692 
தொல் 

582 


.... 


.. 


... 


ம 


898 


ந . அ 
திரு , மு . வீ 


.... 


மடலேறுதலொடு 
மணமுரசு கூறல் 
மதியுடன் படல் 
மயக்கம் பெயர்ப்பே 
மருதம் நெய்தல் 


மா . அ 
வீ . உரை 


641 
338 
758 
120 
122 
306 


ந . அ 


மு. வீ 


ena 


மருள் பெற நிகழ்த்தலும் 


மா . அ 


1016 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நா . தொடக்கம் 


நூல் 


பக்கம் 


ந . அ 


வீர 


ந . அ 
த . நெ . வி 


தொல் 
தொல் 
தொல் 


.... 


மலர் தலை உலகத்து 
மலை இருள் முன்பனி 
மல்குகார் மாலை 
மறுதலையில்லா மாண்பு 
மறுவில் செய்தி 
மறைந்த ஒழுக்கத்து 
மறைந்தவற் காண்டல் 
மறையோர் மன்னர் 
மறை வெளிப்படுத்தலும் 
மனையோள் கிளவியும் 
மனைவி உயர்வும் 
மனைவி தலைத்தாள் 
மனைவி முன்னர் 
மன்னர் பாங்கின் 
மன்னனைக் குறிவால் 


மு . வீ 


100 
126 
120 
550 
249 
629 
468 
212 
630 
747 

687 
234 , 687 
234 , 687 
215 , 217 

425 


.... 


தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 
தொல் 


மா . அ . 


மா 


.... 


மா . அ . 
தொல் 


.... 


மாட்சியின் வேண்டல் 
மாயோன் மேய 
மாலைக்கு உரிமை 
மாலையாமம் ....எற்பாடு 
மாலையாமம் வைகறை 
மாற்றலர் விலங்கல் 
மான் விழிக்கு இகுளை 


தா . வி . 
மு . வீ 


429 
107. 112 

118 

18 
115 , 117 

758 
454 


. 


ந . அ 


வீ . 


உரை 


மா . அ 


. 


மீ 


மா . அ 


மிகைபயில் களவு 
மின்னிடை வருத்தம் 
மீனே கடல்பனி 


மா . அ 
வீர 


562 
470 
134 


... 


1017 


அகத்திணையியல் - ஒத்த நூற்பா அகரவரிசை 


நூ . தொடக்கம் 


நால் 


பக்கம் 


த . நெ . வி 


மு . வீ 
மு . வீ 


P ... 


த . நெ . வி 


தொல் 


முட்டுவயின் கழறல் 

தொல் 

465 
முதலெனப்படுவது 

தொல் 

109 
முதலொடு புணர்ந்த 

தொல் 111 , 289 
முதல் கரு அணைந்த 

109 
முதல் கரு உரிப்பொருள் என்ற தொல் 

109 
முதல் கரு உரிப்பொருள் மூன்று 

109 
முதல் நிலம் பொழுது 

110 
முந்திய தூலோர் 

261 
முந்நாள் அல்லது 

193 
முந்நீர் வழக்கம் 

தொல் 

223 
முயற்சி இல் தெய்வம் 

மா . அ 

310 
முயற்சிக் காலத்து 

தொல் 

338 
முருகனும் இரவியும் 

த. நெ.வி 

134 
முருகியம் குறிஞ்சி 

த. நெ . வீ 

135 
முலைவிலை கூறல் 

திரு , மு . வீ 516 
முலைவிலை விடுத்தமை 

மா . அ 

537 
முல்லை குறிஞ்சி 

தொ.வி மு.வீ ... 108 
முறைபெறச் சூத்திரம் 

மா . அ 

689 
முற்றிழை குறியிடம் 

மா . அ 

412 
முன்உரை முன்னிலை 

மா . அ 

542 
முன்பனிக் குரிமை 

தொ . வி 

121 
முன்னிலை அறனென 

தொல் 

550 
முன்னிலைப் புறமொழி 

தொல் 

234 
முன்னிலையாக்கல் 

தொல் 

284 , 295 
முன்னுறவுணர்தல் 

ந . அ 

338 
முன்னைய நான்கும் 

தொல் 181 , 262 
முன்னைய மூன்றும் 

தொல் . 

100 


.... 


.... 


N 


.... 


.... 


... 


128 


1018 


லக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


நா , தொடக்கம் 


நூல் 


பக்கம் 


மூ 


மூப்பே பிணியே 
மூன்றன் பகுதியும் 


தொல் 
தொல் 


799 
207 


.... 


மெ , மே , மொ , 


மா . அ 


மா . அ 


.... 


மெய்ப்பாட்டியல் வகை 
மெய்தொட்டுப் பயிறல் 
மெல்லியல் வேற்றுமை 
மென்னகை வெள்ளணி 
மேலோர் கரணமும் 
மேலோர் 

முறைமை 
மேலோர் மூவர்க்கும் 
மேவிய சிறப்பின் 
மொழி எதிர் மொழிதல் 


வீர உரை மே 757 
தொல் 284,295 

552 
663 

534 
தொல் 

218 
தொல் 

534 
தொல் 

215 
தொல் 

239 


மா . அ 


.... 


... 


யா 


யாமத்து உரிமை 
யாறும் குளனும் காவும் 


தொ . வி 
தொல் 


118 
233 


121 


தொ . வி 
தொல் 


274 


4H .. 


மா . அ 


304 


D. 


வசந்தத்து உரிமை 
வண்டே இழையே 
வரிவளை செலவினை 
வருத்தமிகுதி கட்டுங்காலை 
வருத்தம் இகழ்வே 
வருத்தம் கூறல் 
வருந்தொழிற்கு அருமை 
வருநெறி நினைந்து 
வரையே 

நிலனவை 


தொல் 
வீர . உரை 
திரு . மு வீ 
தொல் 
த .நெவி 
ந . அ 


242 
759 
486 
450 
436 
112 


4 . 


... 


1019 


அகத்திணையியல் - ஒத்த நற்பா அகரவரிசை 


நூல்கல் 


பக்கம் 


நூ . தொடக்கம் 


தொ , வி 


தொல் 
மா . அ 


.... 


வரையே வனமே சுரமே 
வரவிடை வைத்த 
வரைவு மலிவீன் வகையினை 
வரைவு 

வேட்கை 
வரைவெனப்படுவது 
வழி நிலைக்காட்சியும் 


112 
199 , 550 

536 
279 
534 
278 


மா . அ 


மா அ 


மா . அ 


வா 


.. 


மு . வீ 


.... 


வாடை அடித்தல் 
வாட்டம் கூறல் 
வாட்டம் வீனாதல் 
வாயில் கிளவி 
வாயில் மறுத்தலும் 
வாயில் வேண்டல் மறுத்தல் 
வாயினும் கையினும் 


திரு , மு . வீ 
திரு , மு . வீ 
தொல் 


122 
692 
346 
248 
689 
649 
207 


மா . அ 


மா . அ 
தொல் 


வி , வி 


மு . வீ 


தொ . 


மா . அ 


விடியற்கு உரிய 
விடியற்கு உரிமை 
விதி இருநான்கிவை 
விமலை காளை விடலை 
வினாதலும் விடுத்தலும் 
வினைவயின் பிரிந்தோன் 
வீங்கு உலவைக்கால் 


மு. வீ 


124 
118 
346 
123 
322 
240 
123 


த நெ 
தொல் 


.... 


வெ 


வெய்யோன் பாடு 

ந அ 
வெளிப்படைதானே ஒக்கும் 

தொல் 
வெளிப்படை தானே வீரிக்குங்காலை இறை . அக 
வெற்பன் குறவர் 

த . நெ . வி 


120 
562 
562 
134 


... 


1020 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பால்தொடக்கம் 


நால் 


பக்கம் 


மு . வீ 


FM 


.... 


வே , வை 
வேங்கை காந்தள் 

135 
வேட்கை ஒருதலை 

தொல் 

191 
வேண்டிய கல்வி 

தொல் 

228 , 6.38 
வேந்தற்கு உற்றுழி 

இறை . அக 

219 
வேந்தன் இருட்குறி 

மா . அ 

433 
வேந்துவினை இயற்கை 

தொல் 213 , 217 
வேந்துவினை பார்ப்பார்க்கு இறை . அக 

217 
வேந்துறு தொழிலே 

தொல் 

228 , 638 
வேற்கர முருகன் 

123 
வேனில் நண்பகல் 

ந . அ 

120 
வேனிற்கு உரிமை 

தொ . வீ 

122 
வைகுறு வீடியல் 

தொல் . மு . வீ 118 
வைகறைக்கு உரிமை 

தொ . வீ 

118 
வைகறைக்கு உரிய 

123 


மு . வீ 


.... 


.... 


... 4 


மு , வீ 


1021 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 


அ 

அத்தம் - அரியவழி 

அந்தாரம் - அழகிய 
அகலம் - மார்பு 

நாரத்தை 
அகலறை - அகன்றபாறை அமலுதல் - நெருங்குதல் 
அகற்சி- அகலுதல் 

அமலை-- திரட்சி 
அகையெரி- கொழுந்துவிட் அமளி - படுக்கை 

டெரியும் தீ அகலுழ்தல் - அழகு 
அசும்பு - திவலை 

சோர்தல் 
அச்சு - அச்சம் 

அம்பரம்- ஆகாயம் 
அஞர் - துன்பம் 

அம்பல் - பழிச்சொல் 
அஞ்சனி- காயா 

அம்போருகம் - தாமரை 
அஞ்ஞை - அன்னை , மகள் ( வீழா ) அயர் தல் - கொண் 
அடம்பு - அடப்பங்கொடி 

டாடு தல் 
அடல் -- கொல்லுதல் 

அயர்த்தல் - மறத்தல் , 
வெல்லுதல் 

நீங்குதல் 
அடவி- வனம் 

அயிலுதல் - உண்ணுதல் 
அடுக்கம் - பக்கமலை 

அயில் -- வேல் , கூர்மை 
அடுமரம்- வில் 

அரத்தம்- செம்மை , 
அடை- இலை 

செவ்வாடை 
அடையார் - பகைவர் 

அரி- சிங்கம் , கோடு 
அணங்கு - தெய்வம் அரிந்தமன் . வெற்றியாளன் 

வருத்தம் அரிபெய்புட்டில் - பரல்பெய் 
அணங்குதல் -- வருந்துதல் 

துள்ள கெச்சை 
அணவருதல் - ஆசைப் அரில்- பிணக்கம் 

படுதல் அருகுதல் - குறைதல் 
அணவுதல் - நெருங்குதல் அருக்கன் - கதிரவன் 
அணிபு - அணிந்து , அணிதல் அருக்கு- அருமை 
அணை- தலையணை 

அலத்தல் - பிரிதல் 
அண்டன் - தேவன் 

அலமரல் - மனம் சுழலுதல் 
அதர் - வழி 

அலவன் - நண்டு , நண்டு 
அதற்கொண்டு - அதனால் 

போன்ற சூதடுகாய் 


-- 


துயரம் 


1022 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
அல்கல் - இரவு , நேற்று 

ஆகுலம் - வருத்தம் 
அல்லி -அகவிதழ் 

ஆசாரம் - ஒழுக்கம் 
அவம் - பயனின்மை 

ஆசினி - ஈரப்பலா 
அவல் - பள்ளம் 

ஆடகவரை - பொன்மலை 
அவுணர்-- . அசுரர் 

ஆதரவு-- விருப்பம் 
அழிபு - அழிந்து , அழிதல் ஆதி - நெடுஞ்செலவு 
அழுங்கல் - ( செலவு ) தவிர் ஆதுலர்- நோயாளிகள் 

தல் , தளர்தல் , ஆப்பி --சாணம் 

வருந்துதல் ஆம் - நீர் 
அழுவம் - பரப்பு 

ஆயம் - கூட்டம் 
அளகம் - கூந்தல் 

ஆயு - ஆயுள் 
அளகாடவி - கூந்தற்காடு ஆய் ( மலர் ) - அழகிய 
அளி - வண்டு , கருணை ஆரஞர் - பொறுத்தற்கரிய 
அளிய - இரங்கத்தக்க 
அளை -- புற்று , குகை 

ஆரணம்- வேதம் 
அள் - செறிவு 

ஆரம் - சந்தனம் , மாலை , முத்து 
அறப்புறம் - அறச்சாலை ஆன்றார் - பெரியார் 
அறல்- கருமணல் 

ஆரல்--- மீன்விசேடம் 
அறாலியர் - அறாதிருக்க ஆரிடை - அரியவழி 
அறுகால் -- வண்டு 

ஆர்கலி - கடல் 
அறை - பாறை 

ஆர்கை. உண்டல் 
அறைதல் - ஒலித்தல் ஆர்தல் - மேய்தல் 
அற்சிரம் -- முன்பனி 

ஆர்பதம் - உண்ணுமுணவு 
அனங்கன் - மன்மதன் 

ஆலம் - விடம் 
ஆலவட்டம்- வீசிறி 
ஆலித்தல் - தாலியோடுதல் 
ஆலுதல் - ஒலித்தல் , ஆடுதல் 

ஆவணமறுகு- கடைத்தெரு 
ஆகம்- மார்பு 

ஆவி- குளம் 
ஆகுதி- தேவர்க்கு வேள் வித் ஆழி - மோதிரம் 

தீயிலிடும் உணவு ஆள்வினை - முயற்சி 


- 


பசு 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1023 


இருவுதல் - இருத்துதல் 

இலஞ்சி இலைஞ்சி - குளம் 
இகத்தல் - கடத்தல் 

இல் - குடி 
இகப்பு -கடத்தல் 

இல்லத்துக்காழ் - தேற்றாங் 
இகல் - மாறுபாடு 

கொட்டை 
இருத்தல் - ஒலித்தல் , தாழ்த் இல்லம் - தேற்றாமரம் 

துதல் இல்லி - துளை 
இரு தருதல்- சொரிதல் இல்லோன் - வறியோள் 
இகுளை --தோழி 

இவர்தல் - மேற்கோடல் 
இக்கு - கரும்பு 

இழிதல் - இறங்குதல் 
இசும்பு - ஏற்றிழிவு 

இழுது - வெண்ணெய் 
தண் - பரண் 

இறவு - இறாமீன் 
இதழி - கொன்றை 

இறுத்தல் - தங்குதல் 
இந்திரசாபம் - வானவில் இறுமாப்பு - பெருமிதம் 
இந்தீவரம் - நீலப்பூ 

இறும்பு - குறுங்காடு 
இந்து - சந்திரன் 

இறை - சிறிது , தங்குதல் , 
இபம் - யானை 

முன்கை 
இப்பி - கிளிஞ்சல் 

இறைமை - தலைமை 
இமிர்தல் - ஒலித்தல் இற்பந்தி - வீட்டுக்கட்டுத்தறி 
இமையவன் - இறைவன் இனை தல் - வருந்துதல் 
இயம் - வாச்சியம் 
இயவு - வழி 
இர -- இரவு 

ஈருள் -ஈரல் 
இரங்குதல் - ஒலித்தல் , ஈர்தல் - அறுத்தல் 

வருந்துதல் ஈர்ந்தழை - குளிர் தழை 
இரதம் - சுவை 
இரட்டல் - ஒலித்தல் 
இரலை - மான் 

உகளுதல் - தாவுதல் 
இரிதல் - கெட்டோடுதல் உசாத்துணை - சூழ்தற்காம் 
இரும்- இருமல் 
இருவீ - அரிதாள் 

உசாவுதல் - சூழ ஆராய்தல் 


துணை 


1024 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


மண 


உடங்கு - ஒருசேர 

உழை- மான் 
உணங்கல் - வற்றல் 

ளர்தல் - கோதுதல் 
உணங்கவை - காயவைத்தவை உளை - பிடரிமயிர் 
உணவு 

உளைதல் - வருந்துதல் 
உணி இய -உண்ணும்பொருட்டு 

உளைத்தவர்- வருந்தியவர் 
உண்கண் 

மையுண்ட கண் உள்ளலர் - நினையாதவர் 
உததி-- கடல் 
உந்தி - கொப்பூழ் , ஆற்றுச் 

சுழி 

ஊராண்மை ஊரையாளும் 
உமர் - உன்னைச் சார்ந்தவர் 

முறைமை 
உம்பரார் - தேவர் 

ஊழ் - முறை 
உம்பர்- மேலிடம் , தேவர் ஊழ்த்தல் - உதிர்த்தல் , 
உயங்குதல் - வருந்துதல் 

மறைத்தல் 
உயவல் -- வருந்துதல் ஊறல் - ஊறும் நீர் 
உயவை - காக்கணங்கொடி , ஊன் - இறைச்சி 


தள 


-- 


உலவை 


உய்யானம் - உய்யாவனம் 

எ 
உரவு நீர் -- கடல் 

எங்கை - என் தங்கை 
உரன் --திண்மை , திண்ணிய எண்கு - கரடி 

அறிவு எதிர்தல் - எதிர்பார்த்தல் , 
உரிதுதல் -- உராய்தல் 

ஒத்தல் , போரிடல் 
உரும்- இடி 

எத்தும் - எற்றும் ( -எவ்வள 
உரை இய - பரவிய 

வும் ) 
உலவை - காற்று 

எயிற்றி - பாலை நிலமகள் 
உலவைக்கால் - காற்று எய்ப்பு - இளைப்பு 
உலறுதல் - வற்றுதல் எய்யாமை - அறியாமை 
உவரி -- கடல் 

எருவை - கழுகு 
உவலைப்பதுக்கை - கற் எவ்வம் - துன்பம் 

குவியல் எலுவன் - தோழன் 
உழத்தல் - துயரடைதல் 

எல் - கதிரவன் 
உ.ழுவை - புலி 

எல்லி -- இரவு 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1025 


எல்லு- பகல் 

ஐ 
எல்லை- பகல் , கதிரவன் 
எழிலி - மேகம் 

ஐ - வியப்பு 
எறி (த் ) தல் - வீசுதல் ஐது - அழகு , அழகியது 
எறிபோத்து - தாக்கும் புலி ஐம்பால் - கூந்தல் 
எறுழ் - வலிமை 

ஐம்மை - மென்மை 
எற்றுதல் - மோதுதல் ஐயர் - அண்ணன்மார் 
என்றூழ் - கதிரவன் 

ஐயுறவு - ஐயமுறுதல் 
எஃகம் - ஆயுதம் 

ஐ வனம் - மலைநெல் 

ஐவாயரவு - ஐந்தலைப்பாம்பு 
ஏ 


ஏ - அம்பு 

ஒ 
ஏக்கறுதல் - ஆசையால் 

தாழ்தல் ஒருவுதல் - நீங்குதல் 
ஏதம் - துன்பம் 

ஒரூஉதல் - நீங்குதல் 
ஏதிலன் - அயலான் 

ஒவ்வாமை - பொருந்தாமை 
ஏதில்மாக்கள் - அயல்மனிதர் ஒலித்தல் - தழைத்தல் 
ஏத்தலர் - வழிபடாதவர் ஒல்குதல் - ஓசிதல் 
ஏமம் - பாதுகாப்பு 

ஒல்லுதல் - இயலுதல் 
ஏமரை - அம்புபட்டமான் ஒளிறுதல் - ஒளிவீசுதல் 
ஏமுற - ஏமமுற 

ஒற்கம் - தளர்ச்சி 
ஏமுறுத்தல் -- மயக்குறுத்தல் ஒன்றுதல் - பொருந்துதல் 
ஏய்தல் - பொருந்துதல் ஒன்னாதார் - பகைவர் 
ஏர் - அழகு , எழுச்சி , உவம் 


உருபு 


ஏறங்கோள் - ஏறுகோட்பறை 

ஓதை - உவகை 
ஏனம் - பன்றி 

ஒக்குதல் - வீசுதல் 
ஏனல் - தினை , தினைப்புனம் ஓங்கல் - மலை 


ஏறு - ஆண்சிங்கம் 


1291 


1026 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


கடவி 


ஓதி - தலைமயிர் 

கடை 
ஓப்பல் - ஓட்டுதல் 

கடைக்கண்- இறுதிக்காலம் 
ஓம் - ஓவும் 

கணம்- கூட்டம் 
ஓம்படை - பாதுகாப்பு கணவீ - மலர்க்கூட்டம் 
ஒலுறுத்தல்- தாலாட்டுப் கணி - வேங்கை 

பாடுதல் கண்டகம் - நெய்தல் 
ஓல் - தாலாட்டொலி கண்டம்- கழுத்து 
ஓவுதல்- நீங்குதல் 

கண்டல் - தாழை 
கண்டிகும்- கண்டோம் 

கண்ணி - முடிமாலை 
கங்குல் - இரவு 

கண்ணுதல் - சிவபெருமான் 
கச்சம் --எண் 

கண்மாறுதல் - இடம் நீங்குதல் 
கஞற்றல் - கமழ்தல் 

கதலி - 

வாழை 
கஞ்சன்-- கம்சன் 

கதழ்தல் - விரைதல் 
கஞ்சுகம் -- சட்டை 

கதி - செல்லும்வழி 
கடப்பு- கடம்பமரம் 

கதுப்பு - கூந்தல் 
கடமா 

கந்துகம் - பந்து , குதிரை 
கடமான் - காட்டுமான் கம்பலை - ஆரவாரம் 
கடம் - மதநீர் , காடு , கம்புள்- சம்பங்கோழி . 

வானம்பாடி 
கடவுதல்- செலுத்துதல் , கயம் - குளம் 

வினாதல் கராம் - முதலை 
கடாசலம் - மதமலை , யானை கரி - சான்று 
கடாம் - மத நீர் 

கரியார்- கீழோர் 
கடி - மணம் , காவல் 

கருவி - தொகுதி 
கடிகை - நாழிகை, 

கருனை - பொரிக்கறி 
குத்துக்கோல் கலபம் - கலாபம் 
கடிதல்- நீக்குதல் 

கலவி - புணர்ச்சி 
கடிப்பு - குறுந்தடி 

கலாபம் - மயிற்றோகை , 
கடுமான்- குதிரை 

அரைப்பட்டிகைக்கோவை 
கடுவன் - ஆண்குரங்கு கலாய்த்தல் - சினத்தல் 


யானை 


கடமை 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1027 


கவிகை - குடை , 


சலி - ஆரவாரம் 

கன்னல் - கரும்பு 
கலிங்கம் - புடைவை 

கன்னி - சயமடந்தை 
கலித்தல் - செழித்தல் 

கன்னிகாரம் - குரவு 
கலுழ்தல்- அழுதல் , வருந்து தல் 
கலை - கலைமான் , ஆடை , 

மேகலை கா - சோலை , காவடித்தண்டு 
கவலை - கவர்த்தவழி 

காட்ட - போல 
கவவுதல் - அகத்திடுதல் 

காண்கு - காண்பேன் 
கவறல் - கவலையுறுதல் 

காண்மார் - காண்பார் 
கவான் - பக்கமலை , கள்வன் 

காதரம் - அச்சம் 
கவி- குரங்கு 

காதுதல் - பொருதல் 

காந்தட்டு - காந்தளை 
இடக்கவீந்தகை 

யுடையது 
கழறல் - இடித்துரைத்தல் காந்தன்- கணவன் 
கழிப்புதல் - கழித்தல் காம்பு - மூங்கில் 
கழுமுதல் - கலத்தல் 

காரான்- எருமை 
கழை - மூங்கில் , கரும்பு காரிகை - அழகு, பெண் 
களபம் - சந்தனம் 

காரோடன் - சாணைக்கல் 
களபாசலம்- கொங்கை 

செய்வோன் 
களம்- கழுத்து 

காலுதல் - வெளிப்படுத்தல் 
களவன் சான்றாவான் கால் - காற்று , காம்பு , 
களை இய - களை தல் வேண்டி 

சக்கரம் 
கறங்குதல் - ஒலித்தல் கால்கோடல் - தொடங்குதல் 
கறி - மிளகு 

காவி- நீலோற்பலம் 
கறுத்தல் -சினத்தல் காழ்க்கொள்ளல் - மிகுதல் 
கறையடி - யானை 

காளபந்தி - கருமைவரிசை 
கற்பகநாடு - தேவருலகம் 
கனம் - மேகம் 

தி 
கனலி - கதிரவன் 

கிடை- கிடப்பது 
கனை இ - மிக்கு 

கிளத்தல் - சொல்லுதல் 
கனைதல் - செறிதல் 

கில்லாமை - மாட்டாமை 


- 


1028 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கீ 

குவை - குவியல் 

குழி - குழீஇ 
கீடம் செய்தல் - புழுப் 

குழுமுதல் - கூடுதல் 
போலத் துடித்தல் குழை - இலை 
கீலாலம்- நீர் 

குளகு- உணவு 
குறுதல் - பறித்தல் 
குறும்பு - பாலை நிலவூர் 

குறைவு - இன்றியமையாமை 
குஞ்சரம்- யானை 

குனித்தல் - நடம்புரிதல் 
குஞ்சி - ஆடவர் தலைமயிர் குனிவு - வளைவு 

முடி குன்றி- குன்றிமணி 
குடங்கை -- உள்ளங்கை 
குடம்பை - கூடு 
குடாவடி - கரடி 

கூடார் - பகைவர் 
குட்டன் - அன்புமகள் கூதாளம் - கூதாளிச்செடி 
ணாது - கிழக்கிலுள்ளது கூம்பு - முகை 
குய் - தாளிப்பு 

கூர்பலி - மிக்கபலி 
குரகதம் - குதிரை 

கூவல் - கேணி 
குரங்குதல் - வளைதல் கூழை - மகளிர் தலைமயிர் 
குரண்டகம் -- கொக்கு 
குரல் - கொத்து , கதிர் 

கெ , கே 
குரவன் - தந்தை 

கெழி - கெழீ இ 
குரவை - கைகோத்தாடும் கெழுமுதல் - மேவுதல் 

கூத்து கேசம்-- தலைமயிர் 
குரு - நிறம் 

கேதகை - தாழை 
குருகு - நாரை , கொக்கு , வளை கேழ் - நிறம் , ஒப்பு 
குருளை - குட்டி 
குலம் - கூட்டம் 
குலிகம் - இருப்பை 

கை 
குல்லை - கஞ்சங்குல்லை கை - பக்கம் , ஒழுக்கம் 
குவவு - பெருமை 

கைதை - தாழை 


கேள் - கேழ் , உறவு 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1029 


கையடை 


கொ 


கைத்தல் - கசத்தல் , 

கோடல் - காந்தள் 
வருந்துதல் கோடி - புத்தாடை 
கைம்மா - யானை 

கோடு- சங்கு , சிகரம் , கரை 
கைம்மிகல் -- எல்லைகடத்தல் கோடும் - கொள்ளுவோம் 

அடைக்கலம் கோடை - மேல்காற்று 
கையறுதல் - செயலறுதல் கோட்டம் - வளைவு 

கோண்மா - புலி 

கோதம் - துன்பம் 
கொடி - காக்கை 

கோதை - மாலை , சேரன் 
கொடிச்சி - குறிஞ்சி நிலப் கோபம் - இந்திரகோபப்பூச்சி 

பெண் கோமளம் - அழகு 
கொடுங்கால் - கடுங்காற்று கோம்பி - பச்சோந்தி 
கொண்கன் - கணவன் , கோலுதல் - ஈட்டுதல் 

நெய்தல் நிலத்தலைவன் கோல்- திரட்சி 
கொண்டல் - கீழ்க்காற்று , கோவை - கொவ்வைக்கனி 

மேகம் 


ச 


கொந்து- கொத்து 
கொம்பர் - கொடி 
கொம்மை --திரட்சி 

சசி - சந்திரன் 
கொய்சுவல் - மட்டம் 

சந்தம்- அழகு 
செய்யப்பட்ட பிடரிமயிர் 

சந்தாடவீ - சந்தனச்சோலை 
கொல் - கொலைத்தொழில் சந்து - சந்தனம் 
கொழுதல் - கோதுதல் சயிலம் - மலை 
கொளை பண் 

சரதம் -- உண்மை 
கொற்றம் - வெற்றி சனித்தல் - பிறத்தல் 
கொன் - அச்சம் , பெருமை 
கொன்னே 

சா 
சாந்தம் - சந்தனம் 
கோ 

சாந்து - சந்தனம் 
கோகிலம்- குயில் 

ஈசனசாந்து - திருநீறு 
கோடரம் - எட்டி மரம் சாயகம் - அம்பு 


-வீணே 


1030 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


சாயல் - மென்மை 

சும்மை - ஒலி 
சாய்தல் - நுணுகுதல் 

சுரபி - பசு 
சாலி - அருந்ததி 

சுரும்பு - வண்டு 
சுவல் - புறக்கழுத்து 
சுறவு - சுறாமீன் 

சுறவுக்கோடு - சுறாமீன் 
சிதகன் - தூக்கணங்குருவி 

கொம்பு 
சிதர் - வண்டு 
சிந்துரம்- வெட்சி 
சிமை - உச்சி 
சிமையம் - சிகரம் 

சூட்டு - உச்சிக்கொண்டை 
சிரவம் - கவுதாரிப்புள் 

சூது- சூதடு கருவி 
சிலை- வீல் , மலை 

சூரல் - பிரம்பு 
சிலைத்தல் -சினத்தல் , சூள் - சபதம் 

ஒலித்தல் சூழி - யானையது முகபடாம் 
சிலைவேள் - காமன் 

சூழ்தல் - பலரோடும் பழுதற 
சிறுவரை - சிற்றெல்லை 

எண்ணுதல் 
சிறை - பக்கம் 

சூறை - கழல்காற்று 
சினை இ - சினந்து 

செ 


சீப்பு - கதவீடும் தாழ் 
சீயம் - சிங்கம் 
சீறடி - சிறிய அடி 
சீறூர் - சிற்றூர் 


செகுத்தல் - அழித்தல் 
செக்கர் - செம்மை 
செப்பா தீம் -- செப்பாதீர் 
செம்பழுக்காய் - கமுகின் பழம் 
செம்மல்- தலைமை , தலைவன் 
செயத்தோர் - வெற்றி 

பெற்றோர் 
செயிர் - சினம் , துயரம் 
செரு - போர் 
செல் - மேகம் , இடி 
செல்லல் - துன்பம் 


சு 


சுணங்கு - தேமல் 
சுத்தி- தூய்மை 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 

1031 
செல்வு - செல்வம் 
செவ்வி- தருணம் , பருவம் 
செறு - வயல் 

தகைதல் - செறிதல் 
செறுநர் - பகைவர் 

தகைத்தல் - தடுத்தல் 
சென்றீ - செல்லுதி 

தட- பெருமை 

தடவரல் - தடவுதல் 
சே , சோ 

தடிதல் - வெட்டுதல் , கொய்தல் 

தடைஇ - தடுத்து 
சேக்கை- தங்குமிடம் ,, தணத்தல் - நீங்குதல் 

படுக்கை தணிந்தீக - தணிக 
சேடு- பெருமை 

தண்டாதவர் - மிக்கோர் 
சேட்டை - ஜேஷ்டாதேவி தண்டாமை - தவீராயை 
சேயர் -- தொலைவிலுள்ளார் தண்ணளி - குளிர்ந்தகருணை 
சேயிறால் - சிவந்த இறாமீன் தண்ணுமை - மத்தளம் 
சேய்- முருகன் 

தண்பதம் - குளிர் நிலை 
சேர்ப்பன் - கடற்றுறைவன் ததைதல் - செறிதல் 
சேர்ப்பு - கடற்றுறை தமர் - தம்மவர் 
சேல்- மீன்விசேடம் 

தமி - தனியே 
சேறல்- செல்லுதல் 

தயல் -தையல் 
சேறி- செல்லுதி 

தரங்கம் - அலை 
சேறும் - செல்லுவோம் தரளம் - முத்து 
சோமன் -- சந்திரன் 

தரியலர்- பகைவர் 

தருணம் - இளமை 
ஞ ஞா , ஞெ தருபு- 

தந்து 
ஞமலி - நாய் 

தருப்பணம் - அவல் 
ஞாங்கர் - பக்கம் 

தலை இ - பெயல் பொழிந்து 
ஞாளி- நாய் 

தலைப்பெய்தல் - ஒருங்கு 
ஞான்றல் - வழிதல் 

சேர்தல் 
ஞெமிதல் -- ஒடி தல் 

தவ- - மிகுதி 
ஞெமிர்தல் - பரத்தல் தவல் - கெடுதல் , வருத்தம் 
ஞெறித்தல் - முறித்தல் தவளாதயம் - வெண்கதிர் 


தறுகண் 


1032 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
தவிசு - ஆதனம் 
தழங்குதல் - ஒலித்தல் 

துகிர்- பவளம் 
தழல் - தீ 

துங்கம் - சிறப்பு 
தழா அல் - தழுவுதல் துஞ்சுதல் - தூங்குதல் 
தளவு - முல்லை 

துணர் - பூங்கொத்து 
தளி - பெயல் 

துணை- இரட்டை 
அஞ்சசாமை துதைதல் - செறிதல் 

துப்பு - வலிமை , பவளம் 
தா 

துயல்வருதல் - அசைதல் 

துயர்வது - வருந்துவது 
தா இடை - வலிய இடம் துய் - பஞ்சுத்துய் 
தாது - மகரந்தப் பொடி துரத்தல் - ஓட்டுதல் 
தாதுண்பறவை- வண்டு துருமம்- சோலை 
தாமம் - மாலை 

துரூஉப்பலி -- ஆட்டுக் 
தாரகை. விண்மீன் 

கிடாய்ப்பலி 
தாரணி - பூமி 

துவக்குதல் - கட்டுதல் 
தாரை - கூர்மை 

துவைத்தல் -ஒலித்தல் 
துழாய்- துளசி 
துளங்குதல் - அசைதல் 

துறுகல் - பொற்றைக்கல் 
திணை - ஒழுக்கம் 

துறுதல் - செறிதல் 
திண்டி- யானை 

துனி - சினம் , வெறுப்பு 
திதலை - தேமல் 

துனித்தல் - சினத்தல் , 
திமிர்தல் - பூசு தல் , சூடுதல் 

துன்பமுறல் 
திமில் - மீன்பிடிப்படகு , 

துன்னார் - பகைவர் 
வேங்கை மரம் துன்றுதல் - செறிதல் 
திறை - கப்பம் 
தின்னி- தின்பவன் 

தூ 
தீ , தீம் - இனிமை 

தூ - பற்றுக்கோடு 
தீரிய - தீர்தற்பொருட்டு தூங்குதல் - தொங்குதல் . 
தீவிய - இனிய 

செறிதல் 


- 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1033 


தூசு 

சு - ஆடை 
தூது - சிறுகல் 
தூம்பு - உள் துளை 
தூரியம் - வாச்சியம் 
தூவி - அன்னச்சிறகு , சிற 

கரின் மென்மயிர் 


தொத்துதல் - கொத்தமைதல் 
தொழும்பு - அடிமை 
தொழுலை - மடு 
தொய்யில் - மகளிர் மார்பி 

லும் , தோளிலும் அணி 
யும் வண்ணக்குழம்பு 


தே , தை 


தோ 


- 


தெள் -- தெளிவு 

தோகை - தோகைமயில் , வால் 
தெம்முனை - பகைவரிடம் தோடு -பூ 
தெருமரல் - மனம் சுழலுதல் தோட்டி - அங்குசம் 
தெவ்வர் - பகைவர் 

தோட்டு - தோளையுடையது 
தெறுதல் - காய்தல் 

தோப்பி - நெற்கள் 
தேம் - தேன் 

தோம் - குற்றம் 
தேம்புதல் - வாடுதல் 

தோரை 

துவரை 
தேயு - ஒளி 

தோல் - யானை 
தேரலர் - ஈடுபடாதவர் தோள /மணி -- துளையிடா 
தேவகுலம் - தேவாலயம் 

மணி 
தேறுதல் - தெளிதல் 
தேன் - வண்டுவிசேடம் 
தைவரல் - தடவுதல் 

நகர்- மனை 
நகா அலிர் - நகுமின் 
நகூ உ - நகைத்து 

நகைமொக்கு - புன்முறுவல் 
தொங்கல் - மாலை 

நடம் - நடனம் 
தொடர்தல் தொங்கவிடுதல் நடன் - கூத்தன் 
தொடுதல் - அணிதல் 

நடி- நடிப்பு 
தொடை - அம்பு தொடுத்தல் நடைமணி - புதல்வன் 
தொண்டை- கொவ்வைக்கனி நந்து - சங்கு 
தொத்து - கொத்து 

நணி-நணிமை 
130 


தொ 


1034 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


ப 


நந்து - சிவன் , நந்தியா நுந்துதல் - தள்ளுதல் 

வட்டப்பூ நூக்குதல்- தள்ளுதல் 
நயப்பு - விரும்பம் 
நயனாரவிந்தம் - விழித் 

நே , நொ 
தாமரை நேர்தல் - உடன்படுதல் 
நரந்தம் - பூவிசேடம் நொச்சி - மதில் 
நரலுதல்-- ஒலித்தல் 

நொதுமலர்- அயலார் 
நல்குதல்- உதவுதல் 

நொடிதல் - சொல்லுதல் 
நள்ளார் - பகைவர் 

நோகு - வருந்துவேன் 
நறவு - தேன் 
நறவு- குங்குமமரம் 
நனந்தலை - அகலிடம் நோன்றல்- பொறுத்தல் 
நனை - அரும்பு 

பகடு யானை , காளை 
பகல்- கதிரவன் 

பகழி - அம்பு 
நாகம் - சுரபுன்னை , யானை , பகுவாய் - திறந்தவாய் 

மலை பங்கம் - தாழ்வு 
நாப்பண் - நடுவு 

பங்கேருகம் தாமரை 
நாம் - அச்சம் 

பஞ்சாய்- கோரைவிசேடய் 
படப்பை - தோட்டம் 

படர்தல் - நினைத்தல் , துன் 
நிரையம் - நரகம் 

புறுதல் , செல்லுதல் 
நிறம் - மார்பு , தன்மை படலை - இலைமாலை 

தோன்றாமை , 


நா 


படாமை 


சாயாமை 


நீடல் - காலம் தாழ்த்துதல் 
நீவுதல் - நீங்குதல் 


படாம் -- போர்வை 
படிச்சந்தம் - ஒப்பு 
படிறு - பொய் 
படு - பள்ளம் 
பணம்- பாம்பின் படம் 
பணி - பாம்பு 


நு , நூ 


நுசுப்பு - இடை 
நுதல் - நெற்றி 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1035 


பணிலம்- சங்கு, முத்து 

பறை - பறத்தல் , சிறகு 
பணை --பெருப்பு , மூங்கில் , பறை இ - பறந்து 
பணைத்தாள் - பருவடி 

பறைகொளல் - முரசுமுழங்குதல் 
பண்ணை வயல் , விளை 

பறைத் தொகுதி - பறவைக் 
யாட்டு 

கூட்டம் 
பதங்கம் - விட்டில் 

பற்றை - செங்காந்தள் , 
பதம்-- செவ்வி 

சிறு தூறு 
பதுக்கை- கல்மேடு 

பன்மூன்று - பதின்மூன்று 
பதுமம் - தாமரை 
பந்தி- வரிசை 

பா 
பயலன் - பாதியன் 

பாகர் - குழம்பு 
பயலை - இளமை 

பாகல் - பலாக்காய் 
பயின் பிசின் 

டாகு - பாகுபாடு , யானைப்பாகர் 
பயோதரம் - கொங்கை பாசடை - பசிய இலை 
பரன் - மேலோன் 

பாடலம் - பாதிரிப் பூ 
பராக்கதம்- பிறக்குரியன 

பாடாதவர் 
கோடல் பாடு --- படுதல் , பெருமை , 
பரவுதல் - வாழ்த்துதல் 

ஒலி , உலகியல் 
பரி - விரைவு 

பாட்டு , பாணர் 
பரிசு- தன்மை 

பாத்துண்டல் - பகுத் 
பரிதல் - பற்றியிழுத்தம் , 

விரைதல் , அறுத்தல் , பாந்தள் - பாம்பு 
அன்பு கோடல் 

பாரித்தல் - பரப்புதல் 
பரித்தல் - தாங்குதல் 

பார்ப்பு- குஞ்சு 
பரிமளம் - வாசனை 

பால் - வீதி 
பவர்- கொடி 

பாவகன் -- அக்கினி 
பருவரல் - துன்பம் 

பாவித்தல் - துணிதல் , 
பரிவு - துயரம் , அன்பு 

கருதுதல் 
பழங்கண் - வருத்தம் பாவுதல் - பரவுதல் 
பழனம்- வயல் 

பாழி -- வலிமை 
பள்ளி - படுக்கை 

பாறு -- பருந்து 


பாடலர் . 


பாண் 


துண்டல் 


1036 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


பாறுதல் - சிதறுதல் புலர்தல் - பொழுதுவிடி தல் , 
பானல்- கருங்குவளை 

உலர் தல் 
பானாட்கங்குல் - நடு இரவு புலிப்பல்குரல் - புலிப்பல் தாலி 

புலவி - ஊடல் 
புல்லுதல்- தழுவுதல் 

புழை - வாயில் 
பிணங்கல் - மாறுபடுதல் புழைக்கால் - துளையுடைய 
பிணை- பெண்மான் 

தண்டு 
பிணையல் - மாலை 

புளகம் - மயிர்க்கூச்சல் 
பித்திகை - சிறுசண்பகம் புளகித்தல் - புளகம் 
பிரசம் - தேன் 

உண்டாதல் 
பிழி -- கள் 

புளினம் - மணற்குன்று 
பின்னகம் -- பின்னல் 

புறவு - முல்லை , புறா 
பீலி - மயிற்றோகை புனிற்றா - ஈன்று அணிமைத் 

தாகிய பசு 
பு 

புன்புலம் - மனைக் கொல்லை 

புன்னாகம்- புன்னை 
புகலல் -- சொல்லுதல் , விரும் 
புதல் 

பூ 
புகற்சி - விருப்பம் 

பூகம் - கமுகு 
புங்கம் - உயர்வு 

பூசல் - ஆரவாரம் 
புதல் - புதர் 

பூரணம் - நிறைவு 
புணரி- கடல் 

பூரியார் - நீசர் 
புயலேறு - இடி 
புயல் - கார்மேகம் 

பெ , பே 
புரந்தரன் - இந்திரன் 
புராரி- சிவபெருமான் பெண்ணை - பனை 
புரிசை - மதில் 

பெற்றி- தன்மை 
புலத்தல் - வெறுத்தல் பேதுறல் - துன்புறுதல் 
புலம் - வயல் , அறிவு பேய்த்தேர்- கானல் நீர் 
புலம்பு- தனிமை 

பேரீந்து -- பேரீச்சை 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1037 


- 


பை , பொ 


பைது 


- 


பசுமை 


மடை- 


மங்குல்வானம் கார்மேகம் 

மஞ்சு- வெண்மேகம் 
பைதல் - வருத்தம் 

மஞ்ஞை - மயில் 

மடவியர் - மகளிர் 
பொடித்தல் - துகளா தல் , மடிதல் - சோம்புதல் , 
தோன்றுதல் 

தூங்குதல் 
பொதிதல் - மூடுதல் 

மடுக்கு- செலுத்து வேன் 
பொதும்பர் - மருதநிலச் 

தேவர்க்குப் படைக் 
சோலை 

கும் உணவு 
பொய்தல் - வீளையாட்டு மணியக்கு - அக்குமணி 
பொரிப்புன்கு -- பொரிப் மண்ணுதல் - கழுவுதல் 

போலப் பூக்கும் புன்கு மதர்த்தல் - செருக்குதல் 
பொருந்தலர் - பகைவர் மதுகை - வெற்றி 
பொருவு - ஒப்பு 

மதைஇய - மதர்த்த 
பொழில்- உலகு 

மத்தகம் - நெற்றி 
பொறி- ஊழ் , நல்வினை மந்தமாருதம் - தென்றல் 
பொறிவரி - புள்ளி கோடுகள் மந்தி - பெண் குரங்கு 
பொறை - பாரம் 

மம்மர் - மயக்கம் 
பொற்பு - பொலிவு 

மரீஇயோர் - மருவியவர் 
மரு 

வாசனை 
போ 

மருங்குல் - இடை 

மருப்பு- தந்தம் 
போக்கு - குற்றம் 

மருள் - மயக்கம் 
போதகம் - யானை 

மலை தல் - போரிடுதல் , மேற் 
போ தருதல் - வருதல் 

கோடல் 
போதா - பெருநாரை 

மலைத்தல் - மாறுபடுதல் 
போறல் - போலுதல் 

மல்லல் - வளப்பம் 

மல்லை - வளப்பம் 
ம 

மவ்வல்- முல்லை 
மகவு -குழவீ 

மழ -- இளமை , குழவி 
மகார் - பிள்ளைகள் 

மழை - மேகம் , குளிர்ச்சி 


வுடைமை 


1038 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
மறலி - இயமன் 

முட்டின்று - முட்டுப்பாடு 
மறி - மான் கன்று 

டையது 
மறுகல் - மனம் சோர்தல் முண்டகம் - தாமரை 
மறுகு - தெரு 

இளமை 
மறந்தைக்க - மறப்பாயாக 

முதுக்குறைமை , 

யில் பேரறி 
மறையாதீம் - மறையாதே 

முதுக்குறைவு 
முந்நீர் - கடல் 

முயக்கு - முயங்குதல் , தழுவுதல் 
மா - மான் , விலங்கு முரம்பு - காடு 
மாகம் - ஆகாயம் 

முரலுதல் - ஒலித்தல் 
மாக்கட்டு - மக்களையுடை 

முருகு - வாசனை 

யது முருந்து - மயிலிறகின் அடி 
மாக்குரல் - - பெருங்கொத்து முழுவுதல் - முத்தமிடுதல் 
மாகணம் - மலைப்பாம்பு முளரி- தாமரை 
மாதங்கம் - யானை 

முளிதயிர் - நன்குதோய்ந்த 
மாதவி - குருக்கத்தி 
மாதிரம்- திசை 

முறி- தளிர் 
மாது , -மாதர் - அன்பு முனிதல் - சினத்தல் ,வெறுத்தல் 
மா நனை - மாம்பூ 

முனை தல் - வெறுத்தல் 
மாயோள் கரியவள் 

முன்னம் - குறிப்பு 
மாரன் -- மன்மதன் 

முன்னுதல் - கருதுதல் 
மாருதம் - காற்று , தென்றல் 
மால் - மயக்கம் , திருமால் 
மாழை - அழகு 

மூசுதல் - மொய்த்தல் 
-போல 

மூரல்- அரும்பு , பல் 
மூரி- சோம்பல் முரிப்பு 

மூர்ச்சனை - மூர்ச்சை 
மிடைதல் - செறிதல் மேகப்புள் - வானம்பாடி 
முகடு - உச்சி 

மேதி - எருமை 
முகிழ் - மொட்டு 

மேவலர் - பொருந்தலர் 
முகை - மொட்டு 

மேன - மேலன 


தயிர் 


மூ , மே 


மான 


கால 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1039 
மை 

வட்டித்தல் -- சுழலுதல் 

வணங்குதல் - வளைதல் 
மைந்து - வலிமை 

வண்டல் - சிறுமியரது 
மையல் - மயக்கம் 

விளையாட்டு 
மையாழி - கருங்கடல் வண்டல் தைஇ - வீளையாட் 

டயர்ந்து 
மொ , மோ 

வண்டு - சங்கு 

வந்தீம் - வம்மின் 
மொய்ம்பு - வலிமை , தோள் வம்பலர் - புதியர் 
மோடு - பெருமை , வயிறு வம்பு - புதுமை , கச்சு , 

மல்லாக் காலத்து மழை 
வம்பே வீணே 

வலிமை 
யாத்தல் - கட்டுதல் 

வயமா - புலி முதலிய 
யாணம் - அழகு 

கொடிய விலங்கு 
யாணர்- புதுவருவாய் வயிர்- ஊது கொம்பு 
யாழோர் - கந்தருவர் வரதம் - பெருமை 
யாழ்முரலல்- யாழ்போல வரன்றல் - கொழித்தல் 

ஒலித்தல் வரிவயம் - புலி 

வருகு - வருவேன் 
வருக்கை - பலா வீசேடம் 

வருட்டுதல் - அமைதியுறு 
வகுளம்- மகிழமரம் 

வீத்தல் 
வசந்தன் - மன்மதன் வரை - மலை , மூங்கில் 
வஞ்சி - கொடி 

வரை தல் - மணத்தல் , நீக் 
வடமீன் - அருந்ததி 

குதல் , பேணுதல் 
வடவரை - மேரு 

வலக்காரம் - விரகு 
வடி -- மாவடு , கூர்மையான 

வலவன் - தேர்ப்பாகன் 
வடு- குற்றம் , மாவடு வலித்தல் - உளம் துணிதல் 
வட்கார் - பகைவர் 

வல் - சூதடு கருவி 
வட்குதல் - நாணுதல் 

வல்சி - 

--உணவு 


1040 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வி , வீ 


குதல் 


வல்லி - கொடி 
வல்லேறு- கடுங்குரல் இடி 

விகங்கம் - பறவை 
வல்லை - வீரைவாக 

விசும்பு - ஆகாயம் 
வளை - சங்கு 

விஞ்சை - விச்சை 
வள்பு - வார் 

விடர் - பிளப்பு 
வள்ளம் - கிண்ணம் 

விதிர்ப்பு - நடுக்கம் 
வழங்குநர்- செல்லுவோர் விதிர்விதிர்த்தல் - நடுநடுங் 
வழை - சுரபுன்னை 
வறுங்கை - வறிதானமை விந்தைமங்கை- வெற்றித்திரு 
வனசம் - தாமரை 

வீயங்கம் - தவளை 
வன் கண்மை கொடுமை 

வீரகு - உபாயம் 
வன்புறை - வற்புறுத்துதல் விரை இ -- விரவி , ( கலந்து ) 

விலங்கல் - மலை , தடுத்தல் 
வா 

விழுமம் - சிறப்பு , துன்பம் 
வாங்குதல் - வளைத்தல் விளர்த்தல் - வெளுத்தல் 
வாசி -- அன்பு , குதிரை வீ - மலர் 
வாமமீன் - அழகிய வெள்ளி மீன் விழுநர் - விரும்பும் காதலர் 
வாமம்- இடப்பாகம் ,அழகு 
வாம் - வாவும் 

வெ 
வாயசம் 

வெண்தேர் - பேய்த்தேர் 
வாய்த்தகை-உண்மைத் வெதிர் - மூங்கில் 

தன்மை வெந்- முதுகு 
வாய்விடுதல் -வெளிப்படுத்தல் வெய்யன் - விரும்புதலை 
வாரணம் - யானை , கோழி , சங்கு 
வாரி - கடல் 

வெருவுதல் - அஞ்சுதல் 
வாலிய - வெண்மைய வெளிறு-உள்ளீடின்மை 
வாலிழை -சிறந்த அணி வெள்ளம் - ஒரு பேரெண் 
வாவல் - வௌவால் 

வெறி - மணம் , வெறியாடல் 
வாவுதல் - தாவுதல் 

வெறுப்பு - செறிவு 
வாளாது - செயற்படாமல் வெற்பு - மலை 
ஒளி 

வெஃகுதல் - விரும்புதல் 


காக்கை 


யுடையான் 


வாள் - 


அகத்திணையியல் அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 1041 


வே 


வை , வௌ 


. 


வேட்டம் - வேட்டை 

வை கூர்மை 
வேய் - மூங்கில் 

வைகல் - நாள் , கழிதல் 
வேரல்- மூங்கில் 

வையம் -உலகம் , நடைத் தேர் 
வேழம் - யானை , வேழக்கரும்பு வௌவுதல் - வலியக் கவர் தல் 
குறிப்பு : 134 ஆம் பக்கத்தில் 16 ஆம் வரிக்குக் கீழ் 

திரை நீர் வருணன் சேர்ப்பன் புலம்பன் 
பரத்தி நுளைச்சி பரதர் பரத்தியர் 
நுளவர் நுளைச்சியர் அளவர் அளத்தியர் 
பாக்கம் பட்டினம் வாயசம் சுறவம் 
உவர் நீர்க் கேணி கவர் நீர் நெய்தல் 
கண்டகம் கைதை முண்டகம் அடம்பு 
மீன் உப்புப் படுத்தல் வீளரியாழ் செவ்வழி 
நளிமீன் கோட்பறை நாவாய்ப் பம்பை 
நெடுநீர் நெய்தல் கருப்பொருள் ஆகும் 

மு வீ . அக . 28 
என்பதனையும் , 


664 ஆம் பக்கத்தில் 22 ஆம் வரிக்குக் கீழ் , 


அநுவாத முகத்தால் வெள்ளணி அணிந்து விடுத்தலும் 
வரப்பெறும் . 
அதற்குச் செய்யுள் : 


. 


. 


துதையும் சுரும்புஉறை மல்லிகை யேய்ந்துவெண் தூசு 

புனைந்து 
இதயம் களிவர நித்திலம் பூண்டு எதிர்ந் தார்உடலம் 
புதை அம்பு அனைய விழிமட மாதர்பொற் பூண்புதல்வன் 
உதயம் புகல அகலமுன் ஓடினர் ஊரனுக்கே . 


அம்பி , 462 


எனவரும் . 
என்பதனையும் கொள்க . 


1042 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


இப்பதிப்பில் காணப்படும் அச்சுப் பிழைகளும் 

அவற்றின் திருத்தங்களும் 


பிழை 


என 


ல் 


8 மூரு 


பக்கம் வரி 

திருத்தம் பக்கம் வரி பிழை 

திருத்தம் 
530 30 ஒர் 

ஓர் 702 24 

எனவும் 
534 

722 27 எம் 
543 8 

742 17 இருங் 

எழில் 
548 8 இவள் வள் 746 18 யோன் யோன் 
547 22 போதா போத 

பாதர 

749 25 பொரூள் பொருள் 
556 18 டான் டாள் 794 27 கேட் கேட்ட 
557 

819 9 தான் 

தான் 
560 28 

எனவும் வரும் 823 14 நிகழ்த் நிகழ்க் 
567 ஒத்த நூற்பாக்கள் 829 

6 
568 1 வாளை 

லாளை 

832 28 லாய் வாய் 
576 27 

வரும் 838 14 நேர 
583 1 தேய் தெய் 840 27 தின் 

நின் 
598 26 யிலை 

859 7 அதற்கு 

அதற்குப் 
631 12 சிறப்பு சிறப்பு 

15 தளை 
27 

862 16 ளை 


- 


- 


LIT IT 


-- 


நோ 


யிலே 


சுண் 


கண் 


வளி 


634 


8 இவள் 


வன் 


876 


4 பின் 


643 14 யுய 


புய 


877 


18 நாள் 


648 


8 பாக்கி 


880 20 உன் 


உள் 


653 


21 


21 நிள் 


நின் 


655 10 இ 


இட்டுப் 


896 17 தாளை 

21 தோள 


தானை 


673 


3 கறி 


கரி 


தோள் 


